அமிர்தசாகரனார்‌ 
இயத்திய 
யாப்பருங்கலம்‌ 
மூலம்‌ 


(பழைய விருத்தியுரையுடன்‌) 


ராவ பஹதார்‌-௪. பவானந்தம்‌ பிள்ளை அவர்கள்‌ 
எப்‌. ஆர்‌. எச்‌, எஸ்‌.(லண்டன்‌.) எம்‌. ஆர்‌. ஏ. எஸ்‌.(லண்டன்‌,) 


பதிப்பித்த ௮. 


[பகுதி-1.] 


£( எண்ணென்ப வேனை யெழுத்தென்ப விவ்விரண்டும்‌ 
சண்ணென்ப வாழு முயிர்க்கு.'_திநக்தறன்‌. 


சென்னை : 
1916 
[*ஜிஸ்தர்‌ சேய்தது.]| 


தாம்ஸன்‌ கம்பெனியாரால்‌ தமது “மினெர்வா” அச்சுக்கூடத்தில்‌ 


பதிப்பிக்கப்பட்ட ௮. 


ஆச 


டே 


இ வம யம்‌ 


அண்ணா மலையார்‌ 


துணை 





YAPPARUNGALAM 


AN 


ANCIENT AND COMPREHENSIVE WORK ON 
TAMIL PROSODY 


BY 
AMRITASAKARANAR 


WITH 


. AN ELABORATE COMMENTARY 


EDITED BY 


Rao Bahadur 5. BAVANANDAM PILLAI, 
F. R. H. 5. (Lond.) & 14. R. A. 5. (Lond.) 


MEMBER OF THE TAMIL BOARD OF STUDIES AND OF THE 
TAMIL COMPOSITION COMMITTEE, MADRAS UNIVERSITY. 
MFMBER OF THE TEXT BOOK COMMITTEE OF THE 
IAADRAS EDUCATIONAL DEPARTMENT AND OF THE 
TAMIL COMMITTEE OF THE MADRAS 
SCHOOL 00% & LITERATURE 
SOCIETY. 


[Vol I.] 


PUBLISHED BY 
ONGMANS, GREEN & பே, 
167, MOUNT ROAD, MADRAS. 
BOMBAY AND CALCUTTA, 


1916 
All rights réservzd, 


Printed by Thompson & Co., at the எ Minerva ” Press, 
33, Popham's Broadway, Madras. 


* Grammar, though a difficult study, is absolutely necessary in the 
search after philosophical truth......... -. +414 is no Jess 
necessary in the most important questions concerning 
religion and Civil Sociely’—Horne Tooke, 


EDITORIAL PREFACE. 


தத்‌ அமை 


“Asa system of rhythmical and melodious effects not 
ndebted for their potency to their associated ideas alone 17 
(poetry, appeals also to that mysterious power by which 
mere arrangements of sound can convey emotion which no 
one could have predicted beforehand and which no known 
laws can explain.’—F.W.H.Myers. 


Poetic ideas find their fitting expression only in verse. 
From time immemorial the history of the poetry of all 
nations and of all countries bears strong testimony to this 
fact. When man’s innermost feelings as: pity, grief, 
joy, wonder and love are stirred to their very depths, they 
naturally show themselves forth in measured and harmo- 
nious language which, apart from the sense of its distinct 
words, conveys by peculiar sounds alone the kind of 
emotion within. Thus in the language of melody the 
particular form of a good verse glitters like a transparent 
crystal through which is seen the exact nature of the 
emotion which made it its vehicle, 


Nowhere can this inseparable union of sound and 
substance of poetry be better appreciated than in the 
poetry of the Tamil language. In almost all good Tamil 
poems, whether ancient or modern, this harmony between 
sound and sense prevails so unvaryingly that a verse in 
Tamil cannot be chanted at all except in a peculiar 
musical tone. As the combinations into which delicate 
feelings and strong passions enter are infinite, the 
expressions of them in verse are equally infinite. The 
oldest ‘and the most valuable treatise that gave 4 


Vi EDITORIAL PREFACE. 

scientific treatment to the study of versification in Tamil 
15 that great and monumental work of the Tamil genius 
which is called Tolkapjiam. There is ample evidence to 
show that the composition of this great work took place 
much anterior to the eventful period of the great 4 Maha- 
bharata war" and the submergence of the continent 
Lemuria. At that ancient period the Tamils were a highly 
cultured, civilised and independent nation and were free 
from the influence of the Aryans, and their language also 
was in its pristine purity and had a rich and extensive 
literature of its own as is manifest from the commentaries 
of Adiyarkkunallar and others. Being written at that 
antique age, Tolkappiam devotes its chapter on versi- 
fication to the study of those metres which are the exclusive 
property of the Tamils. Init not even a passing mention 
is made of the metres called Kattalaikkalithurai and 
Virutlain which in the medieval period rose into such 
prominence as to drive the pure Tamil metres almost into 
oblivion. 


The medieval period in the history of the Tamil land 
was one of great religious activity—a period in which the 
Saiva and Vaishnava religions on the one side and the 
Jainism and the almost dying Buddhism on the other 
were struggling for supremacy and sometimes for mere 
existencc,—a period, in which, as a result of the ming. 
ling of the Aryans with the Tamils, the colloquial as well as 
the literary language of the latter underwent a marked 
change. Into the old Tamil metres of Kali and Agaval 
certain modifications were introduced so as to make them 
a little more free and flexible to include within them the 
religious ideas and chant the new-formed hymns in the 
conventions of the devout people. The taste for genuine 
Tamil poetry fell off on account of this religious upheaval 


EDITORIAL PREFACE, vii 


and the old Tamil metres that embodied so many priceless 
poetic ideas, fell into disuse. The more the tendencies of 
the time inclined the people towards religion, the more 
artificial the poetry became. 


If, under these altered circumstances, any revival of 
the taste for real poetry were to be attempted it could be 
achieved only by making use of the new metres 
Kattalaikkalithurai and Viruttarm which, being mere modi- 
fications of the old Tamil metres Kali and Agaval are not 
wholly nnfit for conveying true poetic sentiments, Saint 
Manikkavachakar clothed his pure, serene and soul-melting 
ideas of human and heavenly love in his two sacred poems 
Tiruchitrambalakkovaiyar and Tiruvachakan, the greater 
portion of which is composed in the new metres. In the 
wake of his early and successful attempts in the new field 
of Tamil poetry, there followed a host of great saints and 
eminent poets among whom the names of Saint Sekkilar 
and poet Tiruttakkadevar stand pre-eminent for their 
beautiful poetic compositions the Periapuranam and the 
Jeevakachintamani, which exhibit great originality of 
poetic power, From the third or the fourth century of the 
Christian era downwards all poetry with a few exceptions 
here and there, was composed for the most part in the 
new metres. Hence a scientific study of these new kind 
of measures became quite necessary to the Tamil student. 


Yatparungalam which is now for the first time 
presented ina printed book-form to the Tamil reading 
public, is a rare and comparatively old Tamil treatise on 
Tamil prosody. Besides treating complettely of the ancient 
and pure Tamil metres, it analyses the whole extent of the 
new Kalithuraiand Virutltam metres, classifies and groups 


91] EDITORIAL PREFACE, 


them all scientifically. The text contains only ninety six 
aphorisms ranging from one to twentynine lines in length 
which can be printed in six or seven pages of this size. 
But the value of the work is heightened to a remarkable 
extent by its exhaustive and learned commentary which 
has covered nearly six-hundred pages in print. That the 
commentator must have been a great and profound Tamil 
scholar who possessed a critical and comparative know- 
ledge not only of almost all standard works in Tamil but 
also a few of the Sanskrit works extant at his time and 
preceding it, would be evident even to those who simply 
glance through this book. 


The evidence—both internal and external—that can be 
gathered from this work, as also from references to it in 
other writers, goes to prove conclusively that the author 
of the Yapparungalam text was called Amritasakaranar; 
but it is regrettable that the name of its able and learned 
commentator is not at all known at present. There is 
clear evidence to prove that the composition of the text 
of Yapparungalam must have taken place either at the 
beginning or in the middle of the tenth century A. D. 
In the Tamil introduction to the second volume of this 
work we have gone into details of the evidence for fixing 
the authorship and the date of the text and, to a certain 
extent, of the commentary also. 


It had long been our desire to print this valuable work 
and thus save it from the destruction which awaited it, if it 
had been allowed to remain in the few palm leaf manuscripts 
that were to be met with here and there in the Tamil coun- 
try. We had been continually exerting ourselves to obtain a 

number of manuscripts of this work and with all our efforts 


EDITORIAL PREFACE, 132 


we have not been able to get yet more than a few. Even 
of these few, only one or two were in good condition and 
the rest mostly moth-eaten. However, all these were highly 
serviceable in collating the readings of the text and 
commentary and bringing out the correct reading to the 
utmost possible extent. We are quite conscious of the 
short-comings in this Edition, which we are sure, will be 
treated with indulgence, by those that have some 6%- 
perience in such undertakings, and which we shall be glad 
to correct in the next edition when pointed out by any of 
our kind readers. Our thanks are due to the scholars who 
so readily assisted us in the preparation of this work 
for the press. 


ப திப்புரை 


'* கண்ணுதற்‌ பேருங்கடவுளுங்‌ கழகமோ டமர்ந்து 
பண்ணைத்‌ தேரிந்தாய்ந்த விப்பசுந்தமிழ்‌ ஏனை 
மண்ணிடைச்சில இலக்கண வரம்பிலா மோழிபோல்‌ 
எண்ணிடைப்படக்‌ கிடந்ததா எண்ணவும்‌ படமோ 


என்று அன்றோர்‌ கூறிய திருவாக்கின்பொருள்‌ சிற்சில பாஷை 
களை ஒப்பிட்டு நோக்குவார்க்கும்‌ இனிது விளங்கும்‌. பண்டைக்‌ 
காலந்‌ தொட்டு பூல்வழக்கனும்‌ உலகவழக்கினும்‌ திருத்தம்‌ அடைந்‌ 
து மக்களறிவின்‌ வளர்ச்சிக்குப்‌ பெரிதும்‌ உதவி செய்வனவாய்ப்‌ 
போதரும்‌ பழையமொழிகள்‌ சிலவேயாகும்‌, இப்‌ பழைய மொழி 
களில்‌ தமிழ்மொழியை யொழித்து ஒழிந்தவற்றிற்‌ பெரும்பாலன 
உலக வழக்கின்றி இறர்தொழிர்தன. திஞ்சுவைவிளைக்கும்‌ முப்‌ 
பழத்தினும்‌ இனிய மெல்லிய ஓசையின்பம்‌ வாய்ந்த செர்தமிழ்‌ 
மொழியோ எத்தனையோ ஆயிரம்‌ ஆண்டுகள்‌ கழிந்தும்‌ தன்‌ இளமை 
கெடாதாய்க்‌ கழிபெரு மகிழ்ச்சியோடு உலவிவருதலை உற்று ரோக்‌ 
குங்கால்‌ அதனை வழங்கிவந்த ஈன்மக்கள்‌ எவ்வளவு நுண்ணறிவும்‌ 
எவ்வளவு அமைதியான தன்மையும்‌ எவ்வளவு நாகரிகமும்‌ உடைய 
வர்களாய்‌ இருந்திருக்கவேண்டுமெனபதை அறிகின்றோம்‌, பழைய 
சாட்களில்‌ வேறுபலமொழிகளைப்‌ பேரிவந்த மக்கள்‌ நுண்ணறியி 
௮ம்‌ அமைந்த குணத்திலும்‌ சாகரிகத்திலும்‌ சிறப்புற்றவராய்‌ இல்‌ 
லாமையால்‌, அவர்‌ வழங்கிய பாஷைகளெல்லாம்‌ ௮ண்டுகடோறும்‌ 
மாறுதல்கள்‌ பல எய்தி இலக்கணவரம்பில்‌ அகப்படாவாய்ப்‌ பய 
ணின றிக்‌ கழிந்தன, தமிழைச்சூழ இஞ்ஞான்று ஈடைபெறும்‌ பல 
பாஷைகளை ஆராய்ந்து பார்ப்பவர்க்கும்‌ ௮ப்பாஷைகள்‌ ஒர்‌ இலக்‌ 
கணவரம்பில்‌ நில்லாமல்‌ பலபடச்சிதறி ஓஒழுங்கெமிக்‌ கடத்தல்‌ 
தெள்ளிதிற்‌ புலப்படும்‌. 

ஈாகரிகமிலலாத பாஷைகளிலே மக்களின்‌ ஈல்லெண்ணங்களைச்‌ 
காட்டுஞ்‌ சொற்களுஞ்‌ சொற்றொடர்களும்‌ கருமணல்களோடு கலர்‌ 
து இடெர்த பொற்றுகள்கள்போல்‌, அல்லாத பலவுடன்‌ மயங்கி 


ஒரொழுக்குமின்றிச்‌ சிதர்க்துடெக்கும்‌. நாகரிகம்‌ அமைந்த மொழி 


xi பதிப்புரை 


யிலோ தெர்ந்துடெர்த அச்சொற்களுஞ்‌ சொற்றொடர்களுமாயெ 
பொற்றுகள்‌ பொறுக்கிச்‌ சேர்க்கப்பட்டு, ஈல்லிசைப்புலவன்‌ நன் மதிக்‌ 
குகையில்‌ உருகிச்‌ செய்யுள்‌ என்னும்‌ அச்சிலே வார்க்கப்பட்ட, அளக்‌ 
கலாகா அழகு மிக்க யாப்பென்னும்‌ பொற்பாவையாய்‌ எழுந்து 
நின்று விளங்கிக்‌, காண்பார்க்குங்‌ கேட்பார்க்குமெல்லாம்‌ அழியா 
இன்பத்தைப்‌ பொழியாரிற்கும.  இவ்வியல்பிற்றுய்‌ எழில்கலங்‌ 
கனிந்த யாப்பானது உயிரையும்‌ உணர்வையுங்கரைத்‌ து இன்பவடி 
வாக்இத்‌ தேன்‌ போல்‌ ஓழுகும்‌ தித்திக்கும்‌ ஓசையின்‌ பல கூ.றுபாடுக 
ளாற்‌ பல பாக்களும்‌ பல பாவினங்களுமாய்ப்‌ பெருகி நிற்கும்‌, 

வேற்றுநாட்டிச்‌ சொற்களும்‌ பொருள்களுமான ஆடையணி 
கலன்கள்‌ தன்னை வந்து அணுகப்பெறாமல்‌, தன்‌ றெப்வ வளகாட்டு 
அடையணிகலன்௧களையே ஈமது தண்டமிழ்த்தாய்‌ தன்மேற்கொண்டு 
பொலிந்த அந்காளில்‌ அவளத ஆம்பற்‌ செவ்வாயினின்றும்‌ அமிழ்‌ 
தம்‌ ஒழுகினாற்போற்‌ புறம்போந்த வெண்பா அகவற்பா கலிப்பா 
வஞ்சிப்பா என்னும்‌ இயற்கைச்‌ செர்தமிழ்ப்பாக்கள்‌ பாவினங்களின்‌ 
அரிய பெரிய அமைதிகளையெல்லாம முற்றவெடுத்து முடியவிளக்‌ 
கும்‌ அருக்தமிழ்‌நூல்‌ ஒல்காப்பேருமைத்‌ தொல்காப்பியம்‌ ஒன்றுமே 
யாம்‌, 

இனி, ஓுந்காட்‌ கழிந்தபின்‌ இடைப்பட்ட காலத்தே விளை 
பொருள்‌ வளனில்லா வேற்றுகாட்டவர்‌ வறுமைகூர்க் து செந்தமிழ்த்‌ 
தனிவளநாடு புகுந்தார்‌. புகுதர, எல்லா மக்களிடத்தும்‌ அன்புடைய 
ளான ஈம்‌ செந்தமிழ்த்தாய்‌ அம்மக்கள்‌ தம்மையும்‌ அகம்‌ கனிந்து 
முகம்‌ மலர்ந்து ஏற்று ௮வர்வறுமைதீரத்‌ தன்பாலுள்ள வளங்களை 
எல்லாம்‌ உளங்குழைர்துதவி யூட்டி அவரை மகிழ்வித்தனள்‌, மகிழ்‌ 
விப்ப, ௮வருர்‌ தமது மிடிதீர்ச்து தாம்‌ தமது வறங்கூர்‌ சாடுகளினின்‌ 
அங்கொணர்ட்த பன்மொழிச்‌ சில்பணிகளை த்‌ தமது ஈனறிக்கு அதி 
குறியாக ௮ன்னைகைக்‌ கொடுத்தார்‌, நர்‌ தமிழன்னையும்‌ அவை இயல்‌ 
பாலும்‌ அளவானும்‌ மிகச்‌ சிமியவாயினும்‌ அன்புறுமக்கள்‌ தந்தன 
ரென்பதனால்‌ உவராஅ ஏற்றுத்‌ தன்‌ விலை வரம்பற்ற மணிக்கலன்க 
ளோடு அவற்றைக்‌ கலந்தணிந்தாள்‌. இம்முறையால்‌ வடமொழி 
யாளர்‌ கொணர்ந்த லெ சொற்களுஞ்‌ சில யாப்புவகைகளுமாம்‌ அணிக 
லன்களும்‌ ஈந்தமி ழன்னையின்‌ புனிதமேனியின்கட்‌ காணப்பட 
லாயின, 


பதிப்புரை xiii 


இன்னும்‌ அவ்விடைப்பட்ட காலத்தே வடமொழிமக்கள்‌ திரள்‌ 
இரளாகச்‌ தமிழ்வளநாடு புகுந்து செந்தமிழன்னைபால்‌ அடைக்கலம்‌ 
புகவே, ஈந்‌ தமிழன்னை தன்மக்கள்மேல்‌ வைத்த அன்பினும்‌ மிடிப்‌ 
பட்டு வந்த அவ்‌ அயற்‌ தல்வர்பால்‌ அன்புமிகவைத்து அவரை மூழ்‌ 
விப்பான்‌ வேண்டி அவர்‌ மாறிறித்தக்த கிருத்தப்பாக்களாம்‌ அணிக 
லன்களைத்‌ தனக்‌ ந இசைந்தவாற்றாற்‌ பலவகைப்படத்‌ திரித்துச்‌ சிறக்‌ 
கச்‌ செய்‌ தணிக்‌தடுவா ளாயினள்‌, இகனாலன்றோே, ௧, பி, மூன்றாம்‌ 
நூற்றாண்டில்‌ இகழ்க்த சைவ சமயாசிரியரான மாணிக்கவாசக சுவா 
மிகள்‌ காலந்தொட்டு இற்றைநாள்‌ வரையும்‌ காவியங்கள்‌ புராணங்‌ 
கள்‌ இதிகாசங்கள்‌ முதலாயினவெல்லாம்‌ பெரும்பாலும்‌ பலதிறப்‌ 


பட்ட விருத்தப்பாக்களினாலேயே யாக்கப்பவேவாயின ? 


தமிழுக்2க சிறப்புரிமை வாய்ந்த பாக்கள்‌ வழங்கிய பண்டைக்‌ 
காலத்தில்‌ இயற்றப்பட்ட பழந்தமிழ்ச்‌ சீரிய ராலான தொல்காப்பியத்‌ 
தில்‌, பிற்றைஞான்‌ று வந்த கலித்துறைகள்‌ விருத்தங்கள்‌ முதலியவற்‌ 
ஜின்‌ இலக்கணங்கள்‌ ஒரு சிமிஅங்‌ காணப்படமாட்டா, தமிழுக்கே 
உரிய பாக்கள்‌ பாவினங்களோடு இப்புதிய பாக்கள்‌ பாவின ங்களின்‌ 
இயல்புகளையும்‌ விளங்க விரித்துரைப்பது யாப்பருங்கல விருத்தி என்‌ 
னும்‌ இந்நூல்‌ ஒன்றுமேயாம்‌, இதனினும்‌ இவவிலக்கணங்களைச்‌ 
சுருக்கமாகக்‌ கூறுவன யாப்பருங்கலக்காரிகையும்‌ வீரசோழியமுமே 
யாம்‌, இடைப்பட்டகாலம்‌ முதற்கொண்டு மிகப்பெருக வழங்கும்‌ 
விருத்தம்‌ கலித்‌, துறை முதலிய பாவினங்களின்‌ வேறுபாடுகளையும்‌ 
இலக்கணங்களையும்‌ நுனித்தறிந்து கோடற்கு யாப்பருங்கலவிருத்தி 
யினுஞ்‌ சிறந்ததோர்‌ யாப்பிலக்கணழூல்‌ பி.மிதில்லை யென்பது தெளி 
பொருளாம்‌. 
இந்நூற்‌ சூத்திரங்கள்‌, அச்சிட்ட பக்கங்களில்‌ ஏறக்குறைய 
அறுநூறு பக்கங்களைக்‌ கவர்ந்து விரிக்து செல்லும ஓர்‌ அரிய பெரிய 
உரையின்௧ண உள்ள அரும்‌ பெரும்‌ பொருள்களையெல்லாம்‌ இரு 
அற்திருபத்திரண்டு அடியுள்‌ அடக்கிக்கொண்டு, 
“ சொஃலிற்‌ சுருக்கிப்‌ பொருள்பெருடுத்‌ தொன்ஞான 

மெல்லாம்‌ விளசகி யிருஎகற்றும்‌---ஈல்யாப்‌ 

பருங்கலம்‌ வல்லவர்‌ தாமன்றே கேள்வி 

ஒருங்கறிய வல்லா ௬ணாரக்து” 


xiv பதீபபுஸ்ர 


என்று சிறப்பிக்கப்பட்டாங்கு சொற்செறிவும்‌ பொருட்‌ பெருக்கமும்‌ 
வாய்ந்து திகழ்கின்றன. 

இனி, இத்துணைச்சிறர்ததாகிய இவவியாப்பருங்கலமென்னும்‌ 
நூலின்‌ அசிரியர்பெயர்‌ இந்நூற்‌ பாயிரத்தால்‌ இனிது விளங்காமை 
யின்‌, ௮௦௦அ ஒரு சிறிது ஈண்டு அராயற்பாற்று, இர்நூற்பாயிரம்‌ 
இவவாசிரியர்‌ பெயர்‌ கூறுகின்றவிடத்துக்‌ (கடற்பெயாருர்தவத்‌ 
தோன” எனக்‌ குறிப்பாற்‌ கூறியதன்றி வெளிப்படையாற்‌ கூறிற்‌ 
நிலது. ௮ப்பாயிரத் துக்கு உரைகூறிய இக்‌ நாலின்‌ விருத்தியுரைகார 
ரும்‌ கடலினது பெயரினையுடைய அரியதவத்தனை யுடையோர்‌' 
சன்று சொற்பொருள்‌ விரித்‌துரைகூறினாரே யல்லாமல்‌, அவர்‌ இயற்‌ 
பெயர்‌ இதுவென்று சுட்டிக்‌ கூறினாரில்ல்‌, இது கடக்க, 


இனி, மாப்பருங்கலக்காரிகை யென்னும்‌ யாப்பிலக்கண ாலும்‌, 
இவ்கியாப்பருங்கலம்‌ என்னும்‌ தூலும்‌ ஆசிரியர்‌ ஒருவராலேயே செய்‌ 
யப்பட்டனவென்பது, யாப்பருங்கலக்காரிகைக்கு உரைவகுத்த 
குணசாகரர்‌ உரைத்த உரையான்‌ அறியப்படும்‌ என்னை 1 அவர்‌ 
(யாப்பருங்கலம்‌ என்னும்‌ யாப்பிற்கு அங்கமாய்‌, ௮லங்கார முடைத்‌ 
தாகச்‌ செய்யப்பட்டமையால்‌ யாப்பருங்கலக்காரிகை என்னும்‌ 
பெயாத்து'' என்று உரைகூறிரைகலின்‌. எனவே, யாப்பருங்கல 
மும்‌ யாப்பருங்கலக்காரிகையும்‌ ஒருவராசிரியராற்‌ செய்யப்பட்டன 
வாமென்பது பெற்றும்‌. 


இனி, இவவியாப்பருங்கல நூலுக்கு விருத்தியுரைகண்ட ஆசிரி 
யரும்‌ இர்நூற்‌ பதினைந்தாம்‌ சூத்திரத்திற்கு உரைத்தவுரையில்‌ (“இம்‌ 
மூலுடையாரும்‌ 'மாஞ்சர்‌ கலியுட்புகா' எனவும்‌ * * * பிறவாற்றா 
னும்‌ விளங்கக்கூறினா்‌.' என்று கூறுதலானும்‌, ' மாஞ்சீர்கலியுட்‌ 
புகா' என்னுஞ்‌ செய்யுள்‌ யாப்பருங்கலக்காரிகைச்‌ செய்யுளாதலா 
னும்‌, அக்காரிகைச்‌ செய்யுளை யியற்றினாரும்‌ யாப்பருங்கல நூலாசிரி 
யரும்‌ ஒருவரேயென்பது பெறப்படலாலும்‌ யாப்பருங்கலக்காரிகை 
மூலாசிரிய2ர யாப்பருங்கலத்திற்கும்‌ நூலாசிரியரென்பது ஐயமின்‌ 
தித்‌ துணியப்படும்‌ என்க. 

இனி, யாப்பருங்கலக்காரிகை நூலாசிரியர்‌ பெயர்‌ அமிர்தசாகரனார்‌ 
என்பது ௮ர்‌.நூற்குரைகண்ட குணசாகரர்‌, “ இந்தூல்‌ யாவராற்‌ 
செய்யப்பட்டதோ வெனின்‌, ஒஆரியமென்னும்‌ பாரிரும்‌ பெளவத்‌ 


பதிப்புரை gv 


தைக்‌ காரிகையாக்கித்‌ சமிழ்ப்படுத்திய அருக்தவத்துப்‌ பெருந்தன்‌ 
மை அமிர்தசாகரனரென்னும்‌ அசிரியராற்‌ செய்யப்பட்ட ௫." எனக்‌ 
கூறுமாற்றால்‌ ஈன்கு பெறப்பமிகின்றது, இங்ஙனம்‌ யாப்பருங்கலக்‌ 
காரிகை நூலாசிரியர்‌ பெயர்‌ அமுதசாகரனாரென்பது இனிது பெறப்‌ 
படவே, யாப்பருங்கல நாலாசிரியரும்‌ அமுகசாகரனாரேயாதல்‌ ஈன்கு 
பெறப்படும்‌. என்னை ! இவ்விரு நூற்கும்‌ அசிரியர்‌ ஒருவரேயாவது 


முன்னே அணியப்பட்டமையின்‌ என்பது, 


இனி, வீரசோழிய உரைகாரரான பெருந்தேவனார்‌ வீரசோழிய 
௮லங்கா£ப்படலம்‌ முப்பக்தொன்பதாஞ்‌ செய்யுளுரையில்‌, (£ மாலை 
மாற்றே சக்கரஞ்‌ சுழிகுளம்‌'' என்னும்‌ இவ்வியாப்பருங்கல நூலின்‌ 
தொண்ணுற்றாறாஞ்‌ சூத்திரத்தை எடுத்துக்காட்டி , ₹ என்று அமிர்த 
சாகரனார்‌ கூறியனகொள்க'' என்று அச்சூத்திரமியற் மினார்‌ பெயர்‌ 
விளங்கவெடுத்து மொழிதலானும்‌, அச்சூத்‌திரம்‌ இவ்வியாப்பருங்கல 
நூலிலன்றி வேறியாண்டுங்‌ காணப்படாமையானும்‌ யாப்பருங்கல 
நூலாசிரியர்‌ பேயர்‌ அமிர்தசாகரனாரே யென்பது ஜயுறவின் தித்‌ துணியப்‌ 
படும்‌ எனக. 


இனி, இவ்விருத்தியுரையுள்‌ எடுத்தாளப்பட்ட நூல்கள்‌ முதலிய 
குறிப்புகள்‌ பலவும்‌ இந்நூலின்‌ இரண்டாம்பகுதியில்‌ சேச்கப்படும்‌, 

இத்தனைச்‌ சிறந்ததாயெ இட்நூலையும்‌ இதனுரையையும்‌ அச்‌ 
சியற்றி வெளியிட வேண்டுமென்னும்‌ விருப்பம்‌ நீண்ட நாளாக 
எமதுள்ள த்தே நிலைபெற்றிருர்தது, அவ்விருப்பத்தை நிறைவேற்‌ 
௮,தற்பொருட்டுப்‌ பலவிடங்களில்‌ யாப்பருங்கலவிருத்தி ஏட்டுப்‌ 
பிரதிகள்‌ தேடினேமாகச்‌ சிற்சில ஏடுகளே கிடைத்தன. தமிழகத்‌ 
தார்‌ இலர்பால்‌ இவ்வேடுகள்‌ இருந்தும்‌ அவர்‌ ௮வற்றை யாம்‌ லெ 
காளேனும்பார்க்க மனம்‌ ஒருப்பட்டாரில்லை. தாமேனும்‌ இவ்வரிய 
பெரிய நாலை வெளிப்படுத்தின ரோவென்றால்‌ அதவும்‌ இல்லை, அர 
தோ! ஈம்சாட்டவர்‌ செயல்‌ பெரிதும்‌ இரங்கற்பாலதொன்றும்‌! 
தாமும்‌ பயன்கொள வதியாது பிறரையும்‌ பயன்பெற வொட்டாது 
தடைசெய்து அருமைபெருமை வாய்ந்த செந்தமிழ்‌ நூல்களைச்‌ 
செல்லுக்கு இரையாய்‌ ௮ழியவிடுதல்‌ மிகவும்‌ அருவருக்கற்பாற்று, 
அத டெக்க, 


xvi பதிப்புரை 


ஏடுகள்பற்பல கிடைக்கும்‌ வரையில்‌ வாளா இருப்பேமாயின்‌, 
கிடைத்த ஏகெளும்‌ எங்கே அழிர்துபடுமோ என்னும்‌ ௮ச்சம்மீதார்‌ 
தலாற்‌ கிடைத்த லெ ஏகெளை ஒன்றோடொன்று ஒப்பிட்டு ஈன்கு 
ஆராய்வித்‌து, இயன்றமட்டும்‌ பிழையறத்‌ திருத்தஞ்‌ செய்வித்தும்‌, 
பிரதிகடுணையின் றித்‌ திருத்த ஏலா தவற்றை எட்டிலிருந்தவாறே பிரதி 
செய்வித்தும்‌ பதிப்பித்து வரலாயினோம்‌, இங்ஙனம்‌ உறுப்பியலை 
முடிப்பித்துச்‌ செய்யுளியலில்‌ ஒரு சிறுபகுதி அச்சிவித்து வராரின்‌ற 
தறுவாயில்‌ வேறு லெ ஏடுகள்‌ கிடைத்தன; அவற்றுள்‌ ஓர்‌ ஏடு 
பெரும்பா லு திருத்தமுள்ளதாக இருந்தது. உடனே, ௮ச்சிடிவித்து 
முடிந்கசபகுதிகளை இவ?வடுகளோடுவைத்து ஒப்பிட்டுப்பார்க்கப்‌ பல 
பாடபேதங்களும்‌ பலபிழைதிருத்த௩ங்களும்‌ புலனாயின, அவற்றை 
இனி அச்சானபகுதிகளிற்‌ சேர்க்கலாகாமையின்‌, நீண்ட பிழைதிருத்‌ 
தக்‌ குமிப்பொன்றும்‌ பாடபேதக்‌ குறிப்பொன்றும்‌ தனியாக இச்‌ 
ட்செசோக்கப்பட்டன. ஏகெளிலிருர்‌ து பழைய _நால்களைப்பெயர்த்‌ 
தெழுதி அச்சிடுவிக்கும்‌ பெருவருத்தத்தினை உணர்ந்தோர்‌ இங்கனம்‌ 
இர்நிண்ட குறிப்புகள்‌ சேர்த்ததனைப்‌ பிழையாகக்‌ கருதார்‌. 

எம்மை இந்நன்‌ முயற்சியிற்‌ புகுவித்துத்‌ தோன்றாக்‌ துணையா 
யுடனிருர்‌.துதவி இதனை முடிப்பித்த எல்லாம்வல்ல ஆண்ட வன்‌ 
திருவருளை வழுத்தகின்றோம்‌, 


YAPPARUNGALACCUTTIRAM WITH THE 
VIRUTTI OR COMMENTARY, 


[* These notes 17610 taken fro.n the report on a search for Tamil manus 
cripts prepared under the orders of the Government of Madras. The inaccuracies 
which appear to have crept into these notes are Corrected in vol, 11.] 


The Text was written by Amrtasigaran, who, it 
is said in the preface (றப்புப்பாயிரம்‌), followed the teaching 
of Gunasagarar as can be seen from the following pas- 
sage :— 


முழுதுல கிறைஞ்ச முற்றொருங்‌ குணர்ந தோன்‌ 
செழுமலர்ச்‌ சேவடி செவ்விதின்‌ வணக்கப்‌ 
பாற்படு தென்றமிழ்ப்‌ பரவையின்‌ வாங்கி 
யாப்பருங்‌ கலநனி யாப்புற வகுத்தோன்‌ 
தனக்குவரம்‌ பாகிய தவத்தொடு புணாந்த 
குணக்கடற்‌ பெயரோன்‌ கொளகையின்‌ வழாஅ௮க்‌ 
துளக்கறு கேளவித துகடீர்‌ காட்டு 

அளப்பருங்‌ கடற்பேய ரருந்தவத்‌ தோனே, 


The name of the author is referred to partly in 
the expression Kadarpeyar, ‘having the name of the 
ocean’; and the full name is given by Perundevanar, 
the commentator of the Virasoliyam, as Amrtasigara- 
91274 As Perundevanar, the commentator of the 
Virasoliyam, is considered to have been a disciple of 


* மாலை மாற்றே சக்கரஞ்‌ சுழிகள 
மேக பாத மெழுகூற்‌ திருக்கை 
காதை கரப்பே கரர்துறை பாட்டே 
அசங்‌ கொளலே வாவ னாற்றிச்‌ 

8 


ப YAPPARUNGALACCUTTIRAM 


Buddhamitra, the Author of the Text, and a contem- 
porary of Virasdla alias Kuldttunga I, who reigned be: 
tween 1064-1113, the author of the work under notice 
must have flourished before the eleventh century. The 
commentator, whose name is not known, quotes authors 
and works very copiously, and I shall give, at the end of 
this notice, a list of them which I consider very useful 


கூட சதுக்கங்‌ கோஷூத்‌ திரியே ன சு 
யோழெழுத்‌ தினத்தா லுயர்ந்த பாட்டே 
பாத மயக்கே பாவின்‌ புணர்ப்பே 
யொற்றுப்‌ பெயர்த்த லொருபொருட்‌ பாட்டே 
சித்திரக்‌ சாவே விசித்தாக்‌ காவே 
விகற்ப ஈடையே வினாவுத்‌ தரமே 
சருப்பதோ பத்தாஞ்‌ சார்ந்த வெழுத்து 
வருத்தன மற்றும்‌ வட தூற கடலு 
ளொருக்குடன வைத்த வுதாரண நோக்கி 
விரித்து முடித்த மிறைக்கவிப்‌ பாட்டே 
யுருவக மாதி விரவிய லீறாய்‌ 
வருமலங்‌ காரமும்‌ வாழ்த்தும்‌ வசையுங்‌ 
கவியே கமகன்‌ வாதி வாக்கியென்‌ 
நிவர்க டன்மையு மவையின தமைதியும்‌ 
பாடுதன்‌ மரபுக்‌ காரணைப்‌ பகுதியு 
மானந்த முதலிய வூனமுஞ்‌ செய்யுளும்‌ 
விளம்பன க்‌ இயற்கையு நரம்பின்‌ விகற்பமும்‌ 
பண்ணுக்‌ திறனும்‌ பாலையும்‌ கூட்டமு 
மெண்ணிய இணையு மிருஅவுங்‌ காலமு 
மெண்வகை மணமு மெழுத்துஞ்‌ சொல்லுஞ்‌ 
செந்‌ தறை மார்க்கமும்‌ வெண்டுறை மார்க்கமுர்‌ 
தீச்திர வுத்தியும்‌ தருக்கமு ஈடமு 
முர துநூன்‌ முடிந்த முறைமையின்‌ வழாமை 
வர்தன பிறவும்‌ வயினறிச்‌ துரைப்போ 
னந்தமில்‌ கேள்வி யாசிரி பன்னே.” 

என்று அமிர்தசாகரனார்‌ கூறியன கொள்க,--வீரசோ, 1. 196. 


YAPPARUNGALACCUTTIRAM ii 


as many of the names are scarcely known at present. It 
has enabled me to make several inferences which arc very 
important for the History of Tamil Literature, and some 
of these are given below :— 


(1) Poygaiydr, who is the Author of the Kalavalindr- 
padu and portions of the anthologies called Narrinai and 
Purananury, and also the Tanul Saint of the same name, 
are frequently referred to by the commentator without 
any attributes which may indicate a 0114676000. The stan- 
zas quoted from the First Tiruvanddidi of the Iyarpa have 
been verified in the latter work with a slight difference, to 
illustrate some metrical peculiarity. 1 may also mention 
11016 the fact that Naccinarkkiniyar also refers to the 
Andddi above mentioned in the following passaye :— 


பறுது முத்தொள்ளா யிரமும்‌ பொய்கையார்‌ முதலாயினார்கள்‌ 
செய்த அந்தாதிச்‌ செய்யுளும்‌ எனவுணர்க, 


«Instances of the poem are the Muttollayiram and the 
Anddidi composition of Poygaiyar and others.” 


From the identity of the names, we may infer that 
Poygalydlvdr was called simply Poygaiydr and was the 
author of the Kalavalindrpadu and the portions of the 
Purananuru and the Narrinail as already said ; that he'was 
called Poygaiydludr when he became a Saint ; that he wag 
acontemporary of Koccenganan, a Chola King, and Kanaik- 
kalirumporai, a Chera King who was defeated in a battle 
by the former and was imprisoned. But when Poygaiyar 
composed the poem known by the name of Kalavalindr- 
padu in honor of the victorious Chola, the latter ordered 
the release of the Chera King ; and the event shows what 
amount of respect and reverence the Chola should have 
felt for the future Saint. 1 have roughly calctilated the age 
of Kéccengahan to be the seventh or the eighth century 


iv YAPPARUNGALACCUTTIRAM 


A. ழே and the same age should be assigned to Pu- 
dattalvar, Péyalvar, and Tirumalisaiyalvar, who were the 
contemporaries of Poygaiyalvar, 


(2) The commentator of the Yapparungalam under 
notice quotes the name of Pérdsirtyar with certain attri- 
butes which belong to God Siva, and they are as follow:— 


1. பிறைநெடுமுடிக்‌ கறைமிடற்றரனார்‌ பெயர்மகிழ்ந்த பேரா 
சிரியா. 

2. நீர்மலிந்த வார்சடையோன்‌ பேர்மகிழ்ந்த பேராசிரியர்‌. 
« Pérasiriyar who gloried with the name of Siva, who had 
the Ganges on his matted hair.” 

4. திரிபுரமெரித்தவர்‌ பெயர்மகிழ்ந்த பேராசிரியர்‌. *( Péra- 
siriyar......who burnt the three towns.” 

4, திரிபுரமெரித்த விரிசடைரிருத்தர்‌ பெயர்மகிழ்ந்த பேரா 
திரியா, “ Pérasiriyar......who burnt the three towns and 
had matted hair.” 

5, கறைமிடற்லிமுன்‌ பெயர்மகிழ்ந்த பேராசிரியர்‌, (ஒர. 
sitiyar...:«who had a black neck,” 

6. பெண்ணொருபா கன்‌ பெயாமகிழந்க பேராசிரியர்‌, (1126 
rasiriyat...... who had his wife as part of his body,” 

7. பெருமான்‌ பெயர்மக&ழ்க்த பேராசிரியர்‌. “Pérasiriyar 
sooo DIV, 

8. பிறைமுடியோன்‌ பெயர்மகிழக்‌ த-பேராசிரியர்‌, 4 Pr- 
gitiyar Who had a crescent of the moon on his crown," 

9, வாமமேகலை மாதையோர்பாகனார்‌ ஈநாமமகிழர்த ஈல்லாரிரி 
யர்‌, ‘“Nallasiriyar......Who had the Goddess Parvati as 
part of his body." 

10. காமவேளைக்‌ கறுத்த புத்தேள்‌ நாமந்தாங்கிய நல்லாதிரி 
யர்‌, “Nallasitiyat who held the name of God Siva, who 
burnt the God of Love,” 


YAPPARUNGALACCUTTIRAM V 


11. காமனைக்காய்ந்தவர்‌ நாமமகழ்ந்த நல்லாரிரியர்‌, (( N௮/13- 
siriyar who gloried with the name of Siva, who killed the 
God of Love.” 


In these adjectives the word பேர்மகிழ்ந்த 18 doubtful 
in meaning asit may mean ‘who rejoiced by the name 
(of Siva),’ that is, who was pious (to Siva), or ‘who gloried 
by the name of Siva,’ that is, who nobly held the name 
of Siva. The use of the word தாங்கவே ‘who held or had,’ 
in the attribute No. 10, leads us to adopt the latter 
meaning. In some of the 1616701005 we have the name of 
நல்லாசிரியர்‌ which must refer to the same author from the 
nature of the attributes. We do not know why the 
commentator should refer to Perasiriyar with so many 
titles, all pointing to God Siva. As, in the whole of Tamil 
Literature, there is only one poet who is identilied with 
God Siva, as far as 1 know, the references of the commen- 
tator must belong to the same person, that is, Iraiyandr 
of the third Sangam. 


We have now to settle a question which suggests 
itself, vig. whether the Perasirlyar (lraiyanar) was the 
same as the person who goes by the samc name and who 
wrote a commentary on the Tolgappiyam, and who is also 
referred to by Naccinarkkiniyar in his commentary on the 
work, without any attribute. The identity is also warrant- 
ed by the fact that Jraiyandr was a contemporary of 
Nakkirar who is said to have flourished in the fifth or the 
Sixth century, and that Pérdsiriyar who wrote the 
commentary of the Tolgappiyam flourished before Nacci- 
narkkiniyar who flourished after the Eleventh century, A, 0, 
or subsequently. 


The work under notice is divided into the following 
chapters ;— 


vi YAPPARUNGALACCUTTIRAM 


1. Uruppiyaldttu, (உறுப்பியலோத்த) which is sub- 
divided into— 


1. Eluttottu. 4, Talaiyottu, 
எழுத் தொத்து, திளையோத்து, 

2. Asaiyottu. 0. Adiyottu. 
அசையோத்து, அடியோத்து. 

3. Sirdttu. 6. Todaiyodttu, 
சரத்து. தொடையோத்து, 


Il. Séyyuliyalottu. செய்யுளியலோத்து. 
111, Olbiyalbttu. ஒழிபியலோத்து. 


Apart from the Séyyulyal of the Tolgappiyam, this is 
the only work on Tamil Prosody that treats of the subject 
very copiously and with many examples and authorities. 
Another work written by the same author as a sequcl to 
this, viz., Ydpparungalakkarigai, 15 the only work now 
extant on the subject, the work under notice with its 
commentary being very rarely found in the libraries of 
Tamil pandits. The text Sutras alone were edited many 
years ago by Tandawaraya Mudaliar, an able Tamil Pandit 
and the Author of the Panchalantra in Tamil Prose. The 
work with its commentary under notice deserves to be 
printed and published; but 1 am trying to gct some more 
copies of the work for comparing and collating, before 
putting the work in printers’ hands, 


The following names of authors, works, kings, and 
places are referred to by the commentator of the Yap- 
parungalasiitram .— 


(1) Names of Authors, 


1, Agattiyanar. 3. Avinayandr 


| 
அகத்தியனூ. ௮ விஈயனார்‌. 

2. Aniyiyaludaiyar. | த, Arivudainambi, 
௮ணியியலுடையார்‌. | அதலிவுடை£ம்பி, 


13. 


YAPPARUNGALACCUTTIRAM 


Alaviyanar. 
அளவியனார்‌. 
104112180௧. 
இடைக்காடா, 
Auvvaiyar. 
ஒளவையாா, 
Kadiyanalliyar. 
கடியகள்ளியார்‌. 
Kapilar, 

கபிலா, 
Kallidar. 
கல்லாட ர்‌, 
Kakkaipaidinivar. 


காக்கைபாடினியார்‌. 


Kudamikkirpagavar. 


குடமூக்கி ற்ப கவர்‌, 
Kaiyanar. 


கையனார்‌, 
Sangayappudaiyar. 
சங்கயாப்புடையார்‌. 


SirukAkkaipAdiniyar. 


சிறுகாக்கைபாடினியார்‌. 


Séyyuliyaludaiyar. 
செய்புளியலுடையார்‌, 
Tolgappiyanar. 
தொல்காப்பியனா. 
Nakkirar. 

நக்சீரர்‌. 
Nallasiriyar 
நல்லாசிரியர்‌. 
Nallaranar. 
ஈல்லாறனூர்‌. 
Nattatanar. 
ஈத்தத்தனா. 
Palkayandar. 
பல்காயனார்‌, 








23. 


vil 


Paranar. 
பரணா. 
Pariminanar. 
பரிமாணனார்‌. 
Panambaranar, 
பனம்பாரனார்‌. 
PAttiyanmarabudaiy: 
பாட்டியன்மரபுடையார்‌ 
Perunjittiranar. 
பெருஞ்சித்திரனார்‌. 
Perundalaiccittan. 
பெருந்கலைச்சா ததன்‌, 
Perasiriyar. 
பேரா சிரியா, 
Poygaittallayanaiccu 
lisiryar. 
பொய்கை த்தலையானைச்‌ 
சூழா சிரியர்‌. 
Poygaiyar. 
பொய்கையார்‌. 
Mayéccurar. 
Madalanar. 
மாடலனா, 
Mapuranamudaiyar, 
மாப. ராணமுடையார்‌. 
Mamiilar, 
மாமலர்‌, 
Markkandéyanar. 
மார்க்கண்டே யனா, 
Malar. 
மூலா, 
Vastidévanar. 
வாசுகெவனா்‌. 
Vayppiyamudaiyar, 


வாயப்பியமுடையார்‌, 


7111 


YAPPARUNGALACCUTTIRAM 


Vayppiyanar. 41. Vilakkattanar 
வாய்ப்‌ பியனார்‌. விளக்கத்தனார்‌. 
(2) Names of works. 
Agattiyam. 16. Karigai. 
அகத்தியம்‌. காரிகை. 
Adindil. 17. Kalakési. 
அடி நூல்‌. காலகேசி. 
Aniyiyal. 18. Kiraniyam. 
அணியியல்‌. இரணியம்‌. 
Amirtapati. 19. Kundalakési. 
அமிர்‌ தபதி, குண்டலகேசி. 
Arasaccattam. 20. Sangayappu, 
அரசசததம்‌. சங்கயாப்பு. 
Avinayam. 21. Sayandam. 
அவிநயம்‌. சயக்தம்‌. 
Avinandamalal 22. Sindam.’ 
அவிகந்‌கமாலை, இக்கும்‌. 
Asiriyamuri 283. Cintamani. 
அசிரியமுதி. சிக்காமணி. 
Anandavottu. 24. Cdlamani. 
அனந்தவோதஅ. சூளாமணி, 
Iramayanam. 22. Seyanmural. 
இராமாயணம்‌. செயன்முறை, 
Udayanakumaran - ka- 26. Seyirriyam. 
dai, Udayanan-Kadai. செயிற்றியம்‌. 
உதயண குமாரன்‌ கதை, 27. Tumbippattu. 
உகயணன சுதை, ஆம்பிப்பாட்டு. 
Kanakkiyal. 28. Tesigamalai. 
கணக்கியல்‌. கேசிகமாலை. 
Kalyanakadai 29. Tolgappiyam. 
கலியாணகாகை., தொல்காப்பியம்‌, 
Kalittogai. 30. Naladinarpadu 
கலித்தொகை. காலடி நாற்பது 
Kavimayakkarai. 81. Naladinanuru. 


அகி கக. 


காலி காண ரு. 


YAPPARUNGALACCUTTIRAM 


1111212651. 
நீலகி. 
Pattinappalal, 
பட்டினப்பாலை, 
Palgayam. 
பல்காயம்‌,. 
Panmanimalai. 
பனமணிமாலை, 
Pannirupadalau. 
பன னிருபடலம்‌. 
Pasandam. 
பசந்தம. 
Pavaippattu. 
பாவைப்‌ பாட்டு, 
Pingalakési. 
பிங்கல கேசி, 
Pingalam 
0111 
பிங்கலம்‌ (சந்தோபிசிதி.) 
Punarpavai. 
புணாப்பாவை, 
Puranasagaram. 
புராணசாகரம, 
Puranandru. 
புறகாலூ று, 
Periyapambann. 
பெரியபம்மம்‌, 
Peruvallam. 
பெருவல்லம்‌. 
Poygaiyarnul. 


பொய்கையார்‌ நால்‌, 


(Chandovi- 


47. Pokkiyam. 


18. 


49, 


௦0. 


01. 


போக்கியம்‌. 
Maniyaram, 
மணியாரம்‌. 
Mandiranul. 

மந்திர நூல்‌, 
Malaipadukadam. 
மலைபடுகடாம்‌, 
Mapuranam., 
மாபுராணம்‌, 
Markkandéyanarkanji. 
மார்க்கண்மிடயனார்‌ காஞ்ச 
Muttollayiram, 
முத்தொள்ளாயிரம்‌, 
Mummanikkovai, 
முமமணிக்கோவை, 
Muppattucceyyul. 
மூப்பெட்டுச்‌ செய்யுள்‌, 
Yapparungalavirutti. 
யாகபருஙகல விருத்தி, 
Vaduviccal. 
வதுவிர்சை, 
Varuttamanam. 
வருததமானம்‌, 
Valaiyapati. 
வளையாபதி, 
Vayppiyam. 
வாயப்பியம்‌, 
Venbamalal. 
வெண்பாமாலை, 


(3) Names of kings and others. 


Kuttuvan. 
குட்டுவன்‌, 
Cc 


9, Sankhapalan. 


சங்கபாலன்‌, 


YAPPARUNGALACCUTTIRAM. 


Sayantan. 6. Nannan. 

சயந்தன்‌, நன்னன்‌. 

Sengorkilli. 9. Nedumantérkkilli. 
செங்கோறகிள்ளி. கெடுமான்றேர்க்கிள்ளி. 
Sempiitcéy. 10. Pallavamallan. 
செம்பூட்சேய்‌. பல்லவமல்லன்‌. 
Séndan. 11. Putkaranar. 

சேர்‌ தன்‌. புட்கரனார்‌. 

Nandi. | 

நந்தி, 


(4) Names of places. 


Kalumalam. 2. Talaiyalanganam. 
கழுமலம்‌, தலையாலங்கானம்‌.” 


௨ 


சடவுள்‌ துணை 


யாப்பருங்கல விருத்தி 


[| 





பாயிரம்‌ 


முழுதுல கிறைஞ்ச முற்றொருங்‌ மு முண/ந்தோன 

செழுமலர்ச்‌ சேவடி. செவ்விதின்‌ வணஙடுப்‌ 

பாற்படு தென்றமிழ்ப்‌ பரவையின்‌ வாங்கி 

யாப்பருங்‌ கலநனி யாப்புற வருத்தோன்‌ 

தனக்கு வரம்பாகிய தவத்தொடு புணர்ந்த 

குணக்கடற்‌ பெயரோன்‌ கொள்கையின்‌ வழா அத்‌ 

துளக்கறு கேள்வித்‌ துகடீர்‌ காட்சி 

பளப்பருங்‌ கடற்பெய ரருந்தவத்‌ தோனே. 
எனபது பாயிரம்‌, 

இதன பொருள:--முழுழுல கறைஞ்ச-மூவகை உலகமும்‌ 

வணங்க ; முற்றொருங்‌ குணர்ச்‌2தான்‌-முழுதடன்‌ அமிர்‌ தொனது ; 
ரெழுமலர்ர்ரேவடி செவ்விதின்‌ வணங்கிஃவள மலர்‌ போலும்‌ செய்ய 
அடிகளை முறைமையால்‌ இறைஞ்சி; பாற்ப$ சென்றமிழ்ப்‌ பரவை 
யின்‌ வாங்கி-பாகுபி தென்றமீழ்ச்‌ கட ல்வயினின்‌ றும்‌ வாங்கி; 
யாப்பருங்கல ஈனியாப்புற வகுத்‌2தான்‌-யாப்பென்னும்‌ அருங்கலத 
தை மீகவும்‌ திண்ணிதாக வகுத்‌ தான்‌ i த வரம்பாகய தவத்‌ 
தொடு புணர்ந்ததனக்கு எல்லைதானே யாகய துறவொூ பொருநர்‌ 
திய ; குணக்கடற்‌ பெயரோன்‌ கொள்கையின்‌ வழ £அ-குணசாகரப்‌ 
பெயரானது கோட்பாட்டின்‌ வழுவாது நிற்கும்‌; அளக்கறு 
கெள்வி-மயக்க மற்ற கேளளி யினையும்‌ ; துகடீர்‌ காட்சி குற்றமற்ற 
அறிவினையும்‌ ; அளப்பருங்கடற்‌ பெயரஃஅளத்தற்கரிய கடலினது 


2 யாப்பருங்கல விருத்தி 


பெயரினையும்‌ உடைய; அருந்தவத்தோன்‌=அரிய தவத்தினை உடை 
யோன்‌. என்றவாறு. 
இன்‌-—ஐந்தாவதனஇருபு: வாங்கல்‌௫அதன்வயிற்‌ கோடல்‌. “(னி 
யென்‌ கிளவி மிகுதிப்‌ பொருட்டே" என்றாராகலின்‌, ஈனி என்ற 
தற்கு ஈண்டு மிகவுமெனப்‌ பொருள்கொண்டார்‌. ஒட உடனி 
கழ்ச்சி. வகுத்தோன்‌ தவத்தோனென்‌ பகூட்கே. ஏகாரம்‌ ஈற்றசை, 
ல்க வவறு 


தேய்வ வணக்கம 


வெறிகமழ்‌ தாமரை மீமிசை யொதுங்கிய 
வறிவனை வணங்கி யறைகுவன்‌ யாப்பே. 


என்பது சூக்திரம்‌. மானுகலிய உரைக்கு மிடத்து நாலாமா 
றும்‌, நாலின்‌ விகற்பமும்‌, நூலென்ற சொற்குப்‌ பொருளும்‌, நூலாற்‌ 
பயலும்‌ உரைத்து உரைக்கற்‌ பாறு, 
இதன்‌ பொழிப்பு. நாலாவ.து:-- 
முதனடு விறுதி மறுதலைப்‌ படாது 
தொகைவகை விரியி னுட்பொரு டோன்ற 
வுரையொடு புணர்ந்த வொழுக்கற்‌ முகச 
சூத்திர மோத்துப்‌ படலம்‌ பிண்டமென்‌ 
றியாப்புவத்‌ தமைதத வவயவத்தாய நடப்பது; 
ன்னை ? 
ப்‌ நூலெனப்‌ பவேது நுவலுங்‌ காலை 
*முதனடு விறுதி மாறுகோ ளின்வித 
தொகையிலும்‌ வகையிலும்‌ பொருண்மை காட்டி 
யுண்ணின்‌ றகன்ற வுரையொடு பொருந்தி 
நுண்ணிதின்‌ விளக்க லதுவகன்‌ பண்பே” 
( அதுவே தானு மீரிரு வகைத்தே” 
1! ஒருபொரு ணுதலிய சூத்திரத்‌ தானு 
மினமொழி தளந்த வோத்தி னாலும்‌ 
* பொதுமொழி தொடரிய படலத்‌ தானு 


* எமுதலு முடிவு மாறுகோளின்றி” என்றும்பாடம்‌ 
1 “பொதுமொழி செந்த” என்றும்பாடம்‌, 


பாயிரம்‌ 3 


மூன்றுறுப்‌ படக்கிய பிண்டத்‌ கானுமென்‌ 
முங்கணை மரபி னியலு மென்ப ' 


என்றார்‌ தொல்காப்பியனாராகலின்‌. 


அவற்றுள்‌, சூத்திரமாவ.து:-- 
கருதிய பொருளைக்‌ கைக்கொண்ட கண்ணாடியின்‌ நிழல்‌ போலத்‌ 
தெரிவுறத்‌ தோன்றச்‌ செயயப்பவெது ; என்னை? 
அவற்றுட்‌, சூத்திரர்‌ தானே 
யாடி நிழலி னறியக்‌ கோன்‌ நி 
நாச லின்றிப்‌ பொருணனி விளங்க 
யபாப்பினுட்‌ டோன்ற யாச்நமைப்‌ பதுவே 
என்றா ராகலின்‌, 
ஓச்காவது இப்‌ [டைப்பொ நமோ ஓ டக பூள்‌ லற மறுமைப்‌ 
பட வைப்பதாகும்‌) என்னை? 
1 ரிநரின மணியை சால்‌. வைத்தாங்‌ 
ரகாரினப்‌ பெடை யொழிவழி வைப்ப 
கா க்சென பொழி! ௮ய/மொழிப்‌ வைர! 
என்னு ராகலின்‌. 
படல்மாவ ம்‌ வேற்‌ 79/94 படைய (ல்‌ பெ ரருளகளால்‌ 
கொற்ற முடைத்தாகத்‌ தொடரவைப்பம; என்னை? 
“ ஒருரெறி யின்றி விரவிய பொருளாற்‌ 
பொதுமொழி தொடரின து படல மாகும்‌" 
என்றாராகலின்‌. 
பிண்டமாவ து :--உறுப்பு மூன்‌ றம்‌ உள்ளடக்கி நெறிப்பா 
மிடைக்காய்க்‌ கிடப்பது; என்னை? 
(* மூன்‌ றுறுப்‌ படக்கிய நன்மைத்‌ தாயிற்‌ 
றேன்‌ றுமொழிப்‌ புலவர.து ிண்ட மென்ப” 


* ஈண்‌ மூன்றுறுப்பென்றது சூத்திர மோத்துப்‌ படலம்‌ என்பவாம்‌, 
“வாளாதே மூன்று உறுப்படக்கிய பிண்டம்‌ என்றான்‌ மேல்‌ சுச்திரமும்‌ 
ஒதீதும்‌ படலமும்‌ கூறிய அதிகாரத்தானே அம்மூன் நினையும்‌ ௮டகூ கிற்பது 
கூறுகின்றானென்பது, அம்மூன்றினையும்‌ உறுட்பு எனவே பிண்டமென்பன 
தாம்‌ உறுப்பின வென்பது பெற்றாம்‌” என்ற தொல்காப்பியச்‌ சூத்திர உரை 
யான உணரப்படும்‌, 





க்‌ யாப்பருக்கல விருத்தி 


என்றாராகலின்‌. 


இனி _நாலின்‌ விகற ற்பமுரைக்குமாஅ; _.நூல்‌ மு தீதிறப்படும்‌, 
அவையாவன :-—முதனூலும்‌, வழிநூலும்‌, சார்பு நாலும்‌ என; 
சானனை? 


1 3 ட ள்‌ ்‌ 
1 (முதல்‌ வழி சார்பென நான்‌ மூன்றாகும்‌ 
என்ரு. ராகலின்‌, 
முக ஜாலாவத :—குற்றங்கெி த்து முற்றவுணர்ந்த ஈற்றவக்‌ 
தோன்‌ சொற்றதாகும்‌; என்னை? 
 வினையி னீங்கி விளங்கிய வறிவின்‌ 
முனைவன்‌ கண்டது முதனூ லாகும்‌'' 
என்றா ராகலின்‌, 
2வழி நாலாவது முதனாலோடு ஓத்த முடிவிற்ரய் த்‌ கன 
கொர்‌ விகற்பம்‌ படக்‌ கிடப்பது; என்னை? 
1 முன்னோர்‌ நூலின்‌ முட பொருங்‌ கொத்துப்‌ 
பின்மீனான்‌ை வேஸ்‌ 3ம்‌ விகற்பம்‌ ரி 
2) 1211 தய ம்ப கூ 
யழியா மரபின து வழிழா லாகும்‌ ” 
என்றா ராகலின்‌ , 
சார்பு நூலாவது:— அவ்விருவர்‌ தாலுள்ளும்‌ ஒரு வழிமுடிக்‌ த 
பொருளை ஓராடிரியன்‌ யாகானுமொரு காரணம்‌ சக்கி ஒரு 
கோவைப்பட வைப்பது; என்னை? 
(இரவா நா ற்கு மொருசிறை கொடங்க த 
இரிபுவே ௮டையது புடைழா லாகும்‌ "' 
என்முராகலின்‌. 
நான்காவது எதிர்‌ நாலென்பது மொன்றுண்டு, அது முதல்‌ 
வனூலின்‌ முடிக்க பொருளை 6 ஓராசிரியன்‌ யாதானுமோர்‌ காரணத்‌ 


மாற்‌ பிறழ வைத்தால்‌, அதனைக்‌ கருவியாற்‌ கிரிபுகாட்டி. 9 ஒருவாமை 
வைத்தற்‌ கொள்ளியோ னொரு புலவனானுய்க்கப்பவெது; என்னை? 


( தன்கோ ணிறிஇப்‌ பிறன்கோண்‌ மறுப்ப 
தெதிர்‌ நூலென்ப வொருசா ராரே" 
என்றாராகலின்‌, 
இனி _நூலென்ற சொற்குப்‌ பொருள்‌ உரைக்குமாழு:;-- நூல்‌ 
போறலின்‌ தாலெனப்படும்‌; என்னை? பாவைபோல்வாளைப்‌ பாவை 
யென்றாற்போல, யாதோ பூல்போலு மாறெனின்‌, நுண்ணிய பல 


1 “முதல்வழி புடையென”' என்றும்‌ பாடம்‌, 


பாயிரம்‌ ந்‌ 


வாகிய பஞ்சின்‌ நுனிகளால்‌ கைவன்‌ மகடூஉத்‌ தனது செய்கை கலர்‌ 
தோன்ற மாண்பினால்‌ ஓரிழைப்‌ பித்தலன்றே உலகத்து ானூற்ற 
லாவது. அவ்வாறே ருகிரந்து (பிளவுபட்‌) பரந்த ரொற்பரவை 
களால்‌ பெரும்புலவன்‌ தனதுண/[௮ மாட்சியிற்‌ சூச்திரம்‌, ஓக்‌, 
படலம்‌, பிண்டமென்னும்‌ யாப்பு நடை படக்‌ (சீகாத்தலாயிற்று, 


நால்‌ செய்தலாவது அவ்வகை நாற்கப்பிதலின்‌  நாலெனப்பரமே, 


இனி நூலாற பயனுரைக்குமாறு:— நூல்‌ (கெட்டி விளங்கிய 

ச வி. ட்‌ படி ப ஐ.) » டி ஜு ப . 
அண ணுணாராவிம௦ லா னப ரய்யல்ல! த ஞா! உபாய ஷை அறம்‌, 
பொருள்‌, இன்பம்‌, விபி என இவற்றை நிரம்‌ மாறதிக்‌ வு நிகழ்த்து 
வானாம்‌. அ.கனாற்‌ பகரப்பட்ட நான்கினையும்‌. பாரமபரத்கால்‌ 


பனுவலே பயப்பதாயிற்றெனக்‌ கொள்க, 


இனி நூனுதலியது உரைக்குமா 9/:-- 1 இறப்பெழுத்து 

1] உறுப்பெழுத்‌ கென்னுர்‌ கொகையானும்‌) 

1. எழுத்து. 1. ஒற்ற, 2. உயிர, 3. உயிர்மெய்‌ பென்னும்‌ 

(தொசை, வசை, வீரி வசையானுட; உயிரும்‌, 2மெப்யும்‌, உயிர்‌ 

மெய்யும்‌, *குறிலும்‌, ரெடிலுு றுளயபெ 

டையும்‌, "வன்மையும்‌, மென்மையும்‌, இடை பையும்‌, 10 குற்‌ சிய 

லிகரமும்‌, 10 குற்கியலுகரமும, 1அப் ற்‌, ஜசாரர்‌ முறம்‌ சும்‌, 

1*ஓளகாரக்‌ குறுக்கமும்‌, 1மகரக்கு றக்க மென்னும்‌ விரியா 
னும்‌ : 

1 செரரை 1] நிரையரையென்னுர்‌ சொரைபானும்‌; 1, செ 

ரசை, 2. ரையரை, 8. 'சீரர்பரை, 4, நிரைப 

2. அசை. சை பென்னும்‌ வநறையானும்‌; சிறப்புடை 

(தொரை, வசை, விரி) நெொரசை, சிறப்‌ ரெொரரை, சிறப்புடை 

நிரையரை, சிறப்பில்‌ நரையை, திறப்பு 

டை நேர்பசை, சிறப்பில்‌ நேர்பசை, சிறப்புடை சிரைபரபை, 


சிறப்பில்‌ நிரைபசை யென்னும்‌ விரியானும்‌: 


1 இயற்சீர்‌, 11 உரிச்£ர்‌, 111 பொதுச்ரர்‌ என்னு தொதை 
யானும்‌; 1. சேரிற்தியற்ர!, 2. நிரையிற்றி 

டர்‌, யற்சர்‌, 3. மேரிற்‌ றுரிர்சீர்‌, 4. ிரையிற்றுரிச்‌ 
(தொசை, கசை, வீரி சர்‌, 0. நெரீற்றுப்‌ பொனுர்‌ரர்‌, 0. நிரையிற்‌ 
அப்பொதுச்சீர்‌ என்னும்வகையாலும்‌) 1திறப்‌ 


6 யாப்பருங்கல விருத்தி 


புடை நேரிற்றியற்சர்‌, 3றப்பில்‌ கேரிற்றியற்சர்‌, சிறப்புடை 
நிரையிற்றியற்சிர்‌, சிறப்பில்‌ நிரையிற்றியற்சா, சிறப்புடை நே 
ரிற்றுரிச்சீர்‌, சிறப்பில்‌ ெரிற்றுரிச்சீர்‌, £நிறப்புடை நிரையீற்றுரிச்‌ 
சர்‌, 8சிறபபில்‌ நிரையீற்றுரிச்சீர்‌, 9சிறப்புடை கேரீற்றுப்‌ பொதுச்‌ 
ர்‌, 10திறப்பில்‌ நேரீற்றுப்‌ பொதுச்சீர்‌, 11இறப்புடை நிரையிற்றுப்‌ 
பொதுச்சர்‌, 12றப்பில்‌ நிரையீற்றுப்‌ பொதுச்‌சர்‌ என்னும்‌ விரியா 
னும்‌; 


1 வெண்டளை, 11 அசிரியத்தளை, 111 கலித்தளை, 194 வஞ்‌ 
இத்தளை என்னுந்‌ கொகையானும்‌; 1, இயற்சிர்‌ 
4, தளை. வெண்டளை, 2. உரிர்£ர்‌ வெண்டளை, 8. பொ 
(சொசை, கசை, விரி] துச்சர்‌ வெண்டளை, 4. கேரொன்றாசிரியத்களை, 
5. நிரையொன்டுரிரியக்களை, 6. கலித்தளை, 
7. ஒன்றிய வஞ்சித்தளை, 8. ஒன்‌ து வஞ்டிக்களை என்னும்‌ வகை 
யானும்‌; 1இயற்சர்ச்‌ றெப்புடை வெண்டளை, 2இயற்ரேர்‌ செப்பில்‌ 
வெண்டளை, 3உரிச்ரிரர்‌ சிறப்புடை வெண்டளை, *உரிச்சீர்ச்‌ இறப்‌ 
பில்‌ வெண்டளை, *பொதுர்சாச்‌ இறப்‌ படை வெண்டளை, (பொதுச்‌ 
சர்ச்‌ சிறப்பில்‌ வெண்டளை, 73நரொன்றிய நறெப்புடை யாசிரியத்‌ 
தளை, *நேரொன்றிய இறப்பில்‌ அசிரியத்களை, *நிரைபொன்றிய 
நெப்புடையாசிரிய த்தளை, ரை யொன்றிய சிறப்பில்‌ ஆசிரிய த்தளை, 
11திறப்புடைக்கலித்தளை, 15சிறப்பில்‌ கலிததரே, 18ஒன்றிய இறப்‌ 
புடை வஞ்செத்தளை, 14*ஒன்‌ விய சிறப்பில்‌ வஞ்சித்தளை, 10 ஒன்றாத 
சிறப்புடை வஞ்சித்தளை, 11ஒன்ரக சிறப்பில்‌ வஞ்சித்கமா என்னும்‌ 
விரியானும்‌; 


1 இயலடி, 11 உரியடி, 111 பொதுவடி, என்னுந்‌ தொகை 

யானும்‌; 1. குறளடி, 8. சிந்தடி, 3. அளவடி, 

5. அடி. 4. நெடிலடி, 5. கழி நெடிலடி. என்னும்‌ 

(தொசை, சை வீரி) வகையாலும்‌) 1இயற்குறளடி, 2உரிக்குறளடி 

பொதனுக்குறளடி,, *இயற்ரிந்தடி, 5உரிச்சிந்‌ 

தடி, பொதுச்‌ சிந்தடி, 7இயலளவடி, உரியளவடி, 9பொதுவ 

ளவடி, 10இயனெடி.லடி, 11உரிகெடிலடி, 12பொது நெடிலடி, 13இயற் 

கழி நெடிலடி, 14உரிக்கழி நெடிலடி, 156பொதுக்கழி நெடிலடி என்‌ 
லும்‌ விரியானும்‌; 


பாயிரம்‌ 7 


| மோனை, [ர்‌ எதுகை, I11 (முரண்‌, IV இயைபு, V அள 
பெடை, 91 செகதொடை, 711 இரட்டைத்‌ 

6. தொடை, தொடை, 3111 அ௮ர்தாதிக்கொடை என்னுந்‌ 
(தொசை, வகை, வீரி தொகையானும; 1. தலையாகுமோனை,9, இடை 
யாகுமோனை, 3, கடையாமுமானை, 4, கலை 

யாகெதுகை, 5. இடையாகெதுகை, 0. கடையாகெதுகை, 7. பொன்‌ 
முரண்‌, 6. பொருண்முரண்‌, 9. ரொம்பொுண்முரண்‌, 10. மோ 
னைமுரண்‌, 11. எதுகை முரண்‌, 12. ரெமமுரண்‌, 18. மோனை 
யியை|, 14. எதுகை யியைபு, 15. முரணியைபு, 16. அளபெடை 
யியைபு, 17. மயக்கியை। |, 18. ரெவ்வியை। |, 19. (மோனை யள 
பெடை, 20. எதுகை யளபெடை, 21. முரணளபெபை, 
42. மயக்களபெடை, 98. பெ௮வளபெடை, 44. இயற்செந்‌ 
தொடை, 99, மநட்ரெதொடை, 30. ஒர பொழுளிரட்டை, 
97. இருபெ! ரூளிரட்டை, 98. பலபொருளிரட்டை, 99, இரு 
முற்சிரட்டை, 80. பழுத்த, 81 அரைய தாடு, 52. சரக்‌ 
தாதி, 88. அடியநதாதி, 84. மயத்கந்தாதி, 85. இடையிட்‌ 
டந்தாதி யென்னுப வகையாலும) 1 புடி சமனை, 2இணை மோனை, 
பொழிப்பு மானை, 4ஓருூ  மொனை, உழை மோனை, மேற்‌ 
கதுவாய்‌ மோனை, 7இழ்கசமுவாப்‌ ஈமானை, முற ற மானை, அடி. 
யெத்கை, 10இணை யெநுகை, பொழி! பெதுகை, 12ரூஉ 
வெதுகை, 18 கிழையெதுகை, 14 மெற்கதுவ! யெதுதை, 18இழ்க்‌ 
கதவா யெதுதை, 1முற்றெறதுகை, !'அடிமுரண்‌, இணை முரண்‌, 
பொழிப்பு முரண்‌, 20ஓரூஉ. முரண்‌, 21 உழை முரண்‌, மேற்‌ 
கதுவாய்‌ முரண்‌, கழ்க்கபவய்‌ முரண்‌, முற்று முரண்‌, 29 அடி 
யியை। |, 26இணையியை। |, 2பொழிப்பியை! |, 28 ஓரூஉலியை கழை 
யியைபு, 80மெற்கதுவாயியை |, “1கீழ்க்கது வாயியைபு, “முற்தி 
யைபு, 88அடியளபெடை, 84இணையளபெடை, “பொழிப்பளபெ 
டை, 86ஒரூ.௨ வளபெடை, கூழை யளபெடை, *52மற்கழ வாய்‌ 
அளபெடை, 89கழக்கதுவாய்‌ அளபெடை, 40முற்றறபெடை என 
வும; 41/கடையிணைமோனை, *2ரின்‌ மோனை, 48இடைப்புணா மொனை 
(4கடைக்கூழைமோனை, *6சகடைமோனை; !கடையிணை யெது 
கை, 4'பின்னெதுகை, 18இடைப்புணரெதுகை, கடைக்கூழை யெது 
கை, கேடையெதுகை, 51கடையிணை முரண்‌, பின்‌ முரண்‌, இடைப்‌ 


8 யாப்பருங்கல விருத்தி 
புணர்‌ முரண்‌, ?*கடைக்கூழைமுரண்‌, $கேடைமுரண்‌) 56கடை 
யிணை யியை। |, 57பின்னியைபு, 3இடைப்புணரியைபு,$கடைக்கூழை 
யியைபு, கடை யியை|; [கடையிணை யளபெடை, பின்னி 
ணேயளபெடை, 688இடைப்புணரளபெடை, '*கடைக்கூழை யள 
பெடை, *கடையளபெடை எ-ம்‌; 60அசைவிரள ச்‌ செந்தொடை, 
67சீர்ளிரள 3்‌ கெக்தொடை, இசை விரளச்‌ செந்தொடை, முற்று 
விரளம்‌ செச்தொடை; 'குறைமிற்று ஓருபொரு ளிரட்டை, 
11குறையிற றப்‌ பலபொழுளிரட்டை, *நிறையி ற்று ப்‌ பொருளி 
ரட்டை, 73ிறையிற்றுப்‌ பலபொழுளிரட்டை, 1*குறையிற்று முற்றி 
ரட்டை, *$மிறையிற்று முற்றிரட்டை; மண்டில வெழுததரந்தா த, 
ரெர்றுடை யெழுத்தந்காக, மண்டில வசையந்காதி, செ 
நடை பரையந்தாதி, 60 ஈண்டி ல / ராச ராதி, 8செந்தடைச்‌ ரர 
தாதி, 82பூண்புல வடி பந்தா இ, 8செந்குடை யடியக்காதி, மண 
டில மயச்கத்து தி, செர்நடை. மயக்கர்தாதி, மண்டில இடை 
யிட்ட ராதி, 9 செக்மடை யிடையீட்டந்தாதி என்னும்‌ விரியா 

னும்‌; 

1 வெண்பா, 11 ஆசிரியப்பா, 111 கலிப்பா, [4 வஞ்சிப்பா, 
1 மருட்பா. என்னுந்‌ தொகையானும்‌; 
7. பா, 1. குறளவெண்பா, 2. சிந்தியல்‌ வெண்பா, 
(தொசை, வசை, கிரி) ௦. இன்னிசைவெண்பா, 4. நேரிசை வெண்பா, 
0. பஃமெடை வெண்பா, 0. நேரிசை ஆசிரி 
யப்பா, 7. இணைக்குறள்‌ ஆசிரியப்பா, 8. நிலைமண்டில ஆசிரியப்பா, 
9. அடிம௰ மண்டில ஆசிரியப்பா, 10. மெ ரை யொக்தாழிசைக்‌ 
கலிப்பா, 11. ௮ம்ிபாகரங்க வொக்தாழிசைக்கலிப்பா, 19. வண்‌ 
ணக வொத்தாழிசைக்‌ கலிப்பா, 13. வெண்கலிப்பா, 14, தரவ 
கொச்சகக்‌ கலிப்பா, 10. தரவிணைக்‌ கொச்சகக்கலிப்பா, 16. சிரா 
மிசைக்‌ கொச்சகக்கலிப்பா, 17. பஃமுழிசைக்‌ கொச்சகக்கலிப்பா, 
18. மயங்கசைக்‌ கொச்சகக்கலிப்பா, 19. குறளடிவஞ்சிப்பா, 20. ந்‌ 
தடி வஞ்சிப்பா, 21. புறநிலைவாழ்த்து மருட்பா, 22. வாயுறை 
வாழ்த்து மருட்பா, 88. செவியலிவுலாஉ மருட்பா, 24. கைக்களை 
மருட்பா என்னும்‌ வகையானும்‌; குறள்‌ வெண்பா, 2விகற்பச்‌ 
குறள்‌ வெண்பா, தெரீசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா, இன்னிசைச்‌ 


சிந்தியல்‌ வெண்பா, ஒரு விகற்ப சேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பா, 


பாயிரம்‌ 0 


6 இருவிகற்ப நேரிசைச்‌ சர்கிபல்‌ வெண்பா, 7ஒரு விகற்ப இன்னி 
சைச்‌ சிந்தியல்‌ வெண்பா, “இரு விகற்ப இன்னிசைச்‌ செடியல்‌ 
வெண்பா, ஒரு விகற்ப (நேரிசை வெண்பா, 19இரு விகற்ப 
'2ஈரிரை வெண்பா, 11ஓருவிகற்ப இன்னிசை வெண்பா, 12பல 
விகற்ப இன்னிசை வெண்பா, 13பல விற்ப சரிரை வெண்பா, 
14ஓக்கவிகற்பப்‌ பஃ்டெடை வெண்பா, 1ஓல்வா.. விகற்பப்‌ 
ப்மொெடை வெண்பா,  18இன்னியல்‌ நேரிசை அசி யப்பா, 
விரளியல்‌ நெரிகை ஆசிரியப்பா, 18இன்னியல்‌ இணைக்குறள்‌ அரி 
யப்பா, 19விரவியல்‌ இணைக்குறள்‌ அசிரிபப்பா, 30இன்னிபல்‌ நிலை 
மண்டில அிரியபபா, 2]ளிரவியல்‌ லைமண்டில ஆசிரியப்பா, 22இன்‌ 
னியல்‌ அடிம௰ி மண்டில அசிரியப்பா, 2*விரவியல்‌ அடி மி டண்டில 
ஆசிரியப்பா, 2*வெள்லார்‌ ரிக செரரை ஓர்நாழிரைல்‌ கலிப்பா, 


ர [] டி ப்‌ ஈ ஞீ . ௪ 
அகவற்‌ சுரிதக 2ஈரிரை 20 ந திபைக்‌ சலிப்பு, 20 நுளளியல்‌ [1 


போதரங்க ஒத்தாழிரைத்‌ கலிப்பா, 20 வழி வம்பா சாங்க ஓத 
தாழிரைக்‌ கலிப்பா, 28 புளளியல்‌ வண்ணா, ஒம்‌ சாழிரைம்‌ தலிப்பா, 
29 அளவழி வண்ணக ஒம்பமிடைகம்‌ நலிப்பா, 90 லி வெண்பா, 
31 வெண்‌ கலிப்பா, 82இபற்றாவு நொர்ரகம்‌ நலிப்ப, 380221 கரவு 
கொச்சகக்‌ கலிப்பா, 31இயற்‌ நானிணைம்‌ கொ நம்‌ நலிப்பா, பூரித 
கக்‌ கரவிணைக்‌ கொர்ரரர்கலிப்பா, 8இபற் சிக ழழிரைபக் தொர ரக்‌ 
கலிப்பா, 37குறைர்‌ ஸெரிழிசைம கெர்ரநம்‌ நலிப்பா, 38இயற்‌ பல்‌ 
முழிசைக்‌ கொர்‌ ரக்‌ நலிப்ப பா, குலை! ! ௦ யிடைர்‌ கொர்ரசுக்‌ 
கலிப்பா, 49இயன்‌ மபங்கரைத்‌ நொரரரத்‌ கலிப்பா, 41 புபன பயங்‌ 
தரைக்‌ தொச்ரகம்‌ கலிப்பா, 48இன்னிபற்‌ பூறளடி வஞ்சிப்பா, 
*3விரவியற்‌ குறளடி வஞ்சிப?, 41இன்னியற்‌ சிந்தடி வஞ்சிப்பா, 
1%விரவியற்‌ இர்நடி வஞ்சிப்பா, 1*பறகலை வாழ்க்துர்‌ ரமனிலை 
மருட்பா, *7புறகிலை வாழ்த்த இயனிலை ப.ரட்பா, வாயுறை வாழ்த்‌ 
அச சமனிலை மருட்பா) 39 வ [ம வாழ்த்‌ ம்‌! இயனிலை (நட்பா, 
00சவி யஜிவு.நாஉச்‌ ரமனிலை மருட்பா, £1 ரவிய நில றா. இயனிலை 
மருட்பா, 52கைக்கிளைச்‌ கானிலை மருட்பா, 9 கைக்களை இயனிலை 
மருட்பா என்னும்‌ விரியானும்‌: 


1 தாழிசை, 11 துறை, [111 விருத்தம்‌ என்னும்‌ தொகை 
யானும்‌; 1. வெண்டாழிசை, 2. வெண்டுறை, 3. வெளிவிருத்தம்‌, 
4. அரிரியத்தாழிசை, ௦. அசிரியத்துறை, 6, ஆசிரியவிருத் தம்‌ 


10 யாப்பருங்கல விருத்தி 


7. கலித்தாழிசை, 8. கலித்துறை, 9. கலிவிருத்தம்‌, 10. வஞ்சிக்‌ 
தாழிசை, 11. வஞ்சித்துறை, 12. வஞ்சி 
8. பாவினம்‌. விருத்தம்‌ என்னும்‌ வகையானும்‌; வெண்‌ 
(தொசை, வசை, வீரி) செந்துறை, 2குறட்டாழிசை, *வெள்ளொத்‌ 
தாழிசை, (வெண்‌ டாழிரை, 6ஓரொலி வெண்‌ 
டுறை, வேற்றொலி வெண்டுறை, "வெளிகிலை விருத்தம்‌, வெளிமண்‌ 
டில விருத்தம்‌, ஆரிய ஒக்காழிரை, 10ஆரிரியத்‌ தாழிசை, 11 ஆசிரிய 
நேர்த்‌ துறை, 12 ஆசிரிய இணைக்குறட்டுறை, 15.ஆசிரிய நிலை விருத்தம்‌, 
14அரிய மண்டில விருத்தம்‌, "கலி யொத்காழிசை, 14கலித்‌ 
தாழிசை, 17கலித்‌ துறை, 18கலி கிருத்தம்‌, 19கலி மிலேத்‌ துறை, *0கலி 
மண்டிலத்‌ துறை, 2]கட்டனைக்‌ கலித்துறை, 22கலிநிலை விருச்தம்‌, 
கலிமண்டில விருத்தம்‌, 24வஞ்சி நிலைத்தாழிசை, 28வஞ்சி மண்டிலத்‌ 
தாழிசை, 20வஞ்சி நிலைத்‌ துறை, 2'வஞ்சி மண்டிலத்‌ துறை, 2வஞசி 
நிலைவிருத்தம்‌, வஞ்சி மண்டில விருத்தம்‌ என்னும்‌ விரியானும : 


1 செப்பல்‌, 11 அகவல்‌, 111 துள்ளல்‌, 147 தூங்கல்‌, 1 கொஞ்‌ 

சல்‌ என்னுச்‌ தொகையானும்‌; 1, பா௮ வண்‌ 

9. ஒசை, ணம, 5, தா௮ வண்ணம்‌, 3. வல்லிசை வண்‌ 
(தொசை, கசை, கிரி) ணம்‌, 4, மெல்லிசை வண்ணம்‌, 9. இயைபு 
வண்ணம்‌, 0௨ அளபெடை வண்ணம்‌, 

7. நெடுஞ்சீர்‌ வண்ணம்‌, 8. கு.௮ஞ்சீர்‌ வண்ணம்‌, 9. சித்திர வண்‌ 
ணம்‌, 10. ஈலிபு வண்ணம்‌, 11. அகப்பாட்‌ வண்ணம்‌, 12. புறப்‌ 
பாட்டு வண்ணம்‌, 13. ஒழுகு வண்ணம்‌, 14, ஒரூஉ வண்ணம்‌, 
15. எண்ணு வண்ணம்‌, 10. ௮கைப்பு வண்ணம்‌, 17. தூங்கல்‌ வண்‌ 
ணம்‌, 18. ஏந்தல்‌ வண்ணம்‌, 19. உருட்டு வணணம்‌, 20. முடுகு 
வண்ணமோடு அங்கவை யென்‌ ப ௮றிக்திசனே!2ர என்னும்‌ வகை 
யானும்‌; குறிலகவற்‌ அங்கிசை வண்ணம்‌ முதலாய வண்ணம்‌ நூறு 
என்னும்‌ விரியானும்‌ : சுருங்கியும்‌ விரிந்தும்‌ கடந்த தொன்னூல்‌ 
யாப்புக்களின து துணிபு நோக்கி, அரும்பொருட்‌ பெருங்‌ கேள்வி 
ஆசிரிய வசனங்களை * அலம்பனமாக, அருங்கல வணி யொருங்கு 
கோத்தாற்‌ போலவும்‌, அலைகடல்‌ கடைந்து அமுது கொண்டாற்‌ 
போலவும்‌, ஒருங்கு கோத்து ஒரு கோவைப்படுத்து எல்லார்க்கும்‌ 


தெவ்பயவவபடிய்‌, வலை. பெகவதுவத ஆயவ அட பஆவவையகைைய 


* ஆலம்பனம்‌ - பற்றுக்கோடு, 


பர்யிரம்‌ 11 


உணர்வு புலன்கொள்ளு மாற்றால்‌, யாப்புணர்த்துதல்‌ துதலிற்று, 
இசனானே இது சார்பு நால்‌ என்பது முடிந்தது, 
இனி, இவவோக்து என்னுதலிற்றே வெனின்‌, ௮சைக்குறுப்‌ 
பாம்‌ எழுத்துக்களது பெயர்‌ வேறுபாடு உணர்த்துதல்‌ அதலிற்று, 
அதனை எழுத்தொத்து என்ப சாயிற்று, 
இச்சூத்திரம்‌ என்னுத லிற்மே வெனின்‌, சிறப்புப்பாயிரம்‌ 
உணர்க்துகல்‌ நுதலிற்று, என்ன? 
வணக்க மதிகார மென்‌ மிரண்ஞ்‌ சொல்லச்‌ 
சிறப்பென்னும்‌ பாயிர மாம்‌ ' 
என்முராகலின்‌. 
அச்சூக்திரப்‌ பொருள்‌ உரைக்கின்‌ பழிச்‌ சூத்திரத்தின்‌ விகற்‌ 
பழமும்‌, சூத்திரம்‌ என்ற சொற்குப்‌ பொருளும்‌ உரைத்து உரைக்கப்‌ 
பூம்‌, 
சூத்திரம்‌ ஆறு வகைப்பூம்‌;--1பெயர்‌/ சூர்திரம்‌, 2விதிர்‌ சூத்‌ 
இரம்‌, *விலம்கியற்‌ சூத்திரம்‌, *ரியமர்‌ சூக்கிரம்‌, ௮திகாரச்சூத்திரம்‌, 
6 ஞாபசுல்‌ ௬ுச்திரம்‌ என) (பெயரே கொகை2ய'' என்ப அகலின்‌, 
அவற்றுள்‌, பெயர்ச்‌ சூத்காமாவது:--இமிகுறியானும்‌, கார 
ணக்குறியானும்‌, பொ. துவகையானும்‌ இலக்கணங்கட்கு ஓர்‌ உபகா 
ரம்‌ நோக்கி இஃது இற்குப்‌ பெயர்‌ என்றிவெது, 
ிதிச்‌ சக்கி ரமாவ து: 
இன்ன தொன்மிற்‌ கிறுவா மென்று 
முன்னில்‌ லகனை மொழிவ தாகும்‌. 
விலக்கியற்‌ சூச்தாரமாவது:--பொதுவகையான்‌ விதிக்கப்பட்ட 
தனை அவ்வகை ஆகா என்பது. 
4ிபமச்‌ சூத்திரமாவது;--முன்‌ ஒன்றனன்‌ முடி பவைத அப்‌ பின்‌ 
னும்‌ அதனையே யெித்துக்கொண்டி விதிமுகத்தான்‌ விலக்குவ 
தூஉம்‌ விலக்கும்‌ வகையான்‌ விஇப்பதூஉம்‌ மெனக்‌ கொள்க, 
அதிகாரச்‌ சூத்‌திரமாவது:--.ஆற்றொழுச்கு, அரிமா நோக்கம்‌, 
காரச்‌ சில்வழி யொழுகுதல்‌, தவளைப்‌ பாய்துது என்பவற்றுள்‌ னை 
றேற்கும்‌ வகையால்‌ இயைபொருள்‌ விளைப்பது. 


ஞாபகச்‌ சூச்திரமாவத;-எளிதஞ்‌ சிறி துமாக இயத்றற்‌ பால 


12 யாப்பருங்கல விருத்தி 


தனை அரிதும்‌ பெரிதுமாக இயற்றிப்‌ பிறிதொரு பொருளை அதி 
விப்பது. 

பரிபாடைச்‌ சூத்திரம்‌ என்பனவும்‌ உள. அவை ஈண்டு தந்திர 
வுத்தியுள்ளே பட்டடங்கும்‌ எனக்‌ கொள்க, இவற்றை விகற்பித்‌ 
அப்‌ பலபூிக்திர்‌ சொல்வாருமுளர்‌. 

முதற்‌ சூத்திரம்‌ நான்கு வகைப்பமெ:- வழிப? தெய்வ 
வணக்கஞூ செய்தலும்‌, $மங்கலமொழி முதல்‌ வகுத்தெடித்தலும்‌, 
8 தொகை வகை விரியா வுதலிப்‌ புகுதலும்‌, *சொல்லத்‌ தகும்‌ 
பொருளை யெடிக்துரைத்த லும்‌ என்க, 

இனிச்‌ சூத்திரா என்ற சொற்குப்‌ பொருள்‌ உரைக்குமா ப: 

ஏற்புடைப்‌ பொருளெலாம்‌ கொற்ற மாறு 
சூத்திரிச்து ஈடக்கலிற்‌ சூத்திர மெனப்படும்‌, 

அது வடடும ரித்‌ கிரிரொல்‌ எனக்‌ கொள்க, சூத்திரப்‌ 
பொருள்‌ உரைக்கின்‌ யழிப்‌ பலதிறச்சானும்‌ உரைப்ப; என்னை? 

I முக்திறகு சானு [1 மூவிரு விகற்னும்‌ 

[11 பத்து விகத்தானுூம்‌ 17 பதின்மூன்று திறத்தானும்‌ 

V எழுவகை யானு 41 மிரண்டுகூற்‌ முனும 

711 வழுலுநனி நீங்க 4111 மாண்பொட 1% மதத்தொடும்‌ 

யா றத்‌ அரைப்பது ருத்திர வரையே 
கான।காதலின்‌. 

1 அவம்‌ முள்‌, மதிற்‌ ரவன:ஃ 1 ஈழிப்பு, 2 அகலம்‌, 8 நுட்பம்‌ 
ர்ன இவை, 

11 மூவிரு ளிதற்பமாவன:- 1/])ததுக்காட்டல்‌, பங காட்‌ 
டல்‌, “பதம்‌ விரித்தல்‌, பதப்‌ பொருல்‌ உரைத்தல்‌, வினாதல்‌, 
6 விடத்தல்‌ என இவை. 

111 பத்து விதமாவன :--- 

சொல்லே 2சொற்பொருள சோதனை *மறைகிலை 
இலேமச 0யெச்ச கோக்‌ க 8 துணிபே 

கருத்தே 10செலுக்க லென்றீ ரைக்து 

கிளவியு நெறிப்பட வருவது 

பனுவ லுரையென்‌ ரோப்‌ பட்டன. 


பர்யிரம்‌ 13 


IV பதின்மூன்‌ அ திறமாவன— சூக்திரர்‌ கொன்றல்‌, சொல்‌ 
வகுத்தல்‌, “சொற்‌ பொரு ளூரைத்தல்‌, “வினாதல்‌, விடுத்தல்‌, 6விசே 
டங்‌ காட்டல்‌, 7உதாரணங காட்டல்‌, ஆசிரிய வரனங்‌ காட்டல்‌, 
9 அதிகார வரவு காட்டல்‌, 10தொகுத்து முடித்தல்‌, 11விரி த்துக்‌ 
காட்டல்‌, 12 துணிவு கூறல்‌, 13பயனோடி புணர்த்தல்‌ என இவை, 

7 எழுவகையாவன:-- பொழிப்பு, அகலம்‌, ச நுட்பம்‌, 
4 நாலெச்சம்‌, பதப்பொருள்‌ உரைக்கல்‌, ற! [மிக்‌ கோடல்‌, ண்‌ 
ணல்‌ என இவை. 

71 இரண்டு ௬ ருவன:-- 1கொகுக்‌.றக்‌ கண்ணழித்தல்‌, 8ிரித 
துக்‌ கொணாந்துளரைந்தல்‌ என இளை. 

VII வழுவாவன :-— 

குன்றத்‌ கூறன்‌, 3மிகைபடக்‌ கூறல்‌, 
கூறியது கூறன்‌ *மா௮ுகநொளக்‌ கூறல்‌ 
வழ உர்சொற்‌ புணர்ச்ரன்‌ மயங்க வைத்தல்‌, 
'வெற்றெனக்‌ கொடுத சன்‌ மென்‌ று விரிக்கல்‌, 
சென்று 2த.ப்க்‌ திராத னின்‌ அபய னின்மை 

சான இவை. 

7111 மாண்பாவன :-- 

1*ருங்கச்‌ சொல்லை 2கிளங்க வைக்கல்‌ 

நவின்‌ 2முர்க்‌ னிமை *ஈன்மொழி புணர்ககல்‌, 

ஓரை புடைமை *யாழமடைச்‌ காரல்‌ 

உலக மலையாமை முறையின்‌ வைப்‌ 

விழுமியது பயத்தல்‌ 11விளங்குசா ரணத்தது 
ஈன இவை, 

1X எழுவகை ஆசிரிய மதமாவன ;-- 

1உடன்படன்‌ மறுத்தல்‌ 

பிறர்தம்‌ மதமேற்‌ கொண்டி களைவே 

*கா௮ னாட்டித்‌ தனாது பெப்பே 

இருவர்‌ மாறுகோ ளொருதலை துணிவே 

6டிறர்‌ நூற்‌ குற்றங்‌ காட்ட லேனைப்‌ 

7பிரிதொடு படா அன்‌ தன்மதங்‌ கொளலே 
என இவை, 


14 யாப்பரும்கல விருத்தி 


இவவகையே புகுந்தன புகுந்தன பரப்பி உரைப்பான்‌ புதில்‌ 
* இறந்துபட்ட உரையிற்றம்‌. எதெதுக்கொள்ளப்பட்ட பொரு 
ளவற்றுள்‌ யாதானும்‌ ஒருவசையாற்‌ கேட்போர்‌ உணர்வு புலன்‌ 
கொள்ளுமாற்றால்‌ எடுத்துக்கொண்ட சூத்திரப்பொருள்‌ உரைக்க 
வேண்டும்‌ என்பது ஈண்‌ துணிபு. அஃதாமாறு, கறுகாற்றம்‌ கம 
ழும்‌ தாமரைமேல்‌ நடந்க அமிவனை இறைஞ்சிச்‌ சொல்லுவன்‌ 
யாப்பு என்றவாறு, 

இப்பொருளைச்‌ சொல்லுமோ இச்சூத்திரம்‌ என்னில்‌ சொல்‌ 
ஓம்‌. எனனை? “வெறி என்பது ஈறுநாற்றம்‌ என்றவாறு, 
£ கமழ்தல்‌'' என்பது ஈாறுதல்‌ என்றவாறு, அத (வெறிகமழ்‌ 


சந்தனம்‌, (வெறிகமழ்‌ துழாய்‌'' என்றுறிபோலக்‌ கொள்க, 
॥ தாமரை ' என்பது தாமரைப்பூ என்றவாறு: இது முதல்கூறும்‌ 
இனையலிகளவி (முதலாகு பெயர்‌), (4 தாமரை புரசையுங்காமர்‌ 
சேவடி.'' என்றுறி பொல எனக்கொள்க, (( ழிமிசை'' என்பது 


மேன்மேல்‌ என்றவாறு, மீமிசை '' என்பதும்‌ ஒரு பொருட்பன்‌ 
மொழிச்‌ றப்புப்பற்றி வந்தது: என்னை? வறு பொருட்பன்‌ 
மொழிர்சிறப்பினின்‌ வழாது” என்டு ராகலின்‌. (அடித்தன மீமிசை 
யருப்பம்‌ பேணாது” என்றாற்போலக்‌ கொள்க. ''ஓ.துங்கல்‌'' என்பது 
நடத்தல்‌. அது ''போதியங்கிழவனைப்‌ பூமிசை யொதுங்கிளை '' 
கன்றுற்போலக்‌ கொள்க. எல்லாப்‌ பொருளையும்‌ ஒரு கணத்திற்‌ 
மூனே ௮ ஜிர்தமையால்‌ '' அறிவன்‌ ' என்பது காரணக்குறி) (ஐ 
என்பது இரண்டாம்‌ '2வற்றுமை. “ வணங்கி என்பது இறைஞ்சி 
என்றவாறு. வணங்கி எனினும்‌, இறைஞ்சி எனினும்‌, பணிந்து 
எனினும்‌ ஒரு தொழில்‌. !(*அுறைகுவன்‌ '' என்பது ரொல்லுவன்‌, 
என்றவாறு. ௮றைகுவன்‌ எனினும்‌, பகர்வன்‌ எனினும்‌, சொல்லுவன்‌ 
எனினும்‌, மொழிகுவன்‌ எனினும்‌ சுக்கும்‌. “யாப்பு என்பது 
யாப்பு என்னும்‌ அதிகாரம்‌ என்றவாறு, யாப்பு எனினும்‌, பாட்ட 
எனிலும்‌, தூக்கு எனிலும்‌,செய்யுள்‌ எனினும்‌, தொடர்பு எனிலும்‌ 
ஒக்கும்‌. ஏகாரம்‌ தெறறேகாரம்‌; பிரிநிலை எனினும்‌ அமையும்‌: 
என்னை? 


1) 


ட 1Qதற்றம்‌ வினாவே பிரிநிலே *யெண்ணே 
6ஈற்றடை யிவ்வைந்‌ தேகா ரம்மே " 


என்றா.ராகலின்‌, 


து ௯ 





க்க 





* இறந்துபட்ட உரையிற்றாம்‌ - வரம்பிகர்த வுரையின தாம்‌, 


பாயிரம்‌ 15 


வழிபடு தெய்வ வணக்கஞ்‌ செய்து, மங்கலமொழி முதல்‌ 
வகுத்து எடுத்துக்கொண்ட இலக்கண விலக்கியம்‌ இடிக்கணின் தி 
இனிது முடியும்‌'' என்பவாகலின்‌ இக்சூத்திரம்‌ இவ்வாறு கூறப்‌ 
பட்டது எனக்‌ கொள்க, இவற்றிற்குக்‌ செய்யுள்‌ வருமாறு:-- 


6 அதியங்‌ கடவுளை யருமறை யருகனை 
போதியங்‌ கிழவனை பூமிசை யொ துங்கினை 
சேதியஞ்‌ செல்வரின்‌ திருவடி. பரவுதம்‌'' 


6 காமனைக்‌ கடிந்தனை காலனைக்‌ காய்ச்‌ தனை 
தேமலர்‌ மாரியை திருமறு மார்பினை 
மாமலர்‌ வண்ணறின்‌ மலரடி வணங்குதும்‌” 


(1! அரருள்‌ பயந்தனை யாழ்துயர்‌ தவிர்த் தனை 
ஓரரு ளாழியை யுலகுடை. யொருவனை 
சீரருண்‌ மொழியைரின்‌ திருவடி தொழுகனம்‌” 


எனப்‌ போர்தவற்றாற்‌ கண்டு கொள்க, 


பாயிரம்‌ முற்றியது, 


ஒறு 


உறுப்பியல்‌ 
காலம வட. 


க. எழுத்தோத்து 


[யாப்பு இன்னது என்பது] 


1, *எழுத்தசை சீர்தளை யடி தொடை தூக்கோ 
டி முக்கா நடைய தியாப்பெனப்‌ படுமே, 


என்பது என்னு நலிற்‌2ரோவெனின்‌, பாப்பாவது இன்ன கென்று 
தொகுத்துணர்த்துதல்‌ நுதலிற று. 


இதன்‌ பொழிப்பு: எழுத்தும்‌, அசையும்‌, 9சிரும்‌, *தளை 
பும்‌, அடியும்‌, கொடையும்‌, பாவும்‌ என்னும்‌ இவ வேழு.றுப்பி 
னாம்‌ புணர்ச்து குற்ற மின்‌ 9 நடைபெ ரவது யாப்பென்று சிறப்‌ 
பித்துச்‌ சொல்லப்பரிவது என்றவா ௮, 


உம்மைகள்‌ தொக்கன, ஓ எண ணா, இவ ?2வழுறுப்‌ 
பினுக்‌ தீர்ந்து யாப்பு உண்டோ வெனின்‌, இல்லை, என்‌ போல 
வெனின்‌, முப்பத்திரண் உரப்பொிம புணர்ந்தது ர மக்கட்‌ 
சட்டகம்‌ என்றால்‌, முப்பம்திரண்டு ௨ றப்பினுர்‌ இர்ந்மு மக்கட்‌ 
சட்டகம்‌ இல்லை; அதுபொல வெனக்‌ கொள்க, அல்லதாஉம்‌ 


ிறருங்‌ கூறினார்‌; என்னை? 


* “செய்யு ளென்பது தெரிவுறக்‌ கிளப்பின்‌ 
முன்னர்க்‌ கூறிய முறைமைத்‌ தாக 
)யெழுத்‌$தசை £ஒர்‌1தளை யடிதொடை யென்ற 
மூவிரண்‌ டுறுப்பு மேவரச்‌ சிவணிப்‌ 
பாவு மினமு மெனவிரு பாற்றே” 

என்றார்‌ இலக்கண விளக்க நூலுடையாரும்‌. 
1 மக்கட்‌ சட்டகம்‌--மனித சரீரம்‌, 


i 


18 யாப்பரும்கல விருத்தி 


“ யாப்பெனப்‌ பவெ தியாதென வினவிற்‌ 

1 மாக்குர்‌ 2தொடையு 3மடியுமிம்‌ மூன்று 
கோக்கிற்‌ றென்ப நுணங்கி யோரே” 

என்றா நற்றத்தனார்‌ ; 

4 இமிழ்கடல்‌ வரைப்பி னெல்லையின்‌ வழாஅத்‌ 
தமிழியல்‌ வரைப்பிற்‌ முமினிது விளங்க 
யாப்பிய ரானே யாப்புற விரிப்பி 
1॥னெழுத்‌2 தசை *சீர்‌*தளை *யடிகொடை "தூக்கோ 
டிமுக்கா மரபி னிவற்ஜொடு பிறவு 
மொழுக்கல்‌ வேண்டு முணர்ந்திர னோரே '' 


என்றா பல்காயனார்‌. 


இவற்றை இடிகுறியானும்‌, காரணக்குமியானும்‌ வழங்குப. 
அவற்றுள்‌, காரணக்குறியால்‌ வழங்குமாறு: 
( எழுதப்‌ படுதலி னெழுச்தே யவ்வெழுத்‌ 
கசைத்திசை கோடலி னசையே யசையிபைந்து 
சிர்கொள நிற்றலிற்‌ சீரே சீரிரண்டு 
1 தட்டு நிற்றலிற்‌ றளையே யத்தளை 
௮டுத்‌.து ஈடத்தலி னடியே யடியிரண்டு 
* கொடுத்தன்‌ முதலாயின தொடையே யத்தொடை 
அக்கிற்றொடா்ர்‌ திசைத்தலிற்‌ மாக்கெனப்‌ படுமே" 
என்றார்‌ அசிரியரெனக்‌ கொள்க. 
இவை யிம்ழுறையே வைத்ததற்கு என்னையோ காரணம்‌ எனின்‌, 
எழுத்து எல்லா உறுப்புக்கும்‌ முதற்காரணமாதகலிற்‌ செப்புடைத்‌ 
தென்று முன்‌ வைத்தார்‌, “( இறப்புடைப்‌ பொருளை முக்துறக்‌ களத்‌ 
தல்‌! என்பது கந்திரவுத்தியாகலான்‌; எழுத்தின்‌ பின்னர்‌ அசை 
வைத்தார்‌, அசை யெழுத்தனான்‌ ஆமாகலின்‌; அசையின்‌ பின்‌ 


ன பெண வயது ல க லர்‌ ணை ர] 


தீட்டு கிற்றல்‌-- தளைத்து கிற்றல்‌, 
1 “தொடுத்துமன்‌ சேறலிற்‌ ரொடையே யத்தொடை 
பாவி ஈடத்தலிற்‌ பாவே பாவொத்‌ 
தினமாய்‌ வழச்சலி னினமெனப்‌ படுமே" 
எனப்பாட முளைக்கும்‌ இலக்கண விளக்கம்‌, 


எ்முத்தோத்து 19 
னர்ச்‌ சீர்வைக்கார்‌, சர்‌ அசையினான்‌ ஆமாகலின்‌) சீரின்‌ பின்னர்ச்‌ 
தளை வைத்தார்‌, களை சீரினான்‌ ஆமாகலின்‌; களையின்‌ பின்னர்‌ அடி 
வைத்தார்‌, அடி. தனளையினான்‌ ஆமாகலின்‌; அடியின்‌ பின்னர்த்‌ 
தோடை வைத்தார்‌, தொடை அடியினான்‌ ௮மாகலின்‌; தொடை 
யின்‌ பின்னாத்‌ தூக்கேன வைத்தார்‌, தாக்கு கொடையினான்‌ அமா 
களின்‌. தூக்கு எனினும்‌, பாட்டு எனிலும்‌, பா எனினும்‌ ஓக்கும்‌. 
என்னை? 

( தூக்கும்‌ பாட்டும்‌ பாவு மொன்றென 

நொக்கிற்‌ றென்ப நுணங்கி யோரே” 
சன்றார்‌ பலகாயனாராகலானும, 

( பாவென மொழியினுந்‌ தாக்கின்‌ பெயரே” 
என்றார்‌ நற்றத்தனாராகலானும்‌ எனக்கொள்க, 

1 ாழுத்தளை சர்தளை யடிதொடை. தூக்கோ டியாப்பு'' 
என்னாது, (£ இழுக்கா நடைய தியாப்பேனப்‌ படமே” என்றமையான்‌ 
அவை முற்திய அறு அப்பரினாயினுங்‌ குற்றமின மி நடைபெறு 
வது யாப்‌! என்று சிறப்பித்துச்‌ சொல்லப்பட்ட தென்க. சிறப்‌ 
பென்பது எற்றி பெறுதுமெனின்‌, “என என்னுஞ்‌ சொல்லாற்‌ 
பெறுதும்‌. அது சிறப்பினைக்‌ கூறுமோ வெனின்‌, கூறும்‌; என்னை? 
ஈளியிரு முந்கீ ரேணி யாக' என்னும்‌ 9-வது புறப்பாட்டினுள்‌) 

 முரசுமுழங்கு தானை மூவ ௬ள்ளூ 

*  மாரசேனப்‌ பகிவ.து நினதே பெரும" எனவும்‌, 

1 4 அமிகழைக்‌ கரும்பின்‌ வெண்பூ அடங்கு 
நாடேனப்‌ படிவது நின த யத்தை” எனவும்‌ 
சிறப்புப்‌ பற்றிப்‌ புணர்த்தார்‌ சான்றோராகலானும்‌, ''நாடேனப்‌ 
பவது சோழ நாடு ((ஊரேனப்படுவது உறையூர்‌ '' என்று 
பரவை வழக்கினுள்ளுஞ்‌ சிறப்பித்துச்‌ சொல்லுவா ராகலானுங்‌ கூறி 

னார்‌ எனக்கொள்க. 

எனவே, எழுத்துக்‌ குற்றம்‌ முதலாக வுடைய செய்யுள்‌ யாப்‌ 
பென்று கூறப்படாதென்பது பெறப்பட்ட தாயிற்றெனக்‌ கொள்க, 


௮. வு ட அது வல யத்‌ இங்க ண அணை கச 


* அரசென்றது அரசர்‌ தன்மையை, 
1 ஆகெட்‌ கரும்பென்றும்‌ பாடம்‌, இப்பாடத்திற்கு அசைந்த சண்ணினை 
யுடைய சரும்பென்று பொருள்‌ சொள்ளுப, 


20 யர்ப்பருங்கல விருத்தி 


அஃதேயெனின்‌, “எழுத்தசை சீர்களை யடிதொடை தூக்கோ, 
டிமுக்காச தியாப்பெனப்‌ படுமே' என்றாலும்‌, கருதியபொருளைப்‌ 
பயக்கும்‌. “(நடைய தியாப்பு'' என்று மிகுத்‌ துச்‌ சொல்லவேண்டிய து 
என்னை பெனின்‌, *அரவ வனப்புடைத்‌ தொடக்கத்தொருசா ரனவும்‌ 
'யாப்புறுப்பு என்பது அலிவித்தற்கு என்க. அவை (பாக்கி, (நிர 
னிறை முதலிய பொருள்‌3காட்‌ பகுதியும”' என்னும்‌ ஒழிபியற்‌ 
சூத்திரத்துட்‌ சொல்லுதும்‌. அதனால்‌, 


நாக முதலாக ஈல்லுறுப்‌ (2பழுமியைச்‌ 
தெதமி நன்மையி £லாசாந்‌— தாதுக்கள்‌ 
ஏழும்‌ புணர்ந்த தியாக்கை யெழுத்தாதி 
ஏழும்‌ புணர்ந்த தியாப்‌।| ' எனவும்‌, 
“தொல்காப்‌ பியப்புலசவார்‌ கான்ற ளிரித்துரைத்தார்‌ 
பல்காய னார்பகுத்துப்‌ பனனினா-ஈல்யா ப்புக்‌ 
கற்றார்‌ மதிக்குங்‌ சலைக்காக்கைப்‌ பாடினியார்‌ 
சொற்டுர்தர்‌ நாலுட்‌ டொகுத்து'' எனலும்‌ 
போந்த இவற்றை விரித்துரைத்துக்‌ கொள்க. (௧) 


[௮சைக்குறுப்பாம்‌ எழத்தின்‌ வகை இத்துணைத்‌ தேன்பது] 
2, 3உயிரே மெய்யே யுயி/மெய்‌ யென்று 
குறிலே நெடிலே யளபெடை யென்று 
வன்மை மென்மை மிடைமை யென்று 
சார்பிற்‌ றோன்றுந்‌ தன்மைய வென்ரு 
ஐஓள மகரக்‌ குறுக்க மென்றாங்‌ 
$கைமமூ வெழுத்து மாமசைக்‌ குறப்பே. 
4 அரவ வனப்பு ள்‌ ஒசை வனப்பு, 
1 ஆசு பொருத்தம்‌, 
1 “ குறினெடி லாவி குறுகிய மூவுயி ராய்தமெய்யே 
மறுவறு மூவின மைதீ ருயிர்மெய்‌ மதிமருட்டுஞ்‌ 
சிறுதுதற்‌ பேரமாக்‌ கட்செய்ய வாயைய நுண்ணிடையாய்‌ 
அறிஞ ருரைத்த வளபு மசைக்குறுப்‌ பாவனவே'' 
என்பது யாப்பருங்கலக்‌ காரிகை, 
$ ஆய்தக்‌ குறுக்கத்தினையுஞ்‌ சேர்த்து உறுப்பு பதினாறெனக்‌ கொள்வர்‌ 
ஒருசாராசிரியர்‌, 


ந்த பை, ப ப ன. வகயயு வயல்‌. வஅவசையயவைய அண வது, | 


எழுத்தோத்து al 


என்பது என்னுதலிற்றோ வெனின்‌ அரைக்கு உருப்பாம்‌ 
எழமுகிதுச்களினது பெயர்‌ வேறுபாரி உணர்த்துதல்‌ நுகலிற்று, 

இதன்‌ பொழிப்பு;--1உயிரும்‌, மெய்யும்‌, 8உயிர்மெய்யும்‌, 
* குறிலும்‌, கெடிலம்‌, அளபெடை], வன்மையும்‌, மென்மை 
பும்‌, இடையையும்‌, 10 :-18 சார்பில்‌ கொன்றும்‌ இயற்கைய மூன்‌ 
நும்‌, 1ஜேகாரக்குற௮ுக்க மம்‌, ஒள காரக்‌ கு றுக்கும்‌, 18மகரக்‌ குழுக்‌ 
கமும்‌ என்ற இப்பஇனைச்து இறத்தெழுத்தும்‌ அரைக்கு உறுப்பா 
வன என்றவாறு, 

ஏகாரம்‌ தேற்றம்‌ என்றுமாம்‌. என்று என்பது எண்‌ 


ணிடைச்‌ சொல்‌, ஆங்கு அரை, 
அவற்றுள்‌, 1. உயிராவன அஃ முகல்‌ ஒன காரவிஸுய்க்கடந்க 
பன்னிரண்‌? எழுத்துமெனக்‌ கொள்க; என்னை? 


(அகர முதலா ஓளகார மி 
யிரையொடு |ணர்ந்தவி ராறு முரி" 


என்பது சங்கயாப்பாகலின்‌. 
2. மெய்யாவன சகரம்‌ முதல்‌ னகரம்‌ ஈருய்க்‌ கடநத பதி 
னெட்டெழுக்துமெனக்கொள 5; என்னை? 
(( 1D 
ககர முதலா னகர மீற 
விவைமீ ரொன்பது மெய்யென பொழிப ' 
என்பது சங்கயாப்பாகலின்‌. பெய்‌ எனினும்‌, உடம்‌ । எனி 
னும்‌, உறுப்பு எனினும்‌ ஓக்கும்‌. 
9. உயிர்மெய்யாவன உயிரும்‌ மெய்யும்‌ கூடின வெழுத்தெனக்‌ 
கொள்க; என்னை? 
1 உயிரு மெய்யும்‌ புணர்க் ச புணர்ச்சி 
யுயிர்மெய்‌ யென்றுங்‌ குணர்ததினர்‌ கொள ல" எனவும்‌, 


1 உயிரு மெய்யு மொருங்கயைர்‌ கனவும்‌ 


உயிர்மெய்‌ யென்‌! ! ணர்ர் திர னொ எனவும்‌, 
்‌ உயிரி னள ப யளபென பொழிப எனவும்‌, 


। உயிரி னளபுயிர்‌ மெய்யென மொழிப 


வழக்கொடு வ்ருஉங்‌ காலை யான ' 


எனவஞ்‌ 


சொன்னார்‌ தொல்லாசிரியராகலான்‌, 


99 யாப்பருக்கல விருத்தி 


பதினெட்‌? மெய்மேலும்‌ பன்னிரண்டு உயிரும்‌ ஏற இருமாற்று 
ஒருபத்தாறு ௨ பிர்மெய்யாம; என்னை? 
( உயிரி ராறே மெய்ம்மூ வாறே 
அம்ஹ வாறு மூயி2ரா டுயிர்ப்ப 
இரகு நாற்‌ ரெருபத்‌ தாறுயிர்‌ மெய்ய ' 
என்பது பல்காயமாகலின்‌, 


4, குற்றேழுத்தாவன அ, இ, 2, ol, oD, என்னும்‌ இவவைக்்‌ து 


மெனக்கொள்க;: எனனை? 
; 


ர 


குறிலோ ரைந்து மறிவுறச்‌ கிளப்பின்‌ 
௮இஉஎ௭ ஓ வென்னு மிவையே”'' 
என்பது ரங்கபாப்‌பாகலின்‌, 
2... நெட்டேழுத்தாவன அ, ஈ, ஊ, ஏ, ஐ, இ, ஓள, என்னும்‌ 
இவ்‌மவழும்‌ எனக்கொள்க; என்னை? 
(இள ய ஐஓ ஒள வென்னும்‌ 
ஏழு ரெட்டெழுத்‌ கென்ற லியல்‌ 2ப ' 
என்பது சங்கயாப்பாகலின்‌, 


பு இ உ ஓவிவை குலியமற்றை 
யேழ்நெட்‌ டெழுத்தா நேரப்‌ படுமே” 


என்பது அவிநயம்‌. 
( குற்றெழுக்‌ அததொண்‌ ணூற்றைக தாகும்‌ 
அன்ன ம்ப்பள்‌ துண்ட சற்‌? 
(( இரு மாற்‌ விருபத தெட்டிவி ரிந்‌ தனவுயிரே 


வன்மை மென்மை யிடைமை யென்ப '' 
எனப்போந்த விவற்றுற்‌ கண்டு கொள்க. இவை அவிநயம்‌. 

6. அளபேடையாவன மாத்திரை குன்றலிற்‌ சீர்குனறித்‌ தளை 
கெட நின்றவிடத்து, யாப்பழியாமைப்‌ பொருட்டு வேண்டப்‌ 
பட்டன; எனனை? 

ப மாத்திரை வகையாற்‌ றனைதப கெடாகிலை 


யாப்பழி யாமைரின்‌ றளபெடை வேண்ட '' 


சன்றுராகலின்‌, 


எழுத்தோத்த 23 


அவ்வளபெடைதான்‌ இரண்டு வகைப்படும்‌, உயிரள பெடையும்‌ 
ஒற்றள பெடையுமென; என்னை? 
( 1உயிரள பெடையு 2மொற்றள பெடையுமென்‌ 
ரூயிரண்‌ டென்ப வளபெடை தானே !' 
சன்றாராகலின்‌. 
உயிருள்‌ நெட்டெழுத்து ஏழும்‌ ௮ளபெடுக்கும்‌. அவை அள 
பெடிக்கு மிடத்து ௮, ஈ, ஊ, ஏ, ஓ என்னும்‌ ஐந்தும்‌ தமக்கினமாயெ 
குற்றெழுத்தினோடு ௮ளபெடுக்கும்‌. ஐகாரம்‌ இகாரக்‌2தாடு அள 
பெடிக்கும்‌; ஒளகாரம்‌ உகரத்தோடு ௮ளபெடுக்கும்‌: என்னை? 
 குன்றிசை மொழிவயி னின்‌ மிசை நிறைக்கு 
நெட்டெழுத்‌ திம்ப ரொக்கருற்‌ றெழுக்கே "' 
(ஒள வென்னு மாயி ரெழுத்திற்‌ 


ப 


திகர வுகர மிசைநிறை வாகும்‌ ' 
என்றார்‌ தொல்காப்பியனாராகலின்‌. அவ்வெளபெடை தான்‌ நான்கு 
வகைப்படும்‌, 1கனிரிலை அளபெடையும்‌, முதனிலை அளபெடை 
யும்‌, இடைநிலை ௮ளபெடையும்‌, *இறு திகிலை அளபெடையும்‌ என; 
என்னை? 

॥ தனிநிலை முதனிலை பிடைசிலை மிறென 

ஈால்வகைப்‌ ப€ேமள பாய்வரு மிடனே '' 

என்றாராகலின்‌, 
அவை வருமாறு: 

1 ஆ, ஈஇ, ஊ௨, ௭௭, ஐஇ, ஓஓ, ஒளஉ என நெட்டெழுத்‌ 
தேழும்‌ தனிலை ௮ளபெடை.யாய்‌ வந்தவா று; 

உ பாதுரி, இரை, கூஉரை, வரி, தைஇயல்‌, ஓஒரி, ஓளஉவை 
என இவை யேழும்‌ முதனிலை அளபெடையாய வர்‌,தவா அ; 

3 படானுகை, பரீஇகம்‌, கழுஉமணி, பரேஎபம்‌, வளைஇயம்‌, 
புரோஓசை, மனொளஉகம்‌ என எழு ரெட்டெழுத்தும்‌ இடைநிலை 
அளபெடையாய்‌ வந்தவாறு; 

4 படாறு, குரீஇ, கமூ௨, விலே, விரைஇ, நிலோஓ, அனொளஉ 
என எழு நெட்டெழுத்‌தம்‌ இற திகிலை ௮ளபெடையாய்‌ வந்தவாறு. 

ஒற்றெழுத்தளபெடை போக்கி (! தனிநிலை யொற்றிவை தா 
மல வே” என்னுஞ்‌ சூத்திரத்துட்‌ சாட்டுதும்‌, 


24 யாப்பருங்கல விருத்தி 


குற்றெழுத்து ஒருமாத்திரை, நெட்டெழுத்து இரண்டு மாத்‌ 
திரை, அளபெடை மூன்றுமாத்திரை யெனக்கொள்க; என்னை? 
 குறிலொரு மாத்திரை நெடிலிரு மாத்திரை 
யளபெடை மூன்றென்‌ றறையல்‌ வேண்டும்‌ '' 
என்பது பல்காயமாகலின்‌. 
மாத்திரையாவ.து சண்ணிமைக்கலொடு கைரொடி யொத்த 
காலம்‌; என்னை ? 
( கண்ணிமை கொடி யென வவவே மாத்தினா 
நுண்ணிதி னுணர்ந்கோர்‌ கண்ட வாதே” 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌; 
கண்ணிமை கைரொடி. பென்றிவை யிரண்டு 
மின்னடை யளவே யெழுத்‌ நின்‌ மாத்திரை' 
என்றார்‌ சங்கயாப்புடையார்‌; 
1 ஒன்றிரண்‌ டொருமூன்‌ ழென்றரை யரைகா 
லென்றனர்‌ பொழுதிவை பிபைகொடி யளவே 
என்று பிறரும்‌. 
விளி மழ கலாயினவற்௮ுள்‌ ரூன்௮ு மாத்திரையின்‌ மிக்க பலமாத்‌ 
திரைபானும்‌ அளபெடுிக்து வருமாயினும்‌, அவை செய்யுட்களுக்‌ 
குப்‌ பெரியதோர்‌ உபகாரமபட நில்லாவாகலின்‌ அவற்றிற்கு இலக்‌ 
கணம்‌ எடுத்தோகினாரில்லை யெனக்‌ கொள்க, 
7. வன்மையாவன ௧, ச,ட, த, ப ற என்னும்‌ ஆறும்‌) 
8. மேன்மையாவன ௧, ஞ,ண, ந, ம,ன என்னும்‌ ஆறும்‌) 
9. இடைமையாவன ய, ர,ல,வ,ழ,ள என்னும்‌ ஆறும்‌; 
என்னை? 
(வன்மை யென்ப கசட தபற! 
மென்மை யென்ப கஞண ஈமன '' 
(( இடைமை யென்ப யரல வழள”' 
' அவைதாம்‌, 
புள்ளியொடு நிற்ற லியல்பென மொழிப 
புள்ளியில்‌ காலை யுயிர்மெய்‌ யாகும்‌ '' 


எழுத்தோத்த 28 


என்பவை சங்கயாப்பாகலின்‌, அவை ஒரோவொன்று அரை யரை 
மாத்திரை யெனக்‌ கொள்க; என்னை? 


* உறுப்பி னளவே யொன்றரை யாகும்‌ "' 
என்றா கையனார்‌; 


 அரைநொடி. யளவின வறு வடம்பே'' 


£ அரைமொடி. யென்ப தியாதென மொழியின்‌ 
கொடிதரக்‌ கூடிய விருவிர லியைபே 


சான்றார்‌ சங்கயாப்புடையார்‌. 


10-12 சார்பிற்‌ மொன்று சன்மையவாவன :-—குற்தியலிகர 
மும்‌, குற்றியலுகரமும்‌, அப்தமும்‌ எனவிவை; என்னை? 
“(குற்றிய லிகரங்‌ குற்றிய அகரம்‌ 
அய்தப்‌ புள்ளி யென்றிவை பன்‌ அஞ்‌ 
சார்பிற்‌ றெற்றத்‌ துரிமையி அளவே 
என்பவாகலின்‌, 


10. அவற்௮ள்‌, * ஏழிட.க்‌.௮ ஆ வல்லெழுக்கினையும்‌ ஊர்ச்‌ 
உகரம்‌ வந்தால்‌ அதனைக்‌ குற்றியலுகரம்‌ என்று வழங்குப; ௬ ன்னை? 


எழுவகை யிடத துங்‌ குற்றிய ஓுகரம்‌ 
வழுவின் மி வரூஉம்‌ வல்லா _ூர்ர்‌2த "' 


எனறார்‌ பல்காயனாராசலின்‌, 
* நெட்டெழுத்‌ திம்பரும்‌ தொடர்மொழி யீற்றுக்‌ ட 
குற்றிய லுகரம்‌ வல்லா நூர்ந்தே” 
(தொல்‌ -எழுத்‌-மொழி மரயுசசூத்‌-8,) எனவும, 
“ ஈரெழுத்‌ தொருமொழி யுயிர்த்தொட ரிடைத்தொட 
ராய்தத்‌ தொடர்மொழி வன்றொடர்‌ மென்றொட 
ராயிரு மூன்றே யுசரல்‌ குறுடென்‌ ” 
(தொல-எழுத-குற்றி-கூத்‌-].) எனவும்‌, 
6 நெடிலோ டாய்த முயிர்வலி மெலியிடை 
தொடர்மொழி யிறுதி வன்மையூ ரகரம்‌ 
கு ; ற பெறுமே” 
பம்பம்‌ த்‌ (சன்‌-எழுத்‌குச்‌-99.) எனவும்‌ 
ஆசிரியர்‌ தொல்காப்பியனாறாம்‌ ஏனையரும்‌ ஆறிடமே வேண்டினார்‌ ; விதி 
புணர்ச்சியின்‌ செய்கை ரோக்கியே போலும்‌, 
ச 


20 யாப்பருக்சல்‌ விருத்தி 


எழுவகை இடமாவன:-- 1ரெடிற்ழேம்‌, ?நெடிலொற்றின்‌ 
ஓழும்‌, குறிலிணைக்‌£மும்‌, *குலி லிணை யொற்தின்ழும்‌, குதி 
னெடிற்கீழும்‌, குறினெடிலொற்றின்‌ ழும்‌, *குற்றொற்றின்‌ கமும்‌ 
எனஇவை; என்னை? 

 நெடிலே குறிலிணை குறினெடி லென்றிவை 
யொற்றொடு வருதலொடு குற்றொற்‌ நிறுதியென்‌ 
ழேழ்குற்‌ அுகரக்‌ கடனென மொழிப '' 

சஎன்றாராகலின்‌. 

அவை வருமாறு: 

ராகு, காசு, காடு, காது, காப, காறு என நெடிற்‌ கீழ்‌ ஆறு 
வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து குற்றியலுகரம்‌ வந்தவாறு, 

நாக்கு, காச்சு, காட்டு, காத்து, காப்பு, காற்று என நெடி 
லொற்றின்‌ ழ்‌ ஆறு வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து குற்றிய அகரம்‌ 
வந்தவாறு) 

வரகு, முரசு, முருடி, விருத, அரபு, கவறு எனக்‌ குறிலிணைக்‌ 
சீழ்‌ ஆறு வல்லெழுத்தனையும்‌ ஊர்ந்து குறறியலுகரம்‌ வந்தவாறு; 

“அரக்கு, பொரிச்சு, தெருட்டு, குருத்து, பொருப்பு, சிற்று 
எனக்‌ குறிலிணை யொற்றின்‌ ழ்‌ ஆறு வல்லெழுத்தனையும்‌ ஊர்ந்து 
குற்றியலுகரம்‌ வந்தவாறு; 

அசோகு, பலாச, மலாடு, கொடாது, புதாபு, விராறு எனக்‌ 
குநினெடிற்கழ்‌ ஆறு வல்லெழுத்தனையும்‌ ஊர்ர்து குற்றியலுகரம்‌ 
வந்தவாறு) 

மாக்கு, தடாச்சு, பனாட்டு, தொடாது, புதாப்பு, விராற்று 
எனக்‌ குறினெடிலொற்றின்கிழ்‌ அறு வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து 
குற்றியலுகரம்‌ வந்தவாறு; 

க்கு, கச்சு, கட்டு, கத்து, கப்பு, கற்று எனக்‌ குற்றொற்றின்‌ 
ழ்‌ ஆறு வல்லெழுத்தினையும்‌ ஊர்ந்து குற்றியலுகரம்‌ வந்தவாறு, 
பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 

11. அச்குற்றியலுகரரந்‌ தான்‌ வருமொழிக்கு முதலில்‌ யகரம்‌ வர்‌ 
காற்‌ திரிர்து குற்றியலிகரமாம்‌; என்னை? 


எ்ழுத்தோத்து 27 
( யகர முதல்வரி னுகர மொழிய 
விகரமுங்‌ குறுகு மென்மனார்‌ புலவர்‌ '' 
என்றார்‌ பல்காயனார்‌; 
( வல்லெழுச்‌ தாரோ டெழுவகை யிடத்து 
முகர மரையாம்‌ யகரபோ டியையின்‌ 
இகரமுங்‌ குறுகு மென்மனார்‌ புலவர்‌'' 
சான்றார்‌ ௮விஈயனார்‌. 
அவை வருமாறு;-- நாகியாது, காசியாது, காடியானு, காதி 
யாது, காபியாது, காறியாது எனவரும்‌, ஓழிந்தனவும்‌ இவ்வாறே 
ஓட்டிக்கொள்க. பிறவாற்றானும்‌ கண்டு கொள்க. 
மியாவென்னும்‌ முன்னிலை ௮சைச்சொற்கண்‌ வந்த இகரமும்‌ 
குற்தியலிகரமாம்‌) என்னை? 
* குற்றிய லிகர நிற்றல்‌ வேண்டு 
மியாவென்‌ சனைமிசை புரையசைக்‌ கிளவிக்‌ 
காவயின்‌ வரூஉ மகர மூர்ந்தே 
என்றார்‌ தொல்காப்பியனாராகலின்‌, 
வரலாறு;--ரகேண்மியா, சென்மியா எனக்‌ கொள்க, பிறவகை 
யானும்‌ வந்தவழிக்‌ கண்‌? கொள்க, 
குற்தியலிசரமும்‌ குற்றியலுகரமும்‌ புள்ளிபெற்று நிற்கும்‌; 
ஈன்னை ? 
(குற்றிய லிகரமுங்‌ குற்றிய லுக்‌ ரமு 
மற்றவை தாமே புள்ளி பெறுமே 
எ்ன்பது சங்கயாப்பாகலின்‌, 
உயிருள எகரமும்‌ ஓக(றம்‌ புள்ளி பெறும்‌: எனனை | 
॥ மெய்யி னியற்கை புள்ளியொடு நிலையல்‌ '' 








க்கப்ப டல க்‌ பர கை அல்‌. லண ர ணையை வணி கண்வ 





* 4 யகரம்‌ வர்க்க ளுத்திரி யிகர்மும்‌ 
அசைச்சொன்‌ மியாவி னிகரமுக்‌ குறிய” என்பர்‌ பவணர்திமுனிவரர்‌, 
* இது திரியாது வர்த குற்றியலிகரம்‌, 


96 யாப்பருங்கல விருத்தி 
“ எகர ஓகரத்‌ தியற்கையு மற்றே " 
என்றார்‌ தொல்காப்பியனாராகலின்‌, 

சார்பிற்‌ மோற்றத்து மூன்றும்‌ அரையரை மாத்திரை யெனக்‌ 
கொள்க; என்னை? 

“ மெய்யி னளவே யரையென மொழிப '' 
* அவ்விய னிலையு மேனை மூன்றே ' 
சனரறுர்‌ தொல்காப்பியனாராகலின்‌. 

12. ஆய்தம்‌ ஒரு மொழியுள்‌ வருகின்றழிக்‌ குற்றெழுத்தின்‌ 
மோய்‌, உயிர்மெய்யாகிய வல்லெழுத்தினைச்‌ சார்ந்து வரும்‌; என்னை? 

(( குறிய தன்‌ முன்ன ராய்தப்‌ புள்ளி 
யுயிரொடு புணர்ந்தவல்‌ லாறன்‌ மிசைத்தே 
என்றோ தொல்காப்பியனார்‌; 
! அய்தர்‌ தானே குறியதன்‌ இழ்த்தாய்‌ 
வலியதன்‌ மேல்வர்‌ தியலு மென்ப” 
என்முர்‌ கையனார்‌, 

னவை வருமா அஃகம்‌, வெஃகா, 67௦௦, ௧௦௬, ௧௦௦டு, 
௫5௦௮; சஃபு) க௦று எனக்‌ கண்டு கொள்க, தொடர்மொழி யுள்ளும்‌ 
அவை வருமாறு வந்தவழிக்‌ கண்டு கொள்க, அய்தம்‌ எனிலும்‌, 
அக்கேனம்‌ எனிலும்‌, தனிநிலை எனிலும்‌, புள்ளி எனினும்‌, ஒற்று 
ச்னிலும்‌ ஒக்கும்‌) என்னை? 

(| ௮க்கேன மாய்தர்‌ தனிநிலை புள்ளி 
யொற்றிப்‌ பால வைர்து மிதந்கே '! 
சான்றார்‌ ௮விரயஞர்‌, 

13, 14. இனி ஐகார ஒளகாரக்‌ குறுக்கம்‌ ஆமா௮ு:--அளபெடுத்‌ 
தீற்‌ கண்ணும்‌, தனியே சொல்லுதற்‌ கண்ணும்‌ என்னும்‌ இரண்டு 
இடத்தும்‌ ௮ல்லாகவழி வந்து ஐகார ஓளகாரம என்பன தம்‌ அளவிற்‌ 
சுருங்க நின்று ஒன்றை மாத்திரையாம்‌, ஐகார ஒள்காரம்‌ தனியே 
நின்று ஒரோவிடத்து ஒரு பொருளைச்‌ சொல்லுதற்கண்‌ ஒன்றன்‌], 
ஒருமாச்திரையுமாம்‌ என்னை? 


எழுத்தோத்து 20 


அளபெடை தனியிரண்‌ டல்வழி ஐஒள 
வுளகா மொன்றரை தனிமையு மாகும்‌'' 
என்றார்‌ ௮விஈயனார்‌. அவை மொழிக்கு 1: முதலும்‌, 2: இடையும்‌, 
8. இறுதியும்‌ நின்றவழிக்‌ குறுகுவ எனக்‌ கொள்க, 
வரலாறு: 
ஐப்பசி, மைப்புறம்‌, ஐக்கட்டி; 
பெளவம்‌, மெளவல்‌, கெளவை என ஓகார ஓளகாரம்‌ முதலில்‌ 
நின்று ஒன்றரைமாத்திரை யாயினவா.! 
இடையன்‌, மடையன்‌, உடைவாள்‌, கடைவாள்‌ ; 


*ிறுதலை ரெளவிமான்‌, நறுமலர்‌ வெளவினார்‌, ஒல்லென்பெள 
வம்‌, கல்லென்‌ கெளவை என ஓகார ஓளகாரம்‌ இடையில்‌ நின்று ஒன்‌ 
நுரை மாத்திரை பாயினவாழு; 

குவளை, தவளை தினை, பனை; 

அந்கெள, ௮ன்னொள என ஐகார ஒளகாரம்‌ இறுதியில்‌ நின்று 
ஒன்றரை மாத்திரை யாயினவாறு, 

பை, மை சை, வை, தை எனத்தனியே நின்ற ஐசாரமும்‌, 
கெள, செள, வெள எனத்‌ 1தனியே நின்ற ஓளகாரமும்‌ ஒன்றரை 
ஒரு மாத்திரை ஆயினவாறு ஈண்டு கொள்க, 

15. இனி மகரக்குறுக்கம்‌ ஆமா௮-மகரம்‌ ஓரோவிடத்து அரை 
மாத்திரையிற்‌ ௬௬ ஙகிக்‌ கான்‌ மாத்திரையாம்‌, என்னை? 

6 அரையளவு குறுகன்‌ மதர முடைததே 
யிசையிட னருகுர்‌ தெரியுங்‌ காலை" 


கல க அவிர்‌. அடசல்‌ கலைக, அபதல ன்னு ஒட பஸ்‌. 


* ஒளசாரம்‌ மொழி முதற்கண்ணே குறுகுமெனப்பிற ஆசிரியர்‌ கூறி 
ஞரேலும்‌ இட்‌ தாலுடையார்‌ ஒழிர்த இடை, கடை என்னும்‌ இரண்டிடங்களி 
லும்‌ கடக்‌ குறுகும்‌ என்றது தொடர்‌ மொழிக்கண்‌ குறுகுவனவற்றையே 
கொள்ளற்கு என்க. ஒளகாரம்‌ தனிமொழியில்‌ முதற்கண்ணேயன்றி இடை 
கடை என்னும்‌ இரண்டிடத்தும்‌ பயின்று வாராது எகர்பதீறிர்து கொள்க, 
அதுபற்றியே சிறுதலை ரெளவிமான்‌, ஈறுமலர்‌ 'வெளவினார்‌ முதலிய தொடர்‌ 
மொழிகளை உதாரணமெடுத்துக்‌ காட்டிப்‌ போந்ததூ௨, மென்க, 

1 இரண்டு மாத்திரை யளவின்‌ சாய ஐகார ஒளகாரங்கள்‌ தனியே கிற்‌ 
புழியும்‌ ஒன்றரை ஒரு மாத்திரையளவின தாகக்‌ குறுகும்‌ என ஈண்டுக்‌ கூறி 
யது செய்யுட்சண்‌ ஒசையிடர்ப்பட்டொலிக்கு மிடத்து, அவ்வோசை இடர்ப்‌ 
படாதவாறு கொள்ளற்கு என்க, 








$0 யாப்பருங்கல விருத்‌ தி 


என்றார்‌ தொல்காப்பியனார்‌. அது வகரமோடு கூட்டத்தின்கட்‌ 
குறுகும்‌; என்னை? 
வகார மிசையு மகாரம்‌ குறுகும்‌'' 
எனக்‌ தொல்காப்பியனாரும்‌, 
( வகரமோ டியையின்‌ மகரமுங்‌ குறுகும்‌ '' 
எனப்‌ பிறருங்‌ கூறினாராகலின்‌. 

வரலானு:- வரும்‌ வளைகாரன்‌, தனம்‌ விளைநிலம்‌, வாழும்‌ 
வணிகன்‌, சூழும்‌ வாளிகள்‌ எனக்கொள்க. பிறவகையானும்‌ வந்த 
வழிக்‌ கண்டு கொள்க, 

'சார்பிற்‌ றோன்றம்‌ தன்மைய' என்று மிகுக்துச்‌ சொல்லியவத 
னால்‌ அகரத்தொடு பகர வொற்று வந்தும்‌, 3ஆய்தம்‌ வர்தும்‌ ஐகா 
ரத்தின்பயத்தவாய்‌ நிற்கும்‌ அகரத்தோடு 8உகரம்‌ வந்தும்‌, {வகர 
வொற்று வந்தும்‌ ஒளகாரத்தின்‌ பயத்தவாய்‌ நிற்கும்‌: என்னை ? 

( அய்தமும்‌ யவ்வு மவ்வொடு வரினே 
ஐயெ னெழுத்தொடு மெய்பெறத்‌ தோன்றும்‌" 


) 


'உவ்வொடு வவ்வரி னொளவியல்‌ பாகும்‌ ' 
என்றார்‌ ௮விநயனார்‌. 
வரலா: 1அுயயன, கய்தை, தய்யல்‌, மய்யல்‌, கய்யன்‌ என 
அகரத்தொடு யகர ஒற்று வந்து ஐயன்‌, கைதை, தையல்‌, மையல்‌, 
கையன்‌ என சாரத்தின்‌ பயத்தவாயினவாறு; 2கஃ௪, கதம்‌, 
கசம்‌, என அகரத்தொடு அய்தம்‌ வந்து கைச, கைதம்‌, சைசம்‌ 
என லுகாரத்தின்‌ பயத்தவாயினவாறு) அவவை, நவ்வி, ₹அஉவை, 
நஉவி, என அகரத்தோடு வகர ஒற்றும்‌ உகரமும்‌ வந்து ஒளவை, 
நெளவி என ஓளகாரத்தின்‌ பயத்தவாயினவா று, 
இனி, (£ அசைக்கு உறுப்பே '' என்பதில்‌ ஏகாரம்‌ ஈற்றசை; 
அல்லன எண்ணேகாரம்‌) என்னை? 
தேற்றம்‌ வினாவே பிரிநிலை யெண்ணே 
... மீற்றசை யிவ்வைர்‌ தேகா ரம்மே”' 
சினரார்‌. தொல்காப்பியனாராகலின்‌, !'என்றா'' என்பது எண்‌ 
ஊிடைச்சொல்‌। என்னை? 


எழுச்சோத்த 01 


உம்மை கொக்க வெனாவென்‌ ளெவியும்‌ 
அவி றாயெ வென்றென்‌ சளவியும்‌ 
அயிரு ளெலியு மெண்ணுவழிப்‌ பட்டன " 


சனத தொல்காப்பிய ரும்‌, 


்‌ குற்றொற்‌ றென்றா கெட்டொம்‌ றென்றா 
ஓற்றே யுயிரே யென்மனார்‌ புலவர்‌ '' 


எனப்‌ பிறருஞ்‌ சொன்னா ராகலானுங்‌ கொள்க. 


4 அங்கு '' என்று மிகுத்துச்‌ சொல்லியவதனால்‌ தரெழுத்தே 
ஒரு பொருள்‌ பயந்து நிற்பன சிறப்பெழுதக்சென்றும்‌, இயைந்து 
பொருள பயப்பன உறுப்பெழுத்தென்றும்‌ வழங்கப்படுமெனக்‌ 
கொள்க. எழுத்தெல்லாம்‌ உயிரும்‌, மெய்யும்‌, உயிர்மெய்யும்‌ 
என அடங்குவனவற்றை இவ்வாறு விகற்பித்துச்‌ சொல்லியது, 
எழுத்துக்களது பெயர்வே.றுபாகெளெல்லாம்‌ அறிவித்தற்கும்‌, அப்‌ 
பெயரால்‌ பெயராக்கி அளுதற்கும்‌ எனக்கொள்க, அல்லதூஉம்‌ 
பிறரும்‌ விகற்பித்துச்சொன்னார்‌ எனக்‌ கொள்க; என்னை? 


(( குறினெடி லளபெடை யுயிருறுப்‌ புயிர்மெய்‌ 
வலிய மெலிய விடைமையொ டாய்தம்‌ 
இ உ ஐயென மூன்றன்‌ குறுக்கமோ 
டப்ப தின்‌ மூன்று மசைக்குறுப்‌ பாகும்‌ ன்‌ 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌; 


(குறிய நெடிய வுயிருறுப்‌ புயிர்மெப்‌ 
வலிய மெலிய விடைமை யளபெடை 
மூவுயிர்க்‌ குறுக்கமு மாமசைக்‌ கெழுத்தே' 
எனறார்‌ சிறுகாக்சைபாடினியார்‌; 
1 நெடிய குறிய வுயிர்மெய்‌ யுயிரும்‌ 


வலிய மெலிய விடைமை யளபெடை 


மூவுயிர்க்‌ குறுக்கமோ டாமசைச்‌ கெழுத்தே " 
என்றார்‌ ௮விரயனார்‌) 


82 யாப்பறாங்கல விருத்தி 


1 குநினெடி லாய்த மளபெடை யைகாரக்‌ 
குறில்குற்‌ றிகர வுகர-— மறுவில்‌ 
உயிர்மெய்‌ விராய்மெய்யோ டாருமெழுக்தாஞ்‌ 
செயிர்வன்மை மென்மை * சமன 

என்பது காலடி நாற்பது என்னும்‌ புறனடை.) 

( உயிருறுப்‌ புயிர்மெய்‌ தனிநிலை யெனாறுக்‌ 
குறினெடி லளபெடை மூவின மெனா௮ு 
வஃகிய நாலுயிர்‌ மஃகான்‌ குறுக்கமோ 
டைந்துதலை யிட்ட வையீ ரெழுத்.து 
மசைதொடை தேரசை யாகு முறுப்பென 
வசையறு புலவர்‌ வகுக்துரைக்‌ தனரே 

இது பெரிய பம்மம்‌; 
( குமிலுயிர்‌ வல்லெழுத்துக்‌ குற்றுகர வாதி 
குறுகிய ஐ ஒளமவ்‌ வாய்த-—நெறிமையா 


லாய்க்க வசைதொடைதாம்‌ வண்ணங்கட்‌ கெண்முறையா 


லேய்ந்தன வர்றான்‌ கெழுத்து ”' 
இது நாலடி நாற்பது என்னும்‌ அசைப்புறன டை. 
இவ வெழுத்‌அக்களாற்‌ செய்புளவருமாறு ;-- 
1உயிர்‌ மிக்கு வர்க செய்யுள்‌ :-— 


்‌ ஐயாவோ வையாவோ வையாவோ வெய்யாயோ 


கையாயோ வைய களிறு ' 


2மெய மிக்கு வந்த செய்யுள்‌ :-- 
! பற்றுக பற்றற்றான்‌ பற்றினை யப்பற்றைப்‌ 
பற்றுக பற்று விடற் க” 
உயிர்மெய்‌ மிக்கு வந்த செய்யுள :-- 
 படைகுடி கூழமைச்சு நட்பர ணை 
முடையா னரசரு ளேறு'' 
*குற்றெழுத்து மிக்கு வரத செய்யுள்‌ 
(! கற்கக்‌ கசடறக்‌ கற்பவை கற்றபின்‌ 
நிற்க வதற்குத்‌ தக ” 


* சமன்‌-இடைமை, 


$நெட்டெழுத்‌அ மிக்கு வந்த செய்யுள்‌: 
“யாகாவா ராயினு நாகாக்கக்‌ காவாக்காற்‌ 
சோகாப்பர்‌ சொல்லிழுக்குப்‌ பட்டு ' 
* உயிரளபெடை நானகும வந்த செய்யுள்‌ :— 
( ஏஎர்‌ சிதைய வழாஅலே லாஅய்றின்‌ 
சே௭யரி இந்திய சண்‌” 
"வன்மை மிக்கு வந்த செய்யுள்‌ :-- 
॥ தெறுக தெறக தெறுபகை செற்ராற்‌ 
பெறுக பெறுக பிறப்பு" 
8மென்மை மிக்கு வந்த செய்யுள்‌ :-- 
 முணிநீரு மண்ணு மலையு மணிசிழற்‌ 
காடு முடைய தரண்‌ த 
9இடைமை மிக்கு வந்த ரெய்யுள:-- 
( வயலுழுவார்‌ வாழ்வாருள வாழ்வா ரயலுழுவார்‌ 
அழ்வாராம்‌ வாரார்‌ வர” 
10 குற்றியலுகரம்‌ மிக்கு வந்த செய்புள்‌ :-- 
குருத்து குறைத்துக்‌ கொணர்ர்து நமது 
கருப்புச்‌ செருப்புப்‌ பரப்‌!" 
11 குற்றியலிகரம்‌ வந்த ரெய்யுள;-- 
1 குழலினி தியாழினி தென்பதம்‌ மக்கண்‌ 
மழலைச்சொற்‌ கேளா தவர்‌ ' 
(( தலையன்‌ செழுர்தழைபன்‌ சென்மியா வென்று 
மலையகலான்‌ மாடே வரும்‌ ம்‌ 
12 அய்தம்‌ வந்த செய்யுள்‌ :— 
(1 ௮௦% யகன்ற வறிவென்னாம்‌ யார்மாட்டும்‌ 


வெஃ9 வெறிய செயின்‌ '' 











* ஏளர்‌ என்பதன்சண்‌ முதனின்றும, வழா ௮ என்ப தன்கண்‌ கடைகின்‌ 
றும்‌, ஏலா௮ய்‌ யென்பதன்சண்‌ இடைசின்றும, ௪௭ என்பதன்கண்‌ தணியே 
சின்றும்‌ உயிர்‌ ௮ளபெடுத்தமை காண்க, 


9 


64 யாப்பறாங்கல விருத்தி 


18ஐகாரச்‌ குறுக்கம்‌ வந்த செய்யுள்‌ :- 
ரெடுிர்தகையைக்‌ கண்டதா காள்‌” 
ல்‌ ஓளகாரக்குஅச்கம்‌ வந்த செய்யுள்‌: 
“ செளவிமா னோக்கனா ரைவாய்‌ மணிமுறுவல்‌ 
வெளவா தார்‌ கெளவை யிலா” 
( அவவித்‌ தழுக்கா றுடையாளைச்‌ செய்யவ 


ப) ‘ உ) 
டவவையைக்‌ காட்டி. விடில்‌ 


15 மகரக்‌ குறுக்கம்‌ வந்த செய்யுள:-- 
6 தம்பொரு ளென்பதம்‌ மக்க ளவர்பொரு 
டந்தம்‌ வினையான்‌ வரும்‌ '' 
( தாம்விழ்வார்‌ தம்வீழப்‌ பெற்றவர்‌ பெற்றாரே 
காமத்துக்‌ காழில்‌ கனி '' 
மகரக்குறுக்கத்‌அக்குப்‌ பயன்‌ மாபுராண முடையார்‌ எடுத்‌ 
தொதினார்‌; என்னை? 
 கழிரெடி லடியுங்‌ காலெழுத்‌ தசையும்‌ 
பெயரயற்‌ புணர்ப்பினும்‌ பெயரிடைப்‌ புணர்ப்பினும்‌ 
வழுவென மொழிப வாய்மொழிப்‌ புலவர்‌ '' 
என்றுராகலின்‌, 


( அய்தழு மொற்றா யடங்கினு மாங்கதனை 
ஓதினார்‌ தொன்னூ லுணர்வடையோர்‌-- நீதியால்‌ 
ஒற்று யடங்குகினு முன்கால வேற்றுமையாற்‌ 
சொத்டுர்‌ மகரச்‌ சுருக்கு '"' எனவும்‌, 
! மெய்யென்ற சொல்லானே மிக்கமக ரத்தினையும்‌ 
நையு மடங்கு ஈனியென்னின்‌--ஐயென்ப 
தாவியென வடங்கு மஃ௦கிற்‌ றெனின்மகரத்‌ 
தேய்விற்கு மஃதே திறம்‌ ' எனவுங்‌ 


கூறினார்‌. இன்னும்‌ மகரக்‌ குறுக்கத்தின்‌ பயன்‌ மாபுராணச்திடச்‌ 
துக்சாண்சு, ஈண்டி உரைப்பிம்‌ பெருகும்‌, 


எழுத்தோத்து 45 


்‌ உயிரென்ற சொல்லானே யொன்பதா மாவி 
செயிரின்‌ றிச்‌ சென்றடங்கு மேனும்‌--பயில்புரைத்தார்‌ 
குன்றுதலா லென்னிற்‌ குணம்புரிந்தா ரெளவுந்தான்‌ 
குன்றுதலாற்‌ கூறப்‌ படும்‌” எனவும்‌, 
“(கால விகற்பத்தாற்‌ கட்டுரைக்கப்‌ பட்டவற்றுண்‌ 
மூல வியனூன்‌ முறைமையான்‌--ஞாலத்‌த 
ளெல்லா மெடுத்துரைக்கார்க்‌ காமோ சிலவெழுகத்துச்‌ 


99 


* சொல்லாதார்க்‌ காகுமோ தோம்‌ எனவும்‌, 
! ௮சையாக்குர்‌ தன்மையவே யன்றித்‌ தொடையோ 
டி சையாக்கு மேனையவுஞ்‌ சொற்ரார்‌--இசைதொடைதா 
மாக்கு மெழுத்தனைத்துஞ்‌ சொன்னா ரசைமுகத்தாற்‌ 
மாக்கிய நூற்‌ கேற்பத்‌ தொகுத்து" எனவும்‌, 


! குறிலு நெடிலு மளபெடையு மொத்று 
மதிஞ ரசைக்குறுப்பா மென்பர்‌--வசிதே 

1 யுயிர்மெய்யு மூவினமென்‌ ரோதினா ரென்று 
செயிரவர்க்கு நின்றதோ சென்று '' எனவும்‌, 


! வடாது தெனாசென்று விவத்ததனான்‌ மற்றாண்‌ 
டெடாதனவுஞ்‌ சொற்றா ரினத்தூற்_ கெடா ததுபோன்‌ 
மஃகான குறுக்கம்‌ வ்குத்ததனான்‌ மாட்டெதிச்தா 
ச்க்சாய்தர்‌ தானு மசைக்கு '' எனவும்‌) 


4 ஐயெளமவ வென்றிவற்றிற காங்குற்ற ஞாபகமா 
கையாது கார சடத்தாதே--மெய்யானே 
கற்றாய்க்ச தாலோ ரிகரம்‌ புணர்த்ததூஉம்‌ 
குற்றாய்தர்‌ தானுங்‌ கொளற்கு '' எனவும்‌, 





*ஜில்லர்ச்‌ சுருக்க கிலை' எனவும்‌ பாடம்‌, 
1 'உயிர்மெய்யம்‌ மூவினமென்‌ றோதினா ரேனும்‌' என்றும்‌ பாடம்‌, 
$ ! ஐயெளவு மென்றிவற்றிற்‌ காங்கர்த இபமா' என்றும்‌ பரீட்‌! 


36 யாப்பருங்கல விருத்தி 


( சிறப்புடைய வல்ல வெனவிவற்றுட்‌ கொள்ப 
சிறப்புடைய வென்பவே சிந்தித துறுப்பசைக்கட்‌ 
காலளவா மொற்றினையுங்‌ கைக்கோடல்‌ காரணமா 
நூலளவிற்‌ சொற்றார்‌ நுனித்து'' எனவும்‌, 

(ஒம்ம வெழுத்து மசைக்குறுப்பா மென்பதன்கண்‌ 
உம்மைதா மெச்ச மெனவுரைப்பர்‌--ஐம்மான்‌ மின்‌ 
மிக்கனவுங்‌ கைக்கோடல்‌ வேண்டி வியன்பொருளை 

ம்‌ 


மெய்ப்படுக்கு மாங்கே விதப்பு எனவும்‌, 


மகரக்‌ குறுக்கம்‌ வகுத்ததுதா னாயதற்‌ 
கிகரக்‌ குறுக்க முகலாப்‌---புகரற்ற 
நாலொன்‌ று மெண்ணாதே நாட்தென்‌ ஞாபகமாய்‌ 
மஅாலொன்‌ றி நிற்றற்‌ பொருட்டு” எனவும்‌ 
போந்த இவற்றை விரித்துரைத்துசக்கொள்க, இன்னும்‌ மகரக்‌ 
குறுக்கத்திற்குப்‌ பயன்‌ மாபுராணத்திடத்துக்‌ கண்டு கொள்க, 
சண்டு உரைப்பிற்‌ பெருகும்‌, 
[ஆய்தத்திற்கும்‌ ஒற்றி கச்‌ சிறப்புவிதி] 
3. தனிநிலை யொற்றிவை தாமல இலவே 


யளபெடை யல்லாக்‌ காலை யான, 


மேற்‌ ஸூத்திரத்துட்‌ பொதுவகையானே எல்லா வெழுது 
தும்‌ அசைக்கு உறுப்பாம்‌ என்றார்‌; அவற்றுள்‌ சிலவற்றை விலக்கி 
ஓரோவழியே யாமாறு உணர்த்துவான்‌ எடுத்துச்கொண்டார்‌. அவற்‌ 
அள்‌ இச்சூத்திரம்‌ ஆய்தத்திற்கும்‌ ஒற்றிற்கும்‌ எய்தியதோர்‌ இலக்‌ 
சணம்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று, 

இதன்‌ பொழிப்பு: ஆய்தமும்‌ ஒற்றும்‌ தாமாக ௮லகு காரியம்‌ 
பெரு, அளபெழுந்த வழியல்லாத விடத்து என்றவாறு, 

எனவே, ஆய்தமும்‌ ஒற்றும்‌ ஒரே ஒன்றேயாய்‌ (தனியே)நின்று 
௮ிகுபெரு வென்பதாம்‌, 

வரலாறு; கார்க்கோதை, கதிர்ச்‌ செக்கெல்‌, கடாய்க்கன்று) 
என இவற்றுள்‌ இரண்டு இற்று ஒருங்கு நிற்பினும்‌, ஒரு மாத்திரை 
யுடைய எழுத்தின்‌ பயத்தவாய்‌ அல்கு காரியம்‌ பெறுங்கொலோ 
வெனின்‌, பெரு வென்பதர்உம்‌ பெறப்பட்டது, என்னை? 


எழுத்தோத்து 37 
84 அளபெழி னல்லதை யாய்தமு மொற்று 
மலகியல்‌ பெய்கா வென்மனார்‌ புலவா '' 
சான்றார்‌ ௮விஈயனார்‌) 
( ஒற்றள பெழாவழிப்‌ பெற்ற வலகலெவே ”” 
ஈரொற்‌ முயினு மூவொற்‌ யினு 


மொரொற்‌ மியல னலென்மனார்‌ புலவா ப்‌ 
எனவுஞ்‌ சொன்னார்‌ பிறரும்‌ எனக்‌ நொள்க, அப்தமும்‌ ஒற்றும்‌ 
தாமாக அலகு பெருவெனவே, 'வேடழெரு எழுத்தோடு கூடி. நின்ற 
பொழுது அலகு காரியம்‌ பெறும்‌ என்பதாயிற்று, என்னை? தேவ 
தத்தன்‌ தானாகப்‌ போகலான்‌ என்றால்‌ துணைப்‌. ற்ரூல்‌ போவான்‌ 


என்பதாம்‌ ; ௮து போலக்‌ கொள்க, அவலை வருமாறு; 


( தனிலை யொற்லிவை தாமல கிலவே 
அளபெடை யல்லாக்‌ காலை யான '' 
சனிநிலை ஒற்திவை தாமலகு பேறோஉ 
மளபெடை யாகிய காலை யான 


எனவே, 


ச்ன்பது பெறப்பட்டது என்பதாயிற்று, 


ல்‌ அய்‌ தழு மொற்று மளபெழ நிற்புறி 


இ: ட்‌ ட டு ௨7) 
'வேறல செய்தும்‌ விதியின வாகும்‌ 
ச்ர்ன்ஞார்‌ காக்கை பாடினியாரும்‌ னர்‌ கொள்க, 


4 சாமலகிலவே'' என்றவழி (தார விதப்பினால்‌ ஒற்றும்‌ ஆய்த 
மும்‌ ௮ளபெழுந்து குற்றெழுத்தின்‌ பயக்தவாய்‌ ஓர்‌ ௮லகு பெறுவது 
அல்லது,முன்னும்‌ பின்னும்‌ ப்ட்‌ எழுத்தி னே புணர்ந்து நிரையசை 
யாகாவெனக்கொள்க. (இவை' என்னும்‌ சட்டிலி ஈப்பினால்‌ ஓற்‌.ி.னுள்‌ 
அளபெழுவன, (தாம்‌' என்பதனாற்‌ பெறப்பட்ட ௩, ர,ரை, ந, ம, 
ன, வய, ல எ, என்னும்‌ பக்த பெப்யும்‌, ஆய்‌, ததும்‌ கிற கிழும்‌ 
குறிலிளைக்‌ கமும்‌ வந்து இறுதிகிலை ௮ |ளபெடையும்‌, இடைகலை 
அள்‌ பெடையும்‌ அன்றி ஆசாவெனக்‌ கொள்க, என்னை? 

॥ ஞுண ஈமன வயலள வாய்தம்‌ 


ஈரிடச்‌ தளபெழு மொரோ வழியான '' 
என்றார்‌ பிறரும்‌ எனச்‌ கொள, 


88 யமப்பருக்கல விருத்தி 


அவை வருமாறு :--மங்ங்கலம்‌, மஞ்ஞ்சு, மண்ண்ணு, பச்ச, 
அம்ம்‌ப, மின்ன்னு, தெவ்வ்வர்‌, வெய்ய்யர்‌, செல்ல்க, கொளள்க, 
௭௦௦௦௦ ரு என ஆய்த த்தோடு பதினொன்றும்‌ குதிற்ழே ௮அளபெழுச்‌ 
தவாறு; அரங்ங்கம்‌, உரிஞ்ஞ்சு, முரண்ண்டு, பருந்ந்து, அரும்ம்பு, 
முரன்ன்று, குரவவ்வை, அரைய்ய்யர்‌, குரல்ல்கள்‌, திரள்ள்கள்‌, 
வரஃ%கு என அப்தத்கோடு பதினோமெழுத்தும்‌ குமிலிணைக்‌£ழ்‌ 
அளபெழுந்தவா று, இவ்விருபத்திரண்டு புள்ளி ௮ளபெடையும்செய்‌ 


யுளகத்தல்லது பரவை வழக்கினுள்‌ வாரா எனக்‌ கொள்க. என்னை? 


(மாத்திரை வகையாற்‌ றனளைதப கெடாநிலை 
யாப்பழி யாமைரின்‌ றளபெடை வேண்டும்‌ '' 


என்ரு. ராகலான்‌. ௮வற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு:;-- 
££ ௭௯௫ னஃ௦%கிய வெஃஞுணர்‌ நாவினார்‌ 
வெஃகின்‌ வெஃஃகுவர்‌ வீடு”! எனவும்‌, 
॥ ௭௯% திலங்கெய கையரா யின்னுயிர்‌ 
வெஃஃகு வார்க்கில்லை வீடி எனவும்‌, 
ஆய்தம்‌ ௮ளபெழுர்‌ த நேரசையாயினவா று கண்‌ட கொள்க, 
॥ கண்ண்‌ கருவிளை கார்முல்லை கூரெயிறு 
பொன்ன பொதிசுணங்கு போழ்வா யிலவம்பூ 
மின்ன்‌ னுழைமருங்குன்‌ மேதகு சாயலா 
ளெனன்‌ *குறமகளா மாறு " எனவும்‌, 
6 அம்ம்‌ பவள வரிரெடுங்க ணாய்வஞ்சக்‌ 
கொம்ம்‌ பவளக்‌ கொடிமருங்குல்‌ கோங்கி 
னரும்ம்‌ பவண்முலை யொக்குமே யொக்குங்‌ 
கரும்ம்‌ பவள்வாயிற்‌ சொல்‌ " எனவும்‌, 
(ப வாளேர்‌ தடங்கண்‌ வகையாலும்‌ வைகலும்‌ 
வாளா விருக்கும்‌ வகையாலும்‌ நாளும்‌ 
விழைர்ந்து 1[வேமென்று சிர்திப்பாள்‌ போலும்‌ 
குழைர்ர்த கோதை குதிப்பு "' எனவும்‌, 
* பிழமகளாமாறு எனவும்‌ பாடம்‌, 
1 வேறொன்று சிர்திப்பாள்‌' என்றும்‌ பாடம்‌, 


ர்மூத்தோத்து 39 


(கண்ண டண்ண்ணெனக்‌ கண்டச்‌ சேட்டும்‌" எனவும்‌ 
*ஓற்று அளபெழுர்து சேரசையாயினவா று, பிறவும்‌ வந்துழிச்‌ 
சுண்டு கொள்க, 


“£ ஆய்கழு மொற்றெனப்‌ பெற்றசை யாக்குமென்‌ 
ரேதி னாருள ராகவு மொண்டமிழ்‌ 
நாத ராயவர்‌ நாகலி போசையிற்‌ 
கேது வென்றெடுத்‌ தொதினா ரென்பவே '' 
 நலிபு வண்ண மாய்தம்‌ பயிலும்‌ '' 
என்று கூமினாராகலின்‌, 
* மறையவரும்‌ வந்தார்‌ வ௫ிட்டரும்‌ வந்தார்‌ 
குறைவின்‌ றிக்‌ கொண்டாடல்‌ வேண்டும்‌ - மறையவருண்‌ 
மிக்க விழுக்குணங்க ணோக்க வியனிலத்து 
மக்கள்‌ வசிட்டரா மாறு”' 
பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்ட கொள்க (௩) 
[இகாவுகாக்‌ தறுக்கத்திறகும்‌ உயிரளபிற்தத்‌ சிறப்பு விதி] 
4, தளைசீர்‌ வண்ணந்‌ தாங்கெட வரினே 
குஅயெ விகரமுங்‌ குற்றிய லுகரமும்‌ 
அளபெடை யாவியு மலகியல்‌ பிலவே. 


க்க வவுகமைவ்க ய குகைககமையகைு, 971 வினவை. 








* இதனாற்‌ பெறப்பட்டது யாதோவெனின்‌, ஒற்றுக்கு மாத்திரை அரை 
யன்றே? அது அளபெழுங்கால்‌ ஈரொற்றாய்‌ சன்று ஒரு மாத்திரை யளவு 
பெறும்‌ ; அதனால்‌ அது குற்றெழுத்து என்று கொள்ளப்படும்‌, அப்போது 
அது தனக்கு முன்னும்‌ பின்னும்‌ கின்ற குற்றெழுத்‌ துடன்‌ கூடின இருகுறில்‌ 
இணைந்த கிரையசை யென்று கொள்ளப்படும்‌. கொள்ளப்படவே, ஒரசையின்‌ 
பாற்‌ பட்டுச்‌ 2ராகாது செய்யுட்‌ சந்தம்‌ கெடும்‌, ஆதலின்‌ அம்மனம்‌ கொள்‌ 
ளாது தனித்தனி கின்ற இருகுறிலாகக்கொண்டு * தேமா "' என்னும்‌ வாய்‌ 
பாட்டான்‌ அ௮லகுசெய்து கொள்க என்றது பெறப்பட்டது. அம்ம்‌, கொம்ம்‌, 
அரும்ம்‌, கரும்ம்‌, சண்ண்‌, தண்ண்‌ என்பவற்றுள்‌ நின்ற ஈரொற்தையும்‌ குறி 
வின்‌ பாற்படுத்து ரேரசையாசக்சொள்ளின்‌ வெண்டளை பிழையாது ஈித்றல்‌ 
சண்டுகொள்ச, 


40 யாப்பருங்கல விருத்தி 


இச்சூத்திரம்‌ குற்றியலிகரமும்‌, குற்றியலுகரமும்‌, உயிரள 
பெடையுமாகிய விவற்றிற்கு எய்கியதோர்‌ இலக்கணம்‌ உணர்த்து 
கல்‌ நுதலிற்று, 
இதன்‌ பொழிப்பு :--தளையும்‌, சீரும்‌, வண்ணமும்‌ சொன்ன 
இலக்கணத்தோடு மாறுகொள வருமே யெனின்‌, குற்மியலிகரமும்‌, 
குற்தியலுக.ரமும்‌, உயிரள பெடையும்‌ அலகு காரியம்‌ பெறா எனக்‌ 
கொள்க என்றவாறு, 
எனவே, எதிர்மறுத்தல்‌ என்னுர்‌ தந்தி உகநியால்‌, 
தளைசர்‌ வண்ணர்‌ தாங்கே டில்வழிக்‌ 
குறுகிய விகரமுங்‌ குற்றிய ஓகரமும்‌ 


அளபெடை பாவியு மலகியல்‌ னவே 


என்பதாயிற்று. இதன்‌ கருத்து, தளையும்‌, சீரும்‌, வண்ணமும்‌ 
அமா.று சொன்ன இலக்கணக்சோசி மாறு கொள்ளாது ஒருபகாரம்‌ 
பெற நிற்பிற்‌ குற்றியலிகரமும்‌, குற்றியலுகரமும்‌, உயிரள பெடை 
யும்‌ அலகு காரியம்‌ பெறுமென்றவாறு, தளைசீர்‌ வண்ணமாமாறு 
சொன்ன இலக்கணமும்‌ தளைசீர்‌ வண்ணம்‌ எனப்படும்‌, உபசார 
வழக்கினால்‌ குண்டல நீல பிங்கல?க௫கள அ தோற்ற:ழந்‌ தொழிலுஞ்‌ 
சொன்ன விலக்கணச்‌ செய்யுட்களும்‌ பிரித்து வேறமேருபகாரத்தி 
னாற்‌ குண்டல கேடு, நீலகேடு, பிங்கலகேடி என்னும்‌ பெயர்பெற்‌ 
ருற்போல வெனக்‌ கொள்க, தளைசீர்‌ வண்ணம்‌ என்புழி உம்மை 
தொகுத்துநிறுத்துப்‌ பின்னர்க்‌ “குறுகிய விகரமும்‌, குற்றிய லுகரமும்‌ 
அளபேடையாவியும்‌'' என்‌ று உம்மைகிரித்து ஒரு நெரியின்பிச்‌ 
சொல்லவேண்டியது என்னையெனின்‌, ஈண்டி நிரனிறை யென்‌ 
னப்படாது கூறுமாற்றெ கொள்ளப்பம்‌ என்பத, அறிவித்தற்கு 
வேண்டப்பட்டது, அவை வருமா: 
 குழலினி தியாழினி தென்பதம்‌ மக்கண்‌ 
மழலைச்சொற்‌ கேளா தவர்‌ ' 
(( அருளல்ல இயாகதெனிற்‌ கொல்லாமை கோறல்‌ 
டொருளல்ல தவ்வூன்‌ ினல்‌ '' 


என்ற விவற்றுள்‌, !! குழலினி தியாழினிது '' எனவும்‌, ! அருளல்ல 
தியாதெனில்‌ ” எனவும்‌ அரிரியத்தளையும்‌ களித்தளையும்‌ தட்டு, 


எமுத்தோத்‌.த 41 


( குறுமையு ரெடுமையு மளவிற்‌ கோடலிற்‌ 
றொடர்மொழி யெல்லா நெட்டெழுத்‌ தியல !' 
என்பதனாற்‌ கொள்க, 
'* சறுநன்‌ பி யின்றிவர்க்கியாஞ்‌ செய்தக்கா னானைப்‌ 
பெறுநன்‌ றி மன்னும்‌ பெரிதென்‌— று றுநன் மி 
தானவாய்ச்‌ செய்வ, தூஉர்‌ கானமன்‌ றென்பவே 


வானவா முள்ளத்‌ தவர்‌ '' 


என இதனுள்‌ ' இன்றிவர்க்கியாஞ்‌ சேய்தக்கா னாளை' என்புழிக்‌ 
குற்றியலிகரம்‌ வக்து வஞ்சியுரிச்சராயிற் று, இது வெண்பாவினுள்‌ 
விரவுக என்னும்‌ ஓத்திலாமையால்‌ வெண்பா அழியா நிற்கும்‌. 
ஆண்டிக்‌ குற்சியலிகரத்கை இவ்விலக்கணக்கால்‌ அலகு பெறாது 
சன்‌. ற களைய வஞ்சி யுரிச்சீரன்றாம்‌, 


இனிக்‌ குற்றியலுகரர்‌ திற்கு ச்‌ செய்யுள வருமாறு: 
( கொன்றுகோடுநீசி குருதிபாயவும்‌ 
சென்‌ நுகோடுநீசி செழுமலைபொருவன 
வென்‌. றகோடுநீடு விறல்வேழ 
மென்றுமூடுநீடு பிடியுள பாலு தனால்‌ 
* ஈண்டிடை யிரவிவ ணசைஇவரின்‌ 


வண்சிண்‌ கோதை யுயிர்வா ழலளேை '' 


என இக்குறனடி வஞ்சிப்பாவினுள்‌ ருற்றியலுகரம்‌ பல வந்து ஐய 
ரைர்‌ சீரும்‌ ஆறசைச்‌ சீமுமாயின,. அவ்வாறு வருக என்னும்‌ 
இலக்கணம்‌ இன்மையால்‌, ஆண்டிக்‌ குற்றியலுகரங்களை இவ்விலக்‌ 
கணத்தால்‌ அலகு பெற என்று கரையச்‌ சீர்‌ சிதையாதாம்‌. “காயி 
ரும்‌ பிணர்த்தடக்கை' என்னும்‌ இருசீரடி. வஞ்சிப்பாவினுள்‌ “எனைப்‌ 
பல வெமக்குத்தண்டாது'' என ஐபசைர்‌ சீர்வற்ததனுட்‌ குற்றுகரத்‌ 
தை அலகு பெறாதென்‌ அ கரையச்‌ சீர்‌ சிதையாகாம்‌. “' ஈலஞ்செலத்‌ 
தொலைந்து புலம்பொடு பழக'' என்னும்‌ பாட்டினுள்‌, '' குண்டுரீகி 
நீர்க்‌ குளிர்த்ததண்சுனைக்‌ குறித்துக்கூவோர்‌ கெறியணர்த்தவும்‌'' 
எனவும்‌, (போதுசேர்ந்து கூ பொதி வண்டினம்‌ புரிந்து வாங்கு 
வீங்கு ஈரம்பி னிமிர்‌ தலின்‌'' எனவும்‌ வர்த வஞ்சியடி.களுளளும்‌ குற்று 
ஸ்‌ இண்டிடை யிரவில ணெறிவரின்‌' என்றும்‌ பாடம்‌, 


ப 





42 யாப்பருங்கல விருத்தி 


கரங்களை ௮லகுபெறா என்று களையச்‌ சீர்‌ சகையாதாம்‌, பிறவு 
மன்ன. இவற்றுக்கு இலக்கணம்‌ ஓதவேண்டிய தென்னை, குற்திகர 
குற்றுகரங்கள்‌ வரது இன்னாங்காய்‌ அறத்நிசைத்தமையால்‌, அறுத்‌ 
திசைப்பும்‌, வெ றுத்திசைப்பும்‌ குற்றப்பாடெனக்‌ கொண்டி களைந்‌ 
திடாமோ வெனின்‌, அற்றன்று; அ௮றுத்திசைப்பும்‌ வெறத்திசைப்‌ 
பும்‌ குற்றப்பா என்று களைற்நிடப்படா, பிறசான்றோர்‌ செய்யுள 
கத்தும்‌ அருகி வருமாகலான்‌ எனக்கொள்க, 
இனி அளபெடைக்குக்‌ கூறுமா று: 
(இடை நுடங்க விர்ங்கொதை பின்றுழ வாட்கண்‌ 
[டை பெயர்‌ போழ்வாய்‌ திறந்‌ த கடை கடையி 


னுப்போஒ வெனவிரைத்து மீள்வ। ளொளிம வற்‌ 
5 முவற 


ட்‌ » 1) 
கொப்‌ கீ வலி லகு 


எனவிதனுள்‌ (உப்போஒி' ௭ ன்புழி அளபெழுற்து கலித்தளை 
தட்டு, வெள்ளையுட்‌ பபிறகளா விரவா பன்னும்‌ இலக்கணத்‌ 
தோடு மாறுகொள்ளு மாகலின்‌, ஆண்‌ அவ்வளபெடையை இவ்‌ 
விலக்கணத்தால்‌ அலமுபெரி கென்று விலக்க வெண்டளை பிழை 
யாதாம்‌, 
ட்‌ பிண்ணாக்கோஒஓ வென்னும்‌ பிணுவின்‌ முகத்திரண்டு 
கண்ணொக்‌ குடையனபோற்‌ கட்மிரைக்கும்‌--பிண்ணாக்குக்‌ 
கொள்ளீரேோ வென்பாடன்‌ கூரெயி று கானையரை 


5 


. » 1) 
பூள ரீர்வ NE) வள 


ட] . . s 4 ம கட்‌ [a ன 
பல்லுக்குந்‌ "நாற்ற பனிமுல்ல பைங்கமர்‌ க 
ந 1] டி ப [) டி ஸ்‌] ப்‌ ர [] க 
ரொல்லுக்குத்‌ தோற்றின்னம்‌ 'தொற் லவா னெல்லுக்கு 
நூறோஓஓ நா றென்பா ணடங்கடைக்கும்‌ வெம்‌ முலைக்கும்‌ 


. ௪ ௩ ர்‌ 
மாரோமா லன்றளக்த மண்‌' 


1 சளிச்சாத்தா௮அ வென்றியான்‌ கட்காணா நின்று 

விளிச்காலும்‌ வாரான்‌ விரைந்து--களிச்சாத்கன்‌ 

வாளாவே தின்பான்‌ வேலைக்குப்‌ போகலான்‌ 

காளையாம்‌ பைதல்‌ கவடு'' 
என்ற இவற்றுள்‌ பண்டமாற்றின்‌ கண்ணும்‌, விளித்தற்‌ கண்‌ 
னும்‌ ௮ளபெடையனுகரணங்கள்‌ வந்து வெண்பாவினுள்‌ நால 


எழுத்தோத்து 43 


சைச்‌ ரோய்‌, வண்ணம்‌ அறுப்புழிச்‌ (ரெப்பலிரையன வெண்பா'' 
என்னும்‌ இலக்கணத்‌2தாகி மாருய்ச்‌ செப்பலோசை சிதைய நிற்‌ 
சூம்‌; அகலின்‌ ஆண்‌? உயிர பெடைகளை இவ்விலக்கணத்தால்‌ 
அலகுபெருவென்‌ அ களைய, வண்ணம்‌ சிகையாதாம்‌, 


ன்‌ 17 ௪ 
1 அளபெடை யாவியும்‌ அலகில என்னது,  அலதியல்பல ' 
னற ிகப்பினால்‌ ஆல /) உயிர யா 9 72000. pol வெவில ணத ரலி 
அலகு பெரு என்‌ ற நெட்டெழுத்‌ 8 2பாலக்சொண்டு வக்‌ தப்பு 


மெனக்கொளசக 
இனி யலை அலகு பெருமா 
1 இலைவிலங்கு நீள்‌! (ரூவஞ்‌ ரென்ரறெசிய நோக்கி 
முலைவில ங்கற்‌ ஜென்‌ ர முனிவா ண்‌---மலைவில ங்குர்‌ 
தார்மாலை மார்ப கனிமை பொ நக்ருமா 


கார்மாலை கண்கூடும்‌ போழ்து 


இதனுட்‌ குற்றியலுகரம்‌ இவ்விலக்கண 2 ராடு மாறுகொள்ளாது 
நின்று அலகு பெற்றவாறு கண்டு கொள்க, 


பவந்துரி பேரி லுயிர்வாழும்‌ வாராக்கான்‌ 
முர்இபாய்‌ பெய்த வளைகழலு-- மர்தியா ஐ 
கோளானே சண்டனங்‌ சொல்குமியா பின்னு2மா/ 


நாரா ரமன நாம்புரரு மாறு 
இதனுள்‌ (வந்துநீ' பன்புழிக்‌ குற்‌ பியஓரமும்‌,  முக்தியாய்‌ ' 
என்புழிக்‌ குற்தியலிகா மம்‌ தல்ச/வண்ணங்கட்‌்சகோர்‌ உபகாரம்‌ 
பட நின்று அலகு பெற்றவாறு, பிறவும்‌ அன்ன, 

(தாவ ஓழவர்‌ களக்சகத்துப்‌ போ2ரறி 

நாவலோஒ வென்றிசைம்‌ த நாவொசை-—காவலன்ற்ன 

சொல்யானை மேலிருர்து கூற்றிசைப்பப்‌ போலாதே 

நல்யானைக்‌ 2காக்கள்ளி நா்‌ 
என்‌ இதனுள்‌, ( நாவலோடு ' என்புழி உயிரளபெடை த்ளைசர்‌ 
வண்ணங்களோடு மாறு கொள்ளாது நின்று அலகு பெற்றவாறு, 

॥ கயூர்துக்‌ களிற்தின்மேற்‌ சட்படா மாதர்‌ 

AN 
படல முலைமேற்‌ அசல்‌ 


உ 
ல 


யாப்பருங்கல விருத்தி 


॥தாஅரி கொண்டான்‌ கதச்சோ மதனழித்தான்‌ 

ஆஅறி ஏந்த லவன்‌ 

இவற்றுள்‌ (கடாஅக்களிறு' (படாஅமுலை' (காஅரி' (ஆஅழி' என்புழி 

வந்த உயிரளபெடைகள்‌ களை சீர்‌ வண்ணங்களோடு மாறு கொள்‌ 
ளாது நின்று அலகு பெற்றவா று. 


1) 


(( தூஉபத்‌ தீம்புசை தொல்விசும்பு போர்த்ததுகொல்‌ 
பானய்ப்‌ பகல்செய்வான்‌ பாம்பின்வாய்ப்‌ பட்டானகொல்‌ 
மாஅ மிசையாஅன்‌ சொன்ன ஈறுறுதலா 
ராஅமெ யெல்லாம்‌ பசப்பு '' 

என்பதரஉங்‌ கொள்க, 

'சீர்தளை வண்ணம்‌' என்னாது (தளைசீர்‌ வண்ணம்‌' என்று முறை 
பிறழக்‌ கூறினமையாற குற்தியலிகர குற்றியலுசரங்களைக்‌ குற்‌ 
றெழுத்தே போலக்கொண்டு அலகிடப்படும்‌ எனக்கொள்க, (தளை 
சீர்‌ வண்ணம்‌ கெடவரும்‌' என்னாது (தாம்‌ கேடவரினே' என்ற 
வி சப்பினால்‌ தனிநிலை அளபெடை நேர்ரேராகவும்‌, இறுதிடிலை 
அளபெடை நிரைரேராகவும்‌ வைக்கப்படும்‌, மூன்றுமாத்திரையின்‌ 
மிச்ச பல மாத்திரையான்‌ வரினும்‌ எனக்கொள்க; என்னை? 

ப சனிரிலை யள பெடை நேர்நே ரியற்றே 
இறுதிநிலை யளபெடை நிரைநே ரியற்றே” 

ச்னிறுராகலின்‌, 

(1! இடைநுடஙச வீர்ங்கோதை'' எனனும்‌ தர்க்க, பது 
பெடுப்பனவல்ல) என்னை? 

(மாத்திரை வகையாற்‌ நளைதப கெடாநிலை 
யாப்பழி யாமைரின்‌ றளபெடை வேண்டும்‌” 

ரான்றுர்ரகீலின்‌, கூட்டவும்‌ விலக்கவும்‌ பட்டது, அதனால்‌ இச்சூதீ 
இரத்துள்‌ அளபெடை யாலியும்‌' என்பது வேண்டா வென்று 
விடுத்திடலாமோ வெனின்‌, அற்றன்னு; செய்யுளக தீதுளளும்‌, பர 
வை வழக்கினுளளும்‌ ““கடாக்களிற்று' “(படாமுலை என்றும்‌ அள 
பெடாதே தத்தம்‌ பொருளைப்‌ பயக்கும்‌ சொற்கள்‌ ஒருகாற்‌ செய்‌ 


எழுத்தோத்து 45 


யுள்கத்து வந்து மாத்திரை சுருங்கிச்‌ சீரும்‌ தளையும்‌ சிதையவம்‌ 
தால்‌, “(கடாவுக்‌ களிற்தின்மேற்‌ கட்படா மாதர்‌, படாஅ௮ முலைமேற்‌ 
அகில்‌" என்று €ரும்களையும்‌ சதையாமே அ௮ளபெயிக்கும்‌. 
“ நிலம்பாய்ப்பாய்ப்‌ பட்டன்று நீலமா மென்றோள்‌ 
கலம்போய்ப்போய்க்‌ கெளவை தரும்‌ ' 
என்றித்‌ தொடக்கத்தன மாத்திரை ஈநங்கிச்‌ ரும்‌ தளையும்‌ 
சிதைய நில்லாவாகலின்‌ ௮ளபெடா வென்பது; என்னை? “மாத்‌ 
திரை வகையாற்‌ றளை,தப கெடாநிலை, யாப்பழியாமை நின்றள 
பெடை வேண்ரிம்‌” என்றராகலின்‌. இகன்‌ கருத்தி, பரவை 
வழக்கினுள்‌ விளியும்‌, பண்ட மாற்றும்‌, நாவல்கூறலும்‌, அவலமும்‌, 
அழுகையும, பூசலிதெலும்‌, முறையிடிதலும்‌ முதலாயவற்றுள்‌ அள 
பெடுத்த மொழிகள்‌ செய்யுளகத்து வந்து உச்சரிக்கும்‌ பொழுது 
௮ளபெடா என்பது இலக்கணம்‌ இன்மையிற்‌ ரெய்யுளகக்.து வந்து 
தளை ர்‌ வண்ணம்‌ கெடரின்றால்‌ அலகுபெறு என்பது. ஆதலின்‌, 
( அளபெடை யாவியு மலகியல்பிலவே'' என்பது சொல்லவேண்டு 
மென்க. அல்லதூஉம, 
அழி மிசைப்பப்‌ பகல்போ மிரவுவரிற்‌ 
றேமி துணையாத்‌ துயர்‌ தீரும்‌ வாழி 
ஈறுமாலை தாராய்‌ திரையவோஒ வென்னுஞ்‌ 
செறுமாலை சென்றடையும்‌ போழ்து” 
என்னும்‌ பொய்கைபார்‌ வாக்கினுள்‌, (திரையவோட'' என்பதனைப்‌ 
புளிமாங்காயாச வைப்பினும்‌, வகையுளி சேர்த்துக்‌ கருவிளமென்‌ 
அஞ சீராசவைப்பிலும்‌ சீருர்தளயுஞ்‌ சிதைந்து செய்யுள்‌ அழிய 
ஜெ தன்றாயினும்‌, விளி மு.தலியவற்றுள்‌ அளபெழுர்‌ து செய்யுளி 
டத்தும்‌ வந்து ௮வவாறே சொல்லப்படும்‌ என்னும்‌ சருச்தினானே, 
அசத்தியனார்‌ ௮றுவசையானர்த ஓத்தினுள்‌ இதனை, 
“இயற்பெயர்‌ சார்த்தி யெழுந்தள பெழினே 
வியற்பா டில்லா வெழுத்‌ தானர்சம்‌'' 
என்றா என்க; பிறருங்‌ கூறினாரென்க, 
॥ இர்தளை சிதைவுழி யிருயிர்ச்‌ குறுக்கி மும்‌ 
நேர்த்‌ லிலவே யுயிரள பெடையும்‌ '' 
ச்ன்றார்‌ மயேச்சுவரர்‌) 


40 யாப்பருங்கல விருத்தி 


( இ௨ இரண்டன்‌ குறுக்கர்‌ தம்தப 
நிற்‌! [நி யொற்றா நிலையின வாகும்‌" 


(( உயிரள பெழு முரைத்த முறையான்‌ 
வருமெனி னவ்வியல்‌ வைக்கப்‌ படுமே 
என்றார்‌ காக்கைபாடினியார; 
( உயிரள பெடை ॥]ங்‌ குறுகிய வயிரி 
னிகர ௮க.ரமுர்‌ தளைதபி னொற்மும்‌" 
(சீர்து! வரினு மொற்றியற்‌ ராகும்‌" 
சான்றார்‌ ௮விஈயனார ; 
(ந்‌ நா றரையி னருதி யுரதஇன்‌ 
வர்க்‌ ரொன்றிரண்‌ டொப்பித்து ஈர்‌ துளிச்கால்‌ 
வஞ்சிப்பா விற்கியலு காலசைச்சீர்‌ வண்ணுரிச்சீர்‌ 
தங்கி விரவச்‌ தகும்‌" 
என்றார்‌ பிறரும்‌. 
(ஆற்றல்சா லாவி முயல வகத்தியல்கா 
லேற்றேழுந்த தேட்டிடத்த முத்திறத்தாற்‌--றோற்றி 
விசையா மணுக்கந்தா மைந்தேழுத்தாய்ப்‌ பத்துத்‌ 
திசையாய்ச்‌ சேவிப்புலனாய்ச்‌ சேன்று'” 
இதனை விரித்துரைத்துக்‌ கொள்க, 


எழுத்தோத்து முற்றியது. 


௨. அசையோத்து 


ணைன லை 
[அசையீன்‌ வகை இவையேன்பது] 
5, *நேரசை யென்றா நிரையசை யென்ரு 


வாயிரண்‌ டாகி யடங்குமன்‌ னசையே 


என்பது சூத்திரம்‌, இவ்வோத்து என்ன பெயர்த்கொ வென்னின்‌, 
எழுத்தினானாம்‌ அசையாமாறு உணர்த்கிற்றுகலான்‌, அசை 
யோத்து என்னும்‌ பெயர்குது, 


ஆபின்‌ இச்சூத்திரம்‌ என்‌னுதலிற்ருவெனின்‌, எழுத்தினானாக்‌ 
கப்பட்ட ௮சைகளின்‌ பெயர்‌ வேறுபாடு உணர்த்துதனுதலிற்று, 
இதன்‌ பொருள்‌;--(ேமிர நிரையே நேர்பே நிரைபென, ஈரி 
ரண்டென்பவரையின்‌ பெயரே என விரித்து உரைக்காராயினும்‌, 
தொகுத்து சொக்குங்கால்‌, “அசையே'-—அரையே; (நேரசை 
யென்று நிரையசை யென்று '-'ரநெரரையும்‌, நிரையசையுமென ; 
அயிரண்டாகி அடங்கும்‌ '--அவ்விரண்டாகி அடங்கும்‌ என்றவாறு, 
அவ்விரண்டாய வழங்குமாறு உூரோரேராய்‌ ரேர்படங்கும்‌; 
நிரை ராப்‌ நிரை; அடங்கும்‌. நோநிரை என்னாது (நேரசை 
'நிரையசை'' என்று விதந்து ஒதியவதனால்‌, கேரசை ஓரலகு 
பெறும்‌, நிரையரை இரண்டலருபெரம்‌ எனக்கொள்க; என்னை? 
1 நேரசையொன்றே நிரையசை யிரண்டல 
காகு மென்ப வ.றிந்திசி னோ 2ர'' எனவும்‌, 
தேரோ ரலகு நிரையிரண்‌ டலகு 
நேர்புமூன்‌ றலகு நிரைபுரான்‌ கலகென்‌ 
ரோதினார்‌ புலவ ரணரு மாறே' எனவுஞ்‌ 
சொன்னார்‌ ௮விஈயனார்‌ ஆகலின்‌, 


॥ ச்குநிலே நெடிலே குறிலிணை மேனைக்‌ குறினெடிலே 
நெறியே வரினு கிரைச்தொற்‌ றடுப்பினு நேர்ச்ரையென்‌ 
றறிவேய்‌ புரையுமென்‌ றேளி யுதாரண மாழிவெள்வேல்‌ 
வெறியே சராஙிறம்‌ விண்டோய்‌ விளாமென ற வேண்டுவரே” 
என்பது யாப்பரும்சலக்‌ சாரிசை, 


48 யாப்பருங்கல விருதீதி 


பநேோர்நோ நிரைரோோய்‌ நேர்பு நிரைபடங்குஞ்‌ 
இாமே லசைபலவாய்ச்‌ சேருங்கா--லீரியல்பிற்‌ 
குற்றிபோற்‌ குற்திகரங்‌ கொண்டியற்ற தெர்ரிரையாய்‌ 
முற்றி முடிந்து விடும்‌" 
என்றார்‌ பிறரும்‌. 
இனி, ஒருசார்‌ வட நால்வழிக்‌ தமிழாசிரியர்‌, 


கேர்நிரை நேர்பு நிரைபென நான்கும்‌ 
* அடருடி வடிவாக வி்வொ ருழுளர்‌. 
(( நெர்கிரை நேர்பு நிரைபென மான்கு 
ப மாடப்‌ பால 1வெ ஸ்ரவிர னர்‌ 
 விரலிடை பிட்டன வசைர்சீர்‌ நாலரை 
விரல்வரை யிடைபினு பான மில்லை'' 


! விரலிடை யிட்டன வாடரு வெடி வரி 
னிரல்பட. வெழுதி யல ந பெறுமே'' 
என்றார்‌ மயெச்சுவரர்‌, 
இனி, நேரசை நிரையசைகளைக்‌ தனியசை இணையசை யென்‌ 
பாருமுளர்‌; என்னை? 
ப தனியரசை யென்று விணையசை யென்றா 
விரண்டென மொழிமனா ரியல்புணாம்‌ தோரே" 
என்றார்‌ காக்கை பாடி னியா, (௫) 
[நோரை யிவை யேன்பது] 
6. நெடில்குறில்‌ தனியாய்‌ சின்று மொற்றடுத்து 
நடைபெறு நேரசை நால்வகை யன 
என்பது என்னுகலிற்றே வெனின்‌ அதிகாரம்‌ பாரித்த இரண்டகசை 
யினுள்ளும்‌, முதற்கண்‌ சோசையாமாறு உணர்த்துதல்‌ நுதலிற்று, 
இதன்‌ பொருள்‌:--*கெடில்‌ குறில்‌ தனியாய்‌ நின்றும்‌” என்‌ 
பது, நெட்டெழுத்துத்‌ தனிய நின்‌ றும்‌, குற்றெழுத்துக்‌ தனியே 
நின்றும்‌; (ஒற்று அடுத்தும்‌ என்பது, நெட்டெழுத்து ஒற்றடுத்துத்‌ 
தனிய நின்றும்‌, குற்றெழுத்து, ஒற்றடித்துச்‌ தனியே நின்றும்‌; 


க டை நா க பமபல: 
ன்‌ ன க 





* (மேவ வோடிய விடுவாரு முளர்‌ ' எனவும்‌, இ 
*ஆட்டுரு வடிவாக விடுவாருமுளர்‌ ' எனவும்‌ ப-டமூண்டு, 
1 4 ஆட்டுருப்போல ' எனவும்‌ பாடம்‌, 


4 ' ஒருலீர்‌ நேரே' என்றும்‌ பாடம்‌, 


அசையோத்து . 49 


(நடைபெறு நேரசை நால்வகை யானே! என்பது, சேரசை 
நானகு வகையானும்‌ ஈடைபெறும்‌ என்றவாறு, 

உதாரணம்‌;- அழிவெள்வேல்‌. இதில்‌, “ஆ! தனிரெடில்‌ நேர 
சை; “(பி தனிக்குறில்‌ நேரசை; (வெள்‌ குற்றெழுத்து ஒற்றடுத்த 
கேரசை; வேல்‌ கல்‌ ஒற்றடுத்த கேசை; கோல்‌, 
வேல்‌, கண்‌, கோழி, வேந்தன்‌, காரி, சேந்தன்‌, பெற்றான்வீடு என்‌ 
நிவை பிறவு மன்ன. 

உதா ரணச்‌ செய்யுள 


(அ ழி ஈன்‌ மான்‌ கொல்‌ வல்‌ ற்‌ நை” 


பாதா ௪ரர்‌ கும்‌ பொற்‌ ப வேர்‌ ஜி 
௮ இ சாதற்‌ சேர்‌ வோர்‌ 
ரீரார தி வா னர்‌ தன்னு வா ரே 


இவை % தரளை கான்று வர்த செப்யுள்‌; “நடைபேறும்‌' என்ற 
விருப்பால்‌ ஓன்றமை மா த்நிரை என்‌ கப்பட. ஐகார ஒளகாரக்‌ 
குறுக்கமும 2சாரைபாப, 
மகன்னுட்‌ பூக்க பொன்னிண! வேங்கை '' 
'கைவை ரொசிய காப்‌ பிடியேழ்‌ 
கெய்கொள வொழுகிய பலகவ ரீரெண்‌ '' 
“ ஒளவை யென்று 'வேறெடுத்‌ துரைக்கும 
தேளவை யென்றன்‌ னோலை'' 
( பேளலவக்‌ கன்ன பாயிரு ணீர்தி" 
எனவும்‌ கணட கொள்க, (௬) 
| நனிக்குறில்‌ நோசையாகாக விடங்கள்‌ ] 
7. குறிப்பே யேவற்‌ றற்சுட்‌ டல்வழி 
தனிக்குறின்‌ மொழிமுதற்‌ றனியசை மிலவே 
என்பது என்னுதலிற்றோவெனின்‌, மேற்சூத்திரத்துத்‌ தனிக்‌ 
குறில்‌ குறிப்பின்‌ கண்ணும்‌ ஏவற்கண்ணும்‌ நோசையாம்‌ என்ற 
வழி, அத இன்னளிடத்தன்றி அகா என்பது உணர்த்துதல்‌ நுத 
லிற்று, 
இதன்‌ பொருள்‌ :-“' குறிப்‌ பே ஏவல்‌ தற்சட்டு அல்வழி தனிக்‌ 
குதில்‌ '' என்பத, குமிப்பின்கண்ணும்‌, ஏவற்கண்ணும்‌, தற்சுட்டின்‌ 
ர்‌ 


50 யாப்பருங்கல: விருத்தி 


கண்ணும்‌ அல்லாதவழி வந்த தனிக்குறில்‌) ' மொழிமுதல்‌ தனி 
அசை இலவே'' என்பது, மொழிமுதற்கண்‌ நின்று தனிக்குறில்‌ 
சேரசை ஆதல்‌ இல என்றவாறு. என்னை? 
4 தற்சுட்‌ டேவல்‌ குறிப்பிவை யல்வழி 
முற்றுத்‌ தனிக்குறின்‌ முகலசை யாகா” 
என்றார்‌ பல்காயனார்‌. 
உதாரணம்‌:-- 
உண்ணா ஜொளிஙிரு னேங்குபுகழ்‌ செய்யான்‌ 
துன்னருங்‌ கேளிர்‌ அயர்களையான கொன்னே 
வழங்கான்‌ பொருள்சாத்‌ திருப்பானேல்‌ அஆ 
இழந்தானென்‌ ழெண்ணப்‌ படும்‌ '' 
இதனுள்‌ அஆ என்புழிக்‌ குறிப்பின்கண்‌ வந்த தனிக்குறில்‌ 
அகரம்‌, மொழி முதற்கண்‌ நின்று சேரசையாயிற்று. ௮ஆ என்பது 
அதிவின்கட்‌ குறிப்பு. 4 
1 இவெறிகமழ்‌ *தண்டெம்பின்‌ வீங்கி புகளும 
மறிமுலை யுண்ணாமை வேண்டி.ப்‌ பறிமுன்கை 
௮௨ அறியா வறிவி லிடைமகனே 
கோ௮லைய நின்னாட்டை நீ்‌ 
இதனுள்‌ (நோ' என ஏவற்கண்‌ தனிக்குறில்‌ மொழிமுதற்கண்‌ 
வந்து கெரசையாயிற்று. “நொ” என்றது ஒன்றைச்செய்‌ என்றமை 
யான்‌ ஏவல்‌. “(௮ ௨ அறியா'' எனத்‌ தற்சுட்டின்கண்‌ தனிக்குறின்‌ 
,மொழிழமுதற்சண்‌ நின்று நெரசையாயின. (1௮௨ அறியா" என்ப 
தில்‌ அகர உகரம்‌ தன்னை உணர்த்திற்று; ஆகலால்‌ தற்சுட்டு, (குறிப்‌ 
பே” என ஏகாரம்‌ மிகுத்துக்‌ கூறிய அதனால்‌, சுட்டின்‌ கண்ணும்‌ 
வினாவின்கண்ணும்‌ ஒரு சார்தனிக்குறில்‌ மொழி முதற்கண்வந்து 
நெரசையாம்‌; எனனை? 
ஏவல்‌ குறிப்பே தற்சுட்‌ டல்வழி 
யாவையும்‌ தனிக்குகின்‌ முதலசை யாகா 
சுட்டினும்‌ வினாவினு முயிர்வரு காலை 
யொட்டி வரூஉ மொருசாரு டல்‌ 
என்றார்‌ மயேச்சுவரர்‌. 





* *தண்புறவின்‌' என்றும்‌ பாடம்‌, 


அசையோ த்து ச்ம்‌ 


உதாரணம்‌: 
1௮௮ வனும்‌ இஇவனும்‌ உஉவலும்‌ கூடியக்கால்‌ 
எவனை வெல்லா ரிகல்‌ '' 
இதனுள்‌ முன்னைய மூன்றும்‌ சுட்டு, (( எளஎவன்‌'' என்பது வினா. 
“குறிப்பே யேவற்றற்சுட்டு அசையிலவே '' என்றதனானே 
மொழி முதல்‌ என்பது பெறலாம்‌; என்னை? ' 
'! ஓற்றின்‌ மு௫ியுங்‌ குறிப்பே யேவ 
றற்சுட்‌ டல்வழி முதறனி நேராம்‌' 
எனறாராகலின்‌. ௮வ்வாற்றலாற்‌ பெறவைத்து மொழிமு தல்‌ என்று 
விகற்பிச்த வதனால்‌, குறிப்பே யேவற்றற்சுட்டின்‌ வந்த குற்‌ 
தெழுத்து விட்டிசைப்பின்‌ அல்லது மற்றொன்றனோடு இயைர்து 
இனியவாய்‌ ஈடப்பினும்‌ முதற்கண்‌ நேரசையாகா; வரலாறு: 


ர 


₹யரல வழள விடையின மென 
மரபு பிழையாத வைப்பு '' 

்‌ ௮மருக்து தானை யதிசரதங்‌ சொண்டு 
யறியார்தங்‌ கோவே யஇகாதங்‌ கோவே 
துமருந்து தூயனவே கொண்டு '' 


என்ற இவற்றுள்‌, “ யரல வழள'' என்பன தற்சுட்டின்‌ கண்‌ 
அம்‌, து என்பது ஏவற்கண்ணும்‌ வந்து விட்டிசையாது, 
மற்றொன்றனோடு இயைந்து இனியனவாய்‌ ஈடத்தலின்‌ நேர 
சையாகாது, நிரையசையாயின, (இலவே என்னும்‌ தேற்றே 
கார விதப்பினால்‌ குதிப்பு ஏவல்‌ தற்சுட்டின்‌ கண்‌ வந்த குற்றெழு 
தீது விட்டிசைத்‌து நிற்பின்‌ மொழியிடையும்‌ இறுஇயும்‌ நின்று 
தேரசையாம்‌. 
உதாரணம்‌: 
௮, இ, உ, எ ஒவவிவை குறிய மற்றை 
யேழ்ரெட்‌ டெழுத்தா சேரப்‌ படுமே” 
என மொழியிடையிலும்‌ கடையிலும்‌ ரூற்றெழுத்து தற்ட்‌ 
டின்சண்‌ வர்து நேரசையாயின, பிறவும்‌ வந்த வழிக்கண்டு 
கொள்க, , (௪) 


32 யாப்பருங்கல விருத்தி 


[நீரையசை யிவை என்பது] 

8. குறிலிணை குறினெடி றனித்து மொற்றடுத்தும்‌ 
நெறிமைமி னான்காய்‌ வரு நிரை யசையே 
என்பதென்னுதலிற்றோ வெனின்‌ நிசையசையாமாறு உணர்த்‌ 

அதனுதலிற்று. 
இதன்பொருள்‌: றில்‌ இணை குறில்நெடில்‌ தனித்தும்‌ என்‌ 
பனு, குறில்‌ இரண்டு இணைந்தும்‌, குறில்கெடில்‌ இணைம்‌ தம்‌; “' ஒற்று 
அடுத்தும்‌" என்பது, குறில்‌ இணை ஒற்றடுத்தும்‌, குறில்‌ நெடில்‌ ஒற்‌ 
தடுத்தும்‌; ' நெறிமையின்‌ நான்காய்‌ வரும்‌ நிரை ௮சையே" ஈன்‌ 
ப.து, நிரை அசை இந்த நான்கு முறைமையினும்‌ வரும்‌ என்றவாறு. 
தனித்தும்‌" என மிகுத்த ௮தனால்‌,கேரசைகட்கும்‌, நிரையசை 
கட்கும்‌ ஒதிய எழுத்துக்கள்‌ மொழியாய்‌ நிற்பினும்‌, மொழிக்கு உறுப்‌ 
பாய்‌ நிற்பினும்‌ கொள்ளப்படும்‌. அவற்றுள்‌ பொருள்பயக்துநிற்பன' 
திறப்பசை என்றும்‌, மொழிக்கு உறுப்பாய்‌ நிற்பன சறப்பிலசை 
என்றும்‌ வழங்கப்படும்‌. இவவிரண்டினானும்‌ எட்டசையும்‌ உதழப்‌ 
பதினாறாம்‌. “£ நேறிமையின்‌'' என்ற விதப்பினால்‌ நெடில்‌ இரண்டு 
இணைர்தும்‌, நெடில்‌ குறில்‌ இணைர்‌ தும்‌ நிரையசையாகா; என்னை? 
(( நெடிமிலாடுி ரெடிலு நெடிலொடு குறிலும்‌ 
இணையசை யாகுத லிலவென மொழிப” 
என்றார்‌ காக்கை பாடினியார்‌, 
உகாரணம்‌:--வெமி, 477, நிறம்‌, விளாம்‌ எனவரும்‌. குறில்‌ 
இரண்டு இணைந்த நிரையசை (வெ; குவில்‌ செடில்‌ இணைந்த சிரை 
யசை எரு"; இருகு சிலிணை ந. மற்றமித்த நிரையசை நிறம்‌”) 
குறில்‌ நெடில இணைந்து ஒற்நரித்த நிரையசை “* விளாம்‌”; பல, 
பலா, பலம்‌, பலாம்‌, எனவும்‌; முயல்‌, பலா, மரு, கிழான்‌ எனவும்‌) 
கழி, கனா, கடல்‌, கடாம்‌ எனவும்‌) கரி, பொருள்‌, கடா, கடாம்‌, என 
வும்‌ வரும்‌; பிறவும்‌. அன்ன. 
உதாரணச்‌ செய்யுள ;-- 
“கழ்‌. யுலாய்‌ த்‌ க கயவ்‌ குடை வரால்‌" 
(1 வணி நிழ லிரா கமர்ந கறு ணெயி ஈடாத்‌ , இய 


மணி இத மலி ரொளி வர தனைப்‌ 
பணி பவர்‌ பவ நனி பரி சறுப்‌ பவ ரே” 


அசையோ த்து ந்த 


எனஇவை நிரையசை நான்கும்‌ வந்த செய்யுள்‌. அல்லதூஉம்‌, 
“நெடில்‌ குறிறனியாய்‌ நின்றுமொற்‌ றடுத்‌ துங்‌ 
குறிலிணை குறினேடி றனித்துமொற்‌ றடுத்து. 
தடைபெறு மசைகேர்‌ நிரையசை ஈாலிரண்டே ' 
என்றார்‌ பல்காயனார்‌; 
6 குறிலே நெடிலே குறிலிணை பு டில்‌ 
ஓதிறெடி வருதலொம மெய்ப்பட. காடி 
நேரு நிரையு மென்றிரிழ்‌ பெயரே ' 
எனு தொல்காப்பியனார்‌; 
 தனிரெடி றனிக்குறி லொற்றொடு வரு தலென்‌ 


றக்கால்‌ வகைத்தே நேரசை யென்ப '' 


 குறிலிணை குறினெடி லொற்றொட வருதலென்‌ 


1) 


றந்கநால்‌ வகைத்தே நிரையசை யென்ப 
என்று நற்றத்தனார்‌; 

( தேரரால்‌ வகையு நெறியுறக்‌ கிளப்பின 
கெடிலுங்‌ குதிலுக்‌ தனியே நிற்றலும்‌ 
அவற்றின்‌ முன்ன ரொற்றொடு நிற்றலும்‌ 
இவைதா நேரசைக்‌ கெழுத்தி னியல்பே '' 

(( இணைக்குறில்‌ குறினெடி. லிணைந்து மொற்றடுத்தும்‌ 
நிலைக்குரி மரபி னிரையசைக்‌ கெழுத்தே ” 

என்றார்‌ சங்கயாப்புடையா£) 

“நெடிலும்‌ குறிலு மொற்றொடு வருதலுங்‌ 
கடிவரை யிலவே நேரசைத்‌ தொற்றம்‌ ” 

 குறிலு நெடில்‌ குறின்மு னிற்பவு 
நெறியினொற்‌ றடுத்‌. து நிரையசை யாகும்‌ " 

என்றார்‌, பிறைகெடுமுடிக்‌ கறை மிடற்தரனார்‌ பெயர்‌ மகிழ்ந்த பேரா 
சிரியனூ. 
11 தனியெடி லாதியுச்‌ நனிக்குதி லாகியு 


1) 


மொற்றொடு வந்து நேரசை யாகும்‌ 


84 யாப்பருக்சல விருத்தி 


்‌ 6 குறிலிணை யாகியுங்‌ குறினெடி லாகியு 
மொற்றொடு வந்து நிரையசை யாகும்‌ '' 
என்றா சிறுகாக்கை பாடினியார்‌. (௮) 
[ ஐகாரக்தறுக்கம்‌ இரண்டினைந்து கர்வ? 
9. ஈறு மிடையு மிணைந்து மிணையசை 
யாகு மையென்ப வறிந்திசி னோரே. 
என்பதென்ன தலிற்றோவெனின்‌, ஐகாரக்‌ குறுக்கம்‌ இணை 
யசையாமாறு உணர்த்துதல்‌ நுதலிற்று. 
இதன்பொழிப்பு:-- சரக்கு இறுதியும இடையும்‌ நின்ற ஐகாரம்‌, 
ஐகாரத்திலோடி இணைந்து நிரையசையாகும்‌ என்றவாறு, 
(இணைந்தும்‌ என்ற உம்மையான்‌, அல்வழி ஐகாரம்‌ குத 
தெழுத்சே போல நின்று பிறிதோர்‌ எழுத்தினோடு இணைந்து நிரை 
யசையாம்‌. சீர்‌ என்பதனை ஆற்றலாற்‌ பெற்றது. அதனை அரிமா 
சொக்கெனினும்‌, அதிகாரம்‌ எனினும்‌ அமையும்‌. 'குற்றெழுத்தே 
போல என்பது ''விதப்புக்கிளவி வேண்டியது விளைக்கும்‌ என்ப 
தாகலானும்‌, (குறுமை யெழுத்தினியல்பே யைகாரம்‌, நெடுமையி 
னீங்யெக்கால்‌' என்ரு. ராகலானும்‌ சொல்லப்பட்டது. அந்தமு 
கடுவு நிரையசையாகும்‌ ௨னவே, ஆதிக்கண்மின்ற ஐகாரம்‌ நிரையசை 
யாகா என்பது பெறப்பட்ட.து; என்னை? 
॥ ஐயெ 'னெடுஞ்சை யாதி யொழித்தல 
கெய்து மிணையசை யெனறிர னோரே” 
சான்றார்‌ காக்கை பாடினியார்‌; 
(இடையுங்‌ கடையு மிணேயுமை யெழுத்தெ 
என்றோ சிறுகாக்கை பாடினியார்‌; 
( கடையு மிடையு மிணையுமை யிரட்டியும்‌”' 
என்றார்‌ ௮விஈயனார்‌. . 
_ உதாரணம்‌: 
்‌( கெண்மையை வென்ற ளெரொளி. 'புன்கண்ணாள்‌ 
பண்டைய ளல்லள படி” 
பசகெண்டையை'” எனபுழிச்‌ சர்க்கடைக்கண்‌ காரம்‌ இரண்‌ 
டிணேரு து நி ரயசை யாயிற்று, ன சு 


அசையோத்து 53 


ப ௮ன்னையையா னேவ தவமா லணியிழாய்‌ 
புன்னையையா னேவன்‌ புல்ர்து' 


இதனுள்‌ (அன்னையை “புன்னைமை' என்னும்‌ இரண்டிடத்தும்‌ 
ஒிர்ஈடு ஓகாரம்‌ இரண்டு இணைந்து நிரை யசையாயின, 
 படுமழைத்‌ தண்மலை வெற்ப னுறையு 
நெடுந்தகையைக்‌ கண்டதா காள்‌ '' 
இதனுள்‌ (படுமழை'' ((தண்மலை'' என்பவற்தில்‌ கடைக்கண்‌ நின்ற 
ஜகாரம்‌ குற்றெழுத்தோடு இணைந்து மிரையசை யாயிற்று. 
( புனனைப்‌ பொழிலருசே போயினாள்‌ பூங்கொம்பர்‌ 
தன்னையருங்‌ காணத்‌ தளர்ந்து” 
இதனுள்‌ (தன்னையரும்‌' என்புழிச்சா ஈடு ஐகாரம்‌ குற்றெமுத்தி 
னோடு கூடி நிரையசையாயிந்று, 
1 பையுண்‌ மாலைப்‌ பழுவம்‌ படரிய 
கொவ்அப்‌ பிறவா வல'' 


இதனுள்‌ “பையுண்‌'' என்புழிச்‌ சர்‌ முதற்கண்‌ நின்ற ஐகாரம்‌ நிரை 
யசையாகாதவாறு காண்க, 


“ ஈடைக்குதிரை யேறி கறுந்தார்‌ வழுதி 
யடைப்பையா கோரு வெனலு - மடைப்பையான்‌ 
கொள்ளச்‌ சிறுகோல்‌ கொடுத்தான்‌ றலைபெலினு 
மெள்ளா தியாங்கண்‌ டிலம்‌'' 

இதனுள்‌ ''அடைப்பையா'' என்புழிச்‌ சீர்‌ ஈஜெகா ரம்‌ செட்டெழுத்தி 
னோடியைந் து நிரையசை யாயித.று, 

“ மொழிபுணர்ந்த சரமுதற்கண்‌ மும்மூன்றா மாவி 
யிழிபு மிணையசையா மென்பர்‌ ஒழிவினறித்‌ 
தெவைத்த தாகச்‌ வெணு முதற்குமிப்பே 
யேவற்க ணின்று மெனல்‌'' 

(குறிப்பேயேவற்ற்சுட்டு'' என்னும்‌ சூத்திரத்துணின்றும்‌ “(ர்‌ 
முதல்‌” என்று அதிசாரம்‌ வருவித்து, “மொழி புணர்ர்‌,௪ சீர்முதம்‌ 


56 யாப்பருங்கல விருத்தி 


சண்‌ மும்மூன்றாமாவி யிழிபும்‌ இணையசையாம்‌' என்று ஐகாரக்‌ 
குறுச்சம்‌ பிறிதொன்ற னேடிணைந்தும்‌, ஐகாரத்தினோடிணைந்தும்‌ 
நிரையசையாம்‌ என்று கூட்டிப்பொருள உரைக்கப்படும்‌; என்னை? 
வேண்டியது நிறுவி வேண்டாப்‌ பொருள்விலக்கு 
மாண்பின தாய்‌ நிற்பதா மூல்‌ 
என்பதாகலான்‌,. 
வரலா.று;--!(பூர்தாமமை'' யென்னும்‌ பாட்டினுள்‌, 
“ புகழ்தலானாப்பெரு வண்மையனே'' எனவும்‌, 
“ வண்கொன்‌ றையைமருட்டும்‌ வண்டார்‌ குழன்‌ மடவாள்‌ 
சண்செண்‌ டையைமருட்டும்‌ சாண்‌” எனவும்‌ 
வருதல்‌ கண்க்கொளக. 
1 வழுக்கி னியல்வகையின்‌ வாய்மையால்‌ வேறு 
யிழுக்கி னேறம்போழுக்கே போல--மெழுத்தி 
னிசைத்தொடர்ச்சி மாலையை யேண்முறையாற்‌ கண்டித்‌ 
தசைத்திசைய வைப்ப தசை ' 
இ தனை விரிக்துரைத்‌ துக்‌ கொள்க, (௯) 


அசைமோத்து முற்றியது. 


௩. சிரோத்து 


அவவ வகை 
[சீர்களது பேயர்‌ வேறுபாடு] 
10. *இயற்‌€ ருரிச்சீர்‌ பொதுச்சீ ரென்று 
மயக்கற வகுத்த சீர்முன்‌ முதம்‌. 


இவ்வோத்து ௮சையினாற்‌ €ராமாறு உணர்த்திற்று; ஆதலாற்‌ 
சீரோத்து என்னும்‌ பெயர்த்து, 

இச்சூத்திரம்‌ என்னுதலிற்று வெனின்‌, ௮சைகளானாகய ர்‌ 
களது வேறுபாடும்‌ ௮வற்றகெண்ணு முணர்த்துதல்‌ நுதலிற்று, 

இதன்பொருள்‌ இயற்சீர்‌ உரிச்சர்‌ பொதுச்்‌' என்று 
என்பத, இயற்£ரும்‌, உரிச்சீரும்‌, பொதுச்சீரும்‌ என்று; “மயக்கற 








ட mo 





* 4 ஈரசை நாற்‌ ரகவற்‌ குரியவெண்‌ பாவினவாம்‌ 
நேரசை யாலிற்ற மூவசைச்‌ ர்‌ சிரை யாலிறுப 
வாரசை மென்முலை மாதே வகுத்தவஞு சிக்குரிச்சர்‌ 
ஓரசை யேறின்றுஞ்‌ ராம்‌ பொதுவொரு காலசையே” 


என்பது யாப்பருங்கலக்காரிகை, 


இ.பற்ீரை, முதற்சீரெனவும்‌, உரிச்சரை இடைச்சீரெனவும்‌, பொதுச்‌ 
திரைக்‌ கடைச்சீரெனவும்‌ வழங்குவர்‌ வீரசோழிய நூலுடையார்‌; எனனை $ 
குறிலு நெடிலு மெனுமிவை நேரசை; குற்றெழுத்துப்‌ 
பெறின்மு னிவையே கிரையசை யாம்‌; பிழைப்‌ பில்லைபின்பொற்‌ 
நிறினும்‌ அசையிரண்‌ டொன்றின்முற்£ர்கூவசை யொன்றிரே 
நிறுவதிடைச்ரீர்‌ கிரையிறிற்‌ பிற்‌ ரெனவியம்பே (வீர சோழியம்‌-யாப்பு-1, 
கருவிளம்‌ கூவிளர்‌ தேமா புளிமா வெனக்கலந்து 
மருவிய நான்கு முதற்சீர்‌ களாமற்‌ றவற்றினர்தத்‌ 
துருவமாய்‌ காய்வரி னாமிடைச்‌ சீரொண்‌ கணிவருமேற்‌ 
செருவமர்‌ வேற்கண்ணி னாய்கடைச்‌ €ரெனச்‌ தேர்ந்தறியே 
(ளீரசோழியம்‌-யபரப்பு-2,) 
என்ரு.ராகலின்‌, 


9 


98 யாப்பறார்கல விருத்தி 


வகுத்த ர்‌ மூன்றாகும்‌' என்பது, ஐயமற வகுக்கப்பட்ட சீர்‌ மூன்று 
வகைப்படும்‌ என்றவாறு, 

இவை யிம்முறையே வைத்த காரணம்‌ என்னையோவெனின்‌, 
இயற்சீர்‌ எல்லாச்செய்யுளுள்ளும்‌ இயன்று இனிது ஈடத்தலிற்‌ சிறப்‌ 
புடைத்தென்று முன்‌ வைக்கப்பட்டது; என்னை? ((சிறப்புடைப்‌ 
பொருளை முர்துறக்‌ களத்தல்‌'' என்பது தந்திர உத்தியாகலின்‌. 
உரிச்சீர்‌ எல்லாச்‌ செய்யுளுள்ளும்‌ வருமெனினும்‌ வெண்பாவிற்கும்‌, 
வஞ்சிப்பாவிற்கும்‌ உரிமை பூண்டு நிற்றலின்‌ இடைக்கண்‌ வைக்கப்‌ 
பட்டது. பொதுச்சீர்‌ அருகியன்றி வாராமையிற்‌ கடைக்கண்‌ வைக்‌ 
கப்பட்டது. அல்லதூஉம்‌ இரண்டு மூன்று நானகு என்னும்‌ அசை 
சுளான்‌ அக்கப்பதெலின்‌ எண்ணின்‌ முறையே வைக்கதூஉமாம்‌, 
என்னை? 


( இயற்சி ருரிச்சீர்‌ பொதுச்‌ சென்னு 
நிகழ்ச்சிய வென்ப நின்ற மூன்றும்‌ '' 


என்றார்‌ மயேச்சுவரர்‌, சீர்‌ மூன்றாகு மென்றாரேனும்‌, குறித்த 
பொருளைக்கொண் நிற்கும்‌, 4 மயக்கற வகுத்த '' என்ற மிகையால்‌ 
கேரசையும்‌ நிரையசையும்‌, நெர்பசையும்‌ நிரைபசையும்‌ என நான்‌ 
கானவசையும்‌ வேண்டினர்‌ தொல்காப்பிபர்‌ முதலிய ஒருசாரா 
சிரியர்‌: கோபசை நிரைபசை வேண்டாது, கேரசை நிரையசை 
வேண்டி நாலசைப்‌ பொதுச்சர்‌ வேண்டினார்‌ காக்கைபாடினியார்‌ 
முதலிய ஒரு சாராசிரியர்‌; நேர்‌, நிரை, நேர்பு, மிரைபு என்னும்‌ 
காலசையும்‌ நாலசைப்பொதுச்சீரும்‌ வேண்டினார்‌ பல்காயனார்‌ முத 
லிய ஒருசாராசிரியர்‌; இச்‌ நாலுடையார்‌ கேர்பசையும்‌ நிரைபசையும்‌ 
வேண்டாது, நாலசைப்‌ பொனுச்சீரும்‌ வேண்டாமே நடப்பதோர்‌ 
உபாயம்‌ கண்டாரேனும்‌ முதனூலின்‌ வழிரில்லாது தமது மதம்‌ 
படுத்துச்‌ சொன்னாரென்னும்‌ பாதுகாவனேக்கியும்‌, 


(உலகர்‌ கழீஇய கொட்ப மலர்தலுங்‌ 
கூம்பலு மில்ல கதிவு' 
என்பதாகலானும்‌, அவ்வாறு உரைப்பின்‌ உணர்வினோர்க்‌ கல்லது 


அறிவரிதாகலானும்‌, காக்கைபாடினியார்‌ முதலிய தொல்லாூரி 
யர்தம்‌ மதம்பற்றி யீண்டு சாலசைச்சீர்‌ எடுத்தோதினார்‌ என்பதி 


ரோத்து 59 
வித்தற்‌ கெனக்கொள்க. நாலசைச்சீர்‌ வேண்டாமே நடத்தும்‌ உபா 
யம்‌ போக்கிக்‌ கூறுதும்‌. அல்லதூஉம்‌ சீர்வயிற்‌ பொருள்‌ பயந்து 
நிற்பனவற்றைச்‌ சிறப்புடைச்‌ சீரென்றும்‌, *வகையுளி சேர்ந்து 
நிற்பனவற்றைச்‌ சிறப்பில்‌ ரென்றும்‌ சொல்வரென்ப ததிவித்தற்கும்‌ 
வேண்டப்பட்ட து; ''விதப்புக்‌ களவிவேண்டிய து விளைக்கும்‌ என்ப 


தாகலின்‌, 


( குற்றுகர மொற்றுக்கிக்‌ கூன்வகுத்துச்‌ சிந்தியற்தி 
மற்றை நெடிலும்‌ வகையுளியுஞ்‌--சொத்றகன்‌ மேல்‌ 
மேலசைச்சீர்‌ நாட்டி பளபெடையை மீறழித்தா 
னலசைச்சீர்க்‌ கில்லை நடை" 


இகனை விரித்துரைத்துக்‌ கொள்க, (௧௦) 


[இயரசீரின்‌ திறழம்‌ தோகையும்‌ உணர்த்துவது] 


11, ஈரசை கூடிய சீரியற்‌ €ரவை 
யீரிரண்‌ டென்ப வியல்புணர்ந்‌ தோரே. 


(2 


இஃது என்னுதலிற்ரோ வெனின்‌, மேலதிகாரம்‌ பாரித்த 
முறையானே மூவகைச்‌ சிருள்ளும்‌ முதற்கண்‌ இயற்சீராமாறும்‌ 
அவற்றதெண்ணும்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று, 

இதன்பொருள்‌:--!ஈர்‌ அசை கூடிய சீர்‌ இயறரீர்‌' என்பது, 
இரண்டசை இணைந்து நின்றது இயற்சீர்‌ எனப்படும்‌; (அவை யீரி 
ரண்டு' என்பது, அவை நான்கு திறத்தன ; (என்ப இயல்பு உணர்ந்‌ 
தோரே என்பது என்பர்‌ நூன்முறைமையினை அறிந்தோர்‌ என்ற 
வாறு, 

அவை, நேர்ரேர்‌, நிரைநேர்‌, நிரைநிரை, நேர்ரிரை என்பன; 
என்னை? 

(( தேர்நேர்‌ நிரைநேர்‌ நிரைநிரை சேர்நிரையென்‌ 
மீரிரண்‌ டென்ப வியற்சீர்த்‌ தோற்றம்‌” 

என்ர ராகலின்‌, 


* வகையுளி - பிரிதலுள்ளது; வகை- பிரிவு, 


60 யாப்பருக்கல விருத்தி 
உதாரணம்‌:-- 
சேர்‌ சேர்‌ நிரை சேர்‌ நீரை நிசை சேர்‌ நீரை 
தேமா புளி மா கரு விளம்‌ ௯ விளம்‌ 
எனவும்‌, 
தேமா புளி மா கண விரி பா திரி 
எனவும்‌, 
பூமா மலர்‌ பூ மலர்‌ மழை பூமழை 
எனவும்‌, 
இம்மா எழினி இனி மொழி இன்‌ மொழி 
எனவும்‌, 
ர | அரிமா வலம்‌ புரி சந்‌ தனம்‌ 
எனவும்‌, 
காசு பிறப்‌ பு வரி வளை தா புரம்‌ 
எனவும்‌ 
வரும்‌, பிறவுமன்ன. அ௮வற்றிற்குச்‌ செய்யுள்‌ :-— 
தேமா புளிமா தேமா கருலிஎம்‌ 
( குன்றக்‌ குறவன்‌ காதன்‌ மடமகள்‌ 
கருவிளம்‌ புளிமா புளிமா கூவிளம்‌ 
வரைய ர மகளிர்‌ புரையுஞ்‌ சாயல 
தேமா கருவிளம்‌ புளிமா 
ளைய ளரும்பிய முலையள்‌ 
தேமா கூவிளம்‌ கூவிளம்‌ புளிமா 
செய்ய வாயினள்‌ மார்பினள்‌ சுணங்கே'' 
தேமா புளிமா கூவிளம்‌ கருவிளம்‌ 
( 2யஞ்‌ சுமந்த மாசறு மணியணை 
தேமா புளிமா கூவிளம்‌ 
மேய வோன்‌ சேவடி 
தேமா தேமா கூவிளம்‌ புனிமர 
வாயின்‌ வாழ்த்த வானுல கெளிதே ' 


சன இவற்றுள்‌ இயற்சீர்‌ நான்கும்‌ வந்தன. இயற்சீர்‌ பிஜிதாகாது 
எல்லாப்‌ பொருண்மேலும்‌ சொல்லப்படும்‌ நெப்புடைமையானும்‌ 
*முதற்பா இரண்டினுளளும்‌ பெரும்பான்மையியன்‌ று இனிது ஈடச்‌ 
தலானும்‌ இயற்சீர்‌ என்பது காரணக்குதி.ர்‌ 
*முதற்பா இரண்டென்பது வெண்பா வினையும்‌ஆசிரியப்பாவினையுமென்க, 

1 (இஃது -இட்சியுல்‌ தணனுங்‌ காசணமாசப்‌ பெத்தபெயர்‌, 1.துட்சி 


சரோத்து 08 
ஒரோ ௮சையினா லாகிய வீரசைச்‌ 
சீரியற்‌ சரெனப்‌ படுமே 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


(கூடிய என்ற மிகையால்‌ இயற்சீரை ஆசிரிய வுரிச்சர்‌ எனறு 
வழங்குவாரும்‌ உளர்‌) என்னை? ட 
((இயற்சீ ரெல்லா மாசிரிய வுரிச்சீர்‌' 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. (சக) 


[உரி ச்சீடன்திறழம்‌ தோகையும்‌ உணர்த்துவது] 


12. மூவசைச்‌ சீருரிச்‌ சீரிரு *நான்கினும்‌ 
நேரிறு நான்கும்‌ வெள்ளை யல்லன 
பாவினுள்‌ வஞ்சியின்‌ பாற்பட்‌ டனவே 


என்பது என்னுதலிற்றோவெனின்‌ உரிச்சிர்‌ அமாறும்‌ அவற்றதெண்‌ 
ணும்‌, பெயர்‌ வேறுபாடும்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. 


இதன்பொருள்‌ :- (மூவசைச்சீர்‌ உரிச்ரீர்‌ இருநான்கிலும்‌, 
என்பது மூன்றசையானாகிய சர்‌ உரிச்சர்‌, அஃது எ ட்டுவகைப்படும்‌) 
அவற்றுள்‌; (கேர்‌ இருகான்கும்‌ வெள்ளா' என்பது, நேரசை இறுதி 
யாகிய நான்கு சீரும்‌ வெண்பா வுரிச்சர்‌ (அல்லது காய்ச்சீர்‌) எனப்‌ 
படம்‌) (அல்லன பாவினுள்‌ வஞ்சியின்‌ பாற்பட்டனவே' என்பது 
௮ தல்லனவாகிய நிரையசை இறுதியான நான்கு சீரும்‌ பாவினுள்‌ 
வஞ்சிப்பாவின்‌ பகுதியாகிய வஞ்சியுரிச்சீர்‌ (அல்லது கனிச்சீர்‌) 
எனப்பமிம்‌ என்றவாறு, 

( பாவினுள்‌ வஞ்சியின்‌ பாற்பட்டனவே '' என்ற இறப்பால்‌ 
வஞ்சிபுரிச்சா்‌ பிறசெய்யுளுள்வரினும்‌ வஞ்சிப்பாவினுட்போல்‌ 
இனிது நடவாதெனக, 

“ இயத்சி சிறதிழு கேசவ்‌ வித்ின்‌' எனவும்‌ பிதண்டும்‌ (சொல்‌ சாப்பியர) 
ஆளுப. 2.தணம்‌, இயற்சீராகலானும்‌, நான்கு பாவிற்கும்‌ இயன்று வருதலானும்‌ 
குணம்‌ காரணமாயிற்று. இயல்புவகையான்‌ ஒரோ ஒன்றா என்ற சொற்கள்‌ 
வருதல்‌ பெரும்பான்மையாசலானும்‌, நான்கு பாவிற்கும்‌ பொதுவாக இயன்று 
வருதலானும, இயலசையான்வரும்‌ ஈரசைச்‌சீராசலானும்‌ இவற்றை ஒரு டாவிற்‌ 
கும்‌ உரிமை கூறுதல்‌ அரிதாகலானும்‌ இவற்றை இயற்‌€ரென்ரான்‌'' என்புர்‌ 
பேராசிரியர்‌, 

்‌ & (தூன்கனுள்‌' என்றும்‌ பாடம்‌, 


£2 யாப்பருங்கல விருத்தி 


உதாரணம்‌: 
1 நேர்‌ நேர்நேர்‌ நிரைநேர்‌ நேர்‌ 3 நிரைகிரைரேோ 4நேர்கிரை நேர்‌ 
தே மாங்‌ காய்‌ புளி மாங்காய்‌ ௧௫ விளங்‌ காய்‌ கூ விளங்‌ காய்‌ 
எனவும்‌, 
பூவாமா விரி பூமா நறு வடி மா பூவிரிமா 
எனவும்‌, 
பொன்‌ னாச்‌ கும்‌, பொரு ளாக்‌ கும்‌, பொருள பெருக்‌ கும்‌, 
பொன்‌ பெருக்கும்‌ எனவும்‌, 
தென்‌ மேற்‌ கு,வட மேற்கு, வட கிழக்‌ கு, தென்‌ கிழக்கு 
எனலும்‌, 
வேய்‌ மென்‌ ரேள்‌, வளை மென்‌ மோள்‌, வளை கெழு தோள்‌, 


வேய்‌ கெழுதோள்‌ எனவும்‌ 


வரும்‌. பிறவுமன்ன. அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ :— 


]தே மாங்‌ காய்‌ சரசு விளங்‌ சாய 

பபொன்னார மார்பிற்‌ புனை கழற்‌ காற்‌ கிள ளிபேர்‌ 
சே மாம்‌ சாய கூ விளங்‌ சாய 

உன்‌ னேனென்‌ மாமுலக்கை பற்றினேற கன்‌ னே 
அ புளி மால்‌ சாய்‌ தேமாங்‌ காய்‌ 


மனனே டு வாயெல்லா மல்‌ குநீர்க்‌ கோழிப்‌ 


புளி மால்‌ சாய்‌ 
9 


புனனா டன்‌ பேரே வரும்‌. 
1சே மால்‌ காய்‌ 4கூ வீளங்‌ காய்‌ 8௪௫ விளங்‌ காய்‌ 
வான்‌ றோ யும்‌ பொன்‌ னெயி லான வண்‌ டார்‌ மல ரடிக்‌ கீழ்த்‌ 
1, புளி மால்‌ சாய்‌ 
தென்‌ ஜோய்‌ மலர்‌ பெய்‌ மின்‌ சென்‌ று" 
சன இவற்றுள்‌ வெண்பாவுரிச்£ர்‌ நான்கும்‌ வந்தன, 
£ சேர்‌ ரேர்ரிரை 2 சிரை ரேர்‌ நிரை சிரை நிரை கிரை ரேர்‌ கிரை கிரை 
தேமாங்‌ கனி புளி மாங்கனி கரு விளங்‌ கனி கூ விளங்‌ கனி 
எனவும்‌, 
மா வாழ்‌ சுரம்‌ புலி வாழ்‌ சுரம்‌ புலி படு சுரம்‌ மா படு சுரம்‌ 
எனவும்‌, 
பூ வாழ்பதி திருவாழ்‌ பதி திரு வுறைபதி பூவுறை பதி 
எனவும்‌, 


ரோத்து 63 


மீன்‌ வாழ்‌ துறை, சுற வாழ்‌ துறை, சுற மறி துறை, மீன்‌ மறி துறை 
எனவும்‌, 
பூண்‌ மென்‌ முலை, புணர்‌ மென்‌ முலை, வள ரிள முலை, பூ ணிள முலை 
எனவும்‌ 
வரும்‌. பிறவுமன்ன. அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ :- 


3. கரு விளங்‌ கணி 


சற மறி வன துறை யெல்‌ லாம்‌ 
2, புளி மாங்‌ சனி 
இற வின்‌ பன இல்‌ லெல்‌ லாம்‌ 
4, கூ லீளம்‌ சனி 
மீன்‌ றிரி வன திடங்‌ கெல லாம்‌ 
1. சேமாங்‌ கணி 
தேன்‌ றாழ்‌ வன பொழி அலல்‌ லாம்‌ 
எனவாங்கு, 


தண்பணை கழீஇய விருக்கை 


மண்கெழு *செங்கோன்‌ மன்ன னூரே, 


1. தேமாங்‌ சனி தே மாங்‌ சனி 
தா ளோங்‌ இய தண்‌ பிண்‌ டியி 
4, கூ விஎம்‌ கனி 
னாண்‌ மலா விரி தரு நிழற்‌ கீழ்ர்‌ 
2. புளிமாங்கனி 
சுடர்‌ பொன்‌ னெயி னகர்‌ நிவ 
8, கருவிளங்கனி கருவிஎஸற்கனி 
ணரி யணை மிசை யினி கமாச்‌ தனை 
அதனால்‌, 


பெருந்தகை யண்ணனிற்‌ பரசுது௩்‌ 


திருந்திய சிவகதி சேர்கயா மெனவே. 


1, சே மாம்‌ கனி 4, கூவிஎல்சனி 
பூர்‌ தா மரைப்‌ போ தல மரச்‌ 
கூ லிஎம்‌ சனி கூவீஎம்சனி 
தேம்‌ புன லிடை மீன்‌ திரி தரு 
8. கரு விளமல்‌ சீனி கரு விளங்‌ ச்ணி 
வள வயலி டைக்‌ கள வயின்‌ மகிழ்‌ 





ல டைடல்‌ கைலைய 


*(நெடுமதின மன்ன லூமே' என்றும்‌ பாடம்‌, 


ப அ்‌ ணழகைகவகைம்‌ மடய அணகைவனவைஹாகளை.. அஅகஹைவானிவசை. வணாவமாமைதைது. 


க்‌ யாப்பருங்கல விருத்தி 


6, புலி மாங்‌ சனி கரு விளங்‌ சனி 
்‌ வினைக்‌ கம்‌ பலை மனைச்‌ சிலம்‌ பவும்‌ 
சர விளம்‌ சனி கரு விளன்‌ சனி 
மனைச்‌ லெம்‌ பிய மண முர சொலி 
புளி மால்‌ சனி புளி மாங்‌ சனி 
வயற்‌ கம்‌ பலைக்‌ கய லார்ப்‌ பவும்‌ 
நாளும்‌, 


மகிழு மகிழ்‌தூங்‌ கூரன்‌ 
புகழ்த லானாப்‌ பெருவண்‌ மையனே. 
எனவும்‌ கொள்க, 


இச்சூத்திரம்‌ மொழிமாற்று, எங்கனமெனின்‌, 
மூவசைச்‌ இருரிச்‌ சீரிரு நான்கனு 
ணேரிறு நான்கும்‌ வெண்பா வுரிச்சீர்‌ 
நிரையிறு நான்கும்‌ வஞ்சி யுரிச்சீர்‌ 
சன்றாராகலின்‌. 


(இயற்‌€ ரிறுதிமு னேர வணிற்பி 
இரிச்‌சீர்‌ வெண்பா வாகு மென்ப'' 


எனத்‌ தொல்காப்பியனார்‌, “(வெண்பா வுரிச்சா'' என்றதனை மொழி 
மாற்றி” “உரிச்சீர்‌ வெண்பா'' என்றார்‌; அதுபோலக்‌ கொள்க. 
நேரிறாகிய மூவசைச்சர்‌ நான்கும்‌ பெரும்பான்மையும்‌ வெண்பா 
வுக்கே உரிமைபூண்டு நிற்றலின்‌ வெண்பா வுரிசசீர்‌ என்பதூஉங்‌ 
காரணக்குறி; நிரையிறாகிய மூவசைச்சீர்‌ நான்கும்‌ பெரும்பான்‌ 
மையும்‌ வஞ்சிப்பாவிற்கே யுரிமை பூண்டமையின்‌, வஞ்சியுரிச்சர்‌ 
என்பதூஉங்‌ காரணக்குறி; என்னை? 


(மூவசை யானமுடி வெய்திய வெட்டினு 
*ளந்தர்‌ தனிச்சர்‌ நான்௧சை வெள்ளை 
அல்லன, வஞ்சிக்‌ கிழமை வகைப்பட்‌ டனவே'' 
என்றார்‌ காக்கைபாடினியார ; 
* (அந்தர்‌ தனியசை வெள்ளை யல்லன 
வஞ்சிக்‌, ழெமை வசைப்பட்‌ டனவே எனவும்‌ பாடம்‌, 


சரோத்து 65: 


சரசை யாகிய மூவசைச்‌ சீர்தான்‌ 
ரேரிறின்‌ வெள்ளை நிரையிதின்‌ வஞ்ச'' 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌) 


ஈரசைச்‌ சீர்கான்‌ கியற்சீர்‌ மூவசையின்‌ 
இயற ரெட்டினு எல்லன விரவினு 
கேரிலின்‌ வெள்ளை நிரையிறின்‌ வஞ்சி' 
சான்றார்‌ ௮விஈயனார்‌. (௧௨) 
18. நாலசைச்‌ சீர்பொதுச்‌ சீர்பதி னாறே 
என்பது என்னுதலிற்றோவெனின்‌, நிறுத்தமுறையானே பொதுச்‌ 
ராமாறும்‌, ௮வற்றகெண்ணும்‌ உணர்த்துதல்‌ நுதலிற்று. 
இதன்‌ பொருள்‌:--- கால்‌ அசைச்சீர்‌ பொதுச்சர்‌ 'என்பது 
நால்‌ அ௮சையானாகிய சீர்‌ பொதுச்சீர்‌ எனப்படும்‌; (பதினாநே' 
என்பது, அவைதாம்‌ பதினாறு இறத்தனவாம்‌ என்றவாறு, 
அவற்றுள்‌ நேர்‌ இறுதி எட்டும்‌ நிரை யிறுதி எட்டுமாம்‌ என்ற 
வாறு, ஈரசைச்சீர்‌ பின்‌ முன்னாக வைத்து உறழ்ந்து மாறியச்கால்‌ 
ஈாலசைச்சீர்‌ பதினாறாம்‌ ; என்னை? 
ஈரசைச்சீர்‌ பின்முன்‌ னாவைக்‌ அறழ்ந் து 
மாறியக்கா னாலசைச்‌ சீர்பதி னாரும்‌'' 
என்றார்‌ அவிநயனார்‌. 


அவற்றிற்கு வாய்பாடு; 


தேமாச்‌ தண்‌ ணிழல்‌ புளி மார்‌ தண்‌ ணிழல்‌ 

தே மாந்‌ தண்‌ பூ புளி மார்‌ தண்‌ பூ 

தேமா நறும்‌ பூ புளி மா நறும்‌ பூ 

தே மா நறு நிழல்‌ புளி மா ஈறு நிழல்‌ 
எனக்கொள்க. 


தேமா புளிமா கருவிளங்‌ கூவிளமென்‌ 
ரூமா றறிந்தவற்றி னர்தத்து--சாமாண்பிற்‌ 
றண்ணிழ றண்பூ ஈறும்பூ ஈறுநிழலு 
நண்ணுவிக்க காலசைச்ச ராம்‌" 


இதன்வழியே ஒட்டு, 
9 


66 யாப்பருங்கல விருத்தி 


வாய்க்கா லும்‌ வாய்த்தலையு மாண்ட துலைவாயு 
நிக்காப்‌ பெருச்‌. துறையு முன்னிதீஇக்‌---காக்கு 
மறிவுவாழ்‌ வென்ப திடையா முதற்கட்‌ 
சுறமறிப்பி னாலசைச்£ீர்ச்‌ சொல்‌'' எனவும்‌, 
துர முறுவ லணிவட மேகலையென்‌ 
நீரிரண்டும்‌ வைத்தெண்‌ ணிடையாரச்‌--சேர்வித்து 
முத்து மணியு முதல்வைப்ப நாலசைச்சர்‌ 
பத்து மிருமூன்றும்‌ படும்‌” எனவும்‌ 
சாலசைச்சர்க்கு வாய்பாடு கூறினார்‌ பிறரும்‌. 
அவற்திற்குச்‌ செய்யுள :-- 


!௮ங கண்‌ வானத்‌ தமரர சரும 
வெங்களியானை வேல்‌ வேற்‌ தரும்‌ 
வடி வார்‌ கூர்‌ தன்‌ மங்கை யரும்‌ 
கடி மல ரேர்‌ திக்‌ கதழ்க்‌ திறைஞ்‌ சச்‌ 
திங்‌ கஞ்‌ சுமந்‌ த மணி யணை மிசைக்‌ 
கொங்‌ கவி ரசோ கின்‌ *தகொழு நிழற்‌ கீழ்ச்‌ 
செழு நீர்ப்‌ பவ ளத்‌ திரள்‌ காம்‌ பின்‌ 
முழு மதி புரை யு முக்‌ குடை நிழல்‌ 


வெங்‌ கண்‌ வினைப்‌ பகை விளி வெய்‌ தப்‌ 
பொன்‌ புனை நெடு மதில்‌ புடை வைப்ப 


வனம்‌ தச அட்‌ டய மவையெய த 

ஈனச்‌ தலை யுல குடை நவை நீங்க 

மர்‌ த மாருத மருங்‌ கசைப்‌ ப 

வந்‌ தர அந்‌ துபி நின்‌ தியம்‌ ப 

விலங்‌ கு சா மரை யெழுக்‌ தல மர 

ஈலங்‌ கிளர்‌ பூ மழை நனி சொரி தர 
இனிதிருர்‌ 


தருணெழறி நடாத்திய வாதிதன்‌ 
திருவடி. ப.ரவுதுஞ்‌ சித்திபெறற்‌ பொருட்டே” 
இக்குறளடி. வஞ்சிப்பாவினுள்‌ சாலசைச்சர்‌ பதினாறும்‌ முத; 
கண்‌ வந்தன. இவை பதினாறும்‌ நெப்பின்மையிற்‌ போதுச்சீர்‌ எல்‌ 
“குளிர்‌ ஙிழற்‌ கழ்‌ என்றும்‌ பாடம்‌, 





ரோத்து ்‌ 67 


பது காரணக்குறி. பொதுச்சீர்‌ நெப்பின்மையைச்‌ சொல்லுமோ 
எனின்‌, சொல்லும்‌; என்னை? 


 புலமிக்‌ கவரைப்‌ புலமை தெரிதல்‌ 
புலமிக்க வர்க்க புலனா---ஈலமிக்க 
பூம்புன லார போதுமக்கட்‌ காகாவாம்‌ 
பாம்பறியும்‌ பாம்பினது கால்‌'' 
இதனுள்‌ பொதுவைச்‌ இறப்பின்மைக்கட்‌ புணர்த்தார்‌ சான்றோராக 
லின்‌. பிறரும்‌ காலசைச்சீர்‌ எடுத்தோதினார்‌; என்னை? 
(| அசையே யிரண்டு மூன்‌ றந்‌ தத்தமி 
லிசைய வருவன சீரெனப்‌ படுமே" 
1! ஈரிரண்‌ டாகியு மொரோவிடச்‌ தியலும்‌'' 
ட நரலசையானு நடைபெறு மோரசைச்‌ 
சிரநிலை யெப்த.லுஞ்‌ லெவிடத்‌ துளவே'' 
॥ நாலரைச்‌ சீரு மொரோவிடத்‌ தியலும்‌ 
பாவொடு பாவினம்‌ பயிற லின்றி” 
சான்றார்‌ பல்காயனார்‌. (௧௩) 
[லாசைச்சீரின்‌ பேயநம்‌ வகையு ழணர்த்துவது] 
4, ஓரசைச்‌ சீருமஃ தோரிரு வகைத்தே 


என்பது என்னுதலிற்றோவெனின்‌, ஓரசையினான்‌ ஆகிய சீரும்‌ 
பொதுச்சர்‌ என்று எய்துவித்தலும்‌, ௮வற்ற தெண்ணும்‌ உணர்த்து 
தீனுதலிற்று, 

இதன்‌ பொருள்‌:--(ஐர்‌ ௮சைச்சரும்‌ ௮ஃது'என்பத,ஐர்‌ அசை 
யினான்‌ ஆசிய சீரும்‌ ௮% து என்று மாட்டெதிந்தமையிற்‌ பொதுச்‌ 
சராம்‌) (ஓர்‌ இருவகைத்தே' என்பது, ௮து கேரசைச்சரும்‌, நிரை 
யசைச்சீரும்‌ என இரண்டு வகைப்படும்‌ என்றவாறு, 

உதாரணம்‌, நாள்‌ மலர்‌ என்பன. வெண்பாவின்‌ இறுதியோசை 
யூட்டற்‌ பொருட்டு இவை ஓரசைச்‌ சீருக்கு உதாரணம்‌ உரைத்தது. 

அவற்றிற்குச்‌ செய்யுள :-- 

££ பாலொடு தேன்கலர்‌ தற்றே பனிமொழி 
வாலெயி அறிய நீர்‌" 


68 யா்ப்பருக்கல விருத்தி 


“ நன்றறி வாரிற்‌ கயவர்‌ திருவுடையர்‌ 
நெஞ்சத்‌ தவல மிலர்‌'' 
என இவற்றுள்‌ (நீர்‌ என நேரசையும்‌, இலர்‌” என நிரையசையும்‌ 
வந்தவாறு காண்க. 
(( இசைநிலை நிறைய நிற்குவ வாயின்‌ 
அசைரிலை வரையார்‌ சீர்நிலை பெறலே'' 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
6 நொர்நிரை வரினே சீரநிலை யெய்தும்‌ 
பாவொடு பிறவு மாகு மொரோவழி” 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 
நேரு நிரையுஞ்‌ சீராய்‌ வருகஓுஞ்‌ 
சீருஈ்‌ தளையுஞ்‌ சிதைவழிக்‌ கொள லும்‌ 
யாவரு முணர்வர்‌ யாவகைப்‌ பாவினும்‌'" 
என்றார்‌ மயேச்சுவரர்‌, (௧௪) 


[ழம்‌ கூறப்பட்ட சீர்கள்‌ சேய்யுளகத்து நீற்தம்‌ ழறைமை] 


15, விரவியு மருகயும்‌ வேறு மொரோவழி 
மருவியும்‌ பெருதும்‌ வழங்குமன்‌ னவையே 

என்பது என்னுதலிற்றோவெனின்‌ அச்சீர்‌ செய்யுளகத்து நிற்கும்‌ 
முறைமை யுணர்த்துதனுதலிற்று, 

இதன்பொருள்‌ :-—'விரவியும்‌' என்பது, இயற்£ீரும்‌ உரிச்‌சீரும்‌ 
செய்யுளகத்‌த மயங்கியும்‌ வரும்‌; 'அருகியும்‌' என்பது பொதுச்சர்‌ 
அருகியும்‌ வரும்‌; 'வேறும்‌' என்பது, இயத்சீரும்‌ உரிச்சரும்‌ வேறு 
வேறேயாயும்‌ செய்யுளகத்து வரும்‌; ஒரோவழி மருவியும்‌' என்‌ 
பது, நிரையிறாகிய காலசைப்‌ பொதுச்‌ சீரெட்டும்‌ வஞ்சிப்பாவி 
னுள்ளே வரும்‌; ' பெறாத என்பது, வஞ்யுரிச்‌ சர்‌ வெண்பாவிலுள்‌ 
வரப்பெறா; நேர்‌ ஈறாகிய தேமா, புளிமா என்னும்‌ இரண்டு இயற்‌ 
சீரும்‌ ஒத்தாழிசைக்‌ கலிப்பாவினும்‌, தரவுதாழிசைகளுளளும்‌ வரப்‌ 
பெறா; வஞ்சியுள்ளும்‌ இறுதிக்‌ கட்பெரும்பான்மையும்‌ வரப்பெறாு; 
(வழங்கு மன்னவையே' என்பது, அவ்வாற்றால்‌ ஈடைபெறும்‌, முன்‌ 
கூறப்பட்ட சீர்க சொன்றவாறு, 


சிரோத்து 69 
விரவியு மருகியும்‌ வேறு மொரோவழி 
மருவியும்‌ பெறாது வழங்குமன்‌ னவையே 


என்றதல்லது இயற்சீரும்‌ உரிச்சீரும்‌ விரவியும்‌ வரும்‌) பொதுச்‌ 
ர்‌ அருகியும்‌ வரும்‌;இயத்சீரும உரிச்‌சீரும்‌ வேறுவேராகியும்‌ வரும்‌; 
நிரையீராகிய நாலசைப்‌ பொதுச்சீர்‌ வஞ்சியுள்ளே வரும்‌) வஞ்சி 
யுரிச்சீர்‌ வெண்பாவினுள்‌ வரப்பெரு); நேரிற்றியற்சர்‌ ஒத்தாழி 
சைக்‌ கலிப்பாவுள்ளும்‌, வஞ்சிப்பாவின்‌ இறுதியும்‌ வரப்பெறா என்று 
இவ்வாறு கூறிற்திலரேனும்‌, உரையிற்‌ கோடல்‌ என்னும்‌ தந்திர 
வுத்தியானும்‌, பிற நூன்‌ முடிந்தது தானுடம்படுத லென்பதனாலும்‌ 
இவ்வாறு உரைக்கப்பட்டது. 4 அமையளவு குறுகன மகர 
முடைத்தே”' எனத்‌ தொல்காப்பியக்‌ தள்‌ இன்னவிடத்துக்‌ குறுகும்‌ 
என்று யாப்புறுத்துக்‌ கூறிற்திலரேனும்‌ உரையிற்‌ கோடலென்னும்‌ 
உத்தியைப்பற்ி வகரத்தின்‌ பின்‌ மகரம்‌ குறுகும்‌ என்று விருத்தி 
புள்‌ விளங்கக்கூறினார்‌. ௮துபோலக்‌ கொள்க, 

இது பொருந்தாது; என்னை ? ((வகரமியையின்‌ மகரமுங குறு 
கும்‌” என்று போக்கிச்‌ சொன்னாராகலானும்‌, ௮வினய த் துள்ளும்‌, 
்‌ முதலிடை அனிநாப்‌ பல்லிதழ்‌ மூக்கின்‌, வன்மை முதலா மும்‌ 
மையும்‌ பிறக்கும்‌'' எனப்‌ பொதுவகையாற்‌ கூறி, இன்னவிடத்து 
இன்ன எழுத்துப்‌ பிறக்கும்‌ என்று கணக்கியலுள புறகடை யெடுத்‌ 
தோதினார்‌ அவினயனாராகலானும்‌, இந்தூ அடையாரும்‌ * மாஞ்சா 
கலியுட்புகா "' 


எனவும, 


“்‌ நாலசைச்சீர்‌ வெண்பாவி னண்ணா வயற்பாவி 
னாலசைச்சர்‌ சகேரீற்று நரலிரண்டா---நாலசைச்ச்‌ 
ஈறுறிரை சேரி னிருகானகும்‌ வஞ்சிக்சே 
கூவினர்‌ தொல்லோர்‌ குறித்து'' 


என்னும்‌ புறகடையாலும்‌, பிறவாற்முனும்‌ விளங்கக்கூறின்ராக 
லானென்க. இனிப்‌ பிறநூலுட்‌ கூறுமாறு; 
“*மாஞ்ர்‌ கலியுட்‌ புகாகலிப்‌ பாவில்‌ விளங்கணிவர்‌ - 

தாஞ்ச ரடையா வகவ லகத்துமல்‌ லாதவெல்லார்‌ 

தாஞ்சர்‌ மயங்கும்‌ தளையுமஃ தேவெள்ளைத்‌ தன்மைகுன்றிப்‌ 

போஞ்?ர்‌ கணிபு௫ற்‌ புல்லா தயத்றளை பூங்கொடியே, (யாப்பரும்சலச்‌ சரச்௯ச்‌-$8) 


 அதனைவன்பககவை ஹு வவ னததி, 


40 யாப்பருங்கல விருத்தி 


( இயற்‌ ருரிச்சீ ரெனுமிரு சீரும்‌ 
மயக்க முண்மையி னால்வகைப்‌ பாவு 
மின, த்தின்‌ மூன்று மினிதி னாகும்‌'' 

( உரிச்சீர்‌ விரவ லாயு மியற்சீர்‌ 
ஈடக்குன வாசிரி யத்தொடு வெள்ளை 
அர்த்‌ தனியா வியற்சீர்‌ கலியொடு 
வஞ்சி மருங்கின்‌ மயங்குத லில வ" 


்‌ நரலசை யான டை பெற்றன வஞ்சியு 
ளீரொன்‌ திணைதலு மேனுமி யொன்றசென்‌ 
றந்த மிணேயசை வந்தன கூறிய 
வஞ்சிக்‌ குரைக்கன வாத அனு 
மாகுன வென்ப வமிந்திசினோ ர 


எனமுர்‌ காக்கை பாடினியார்‌, 


( தேரீற்றியற்€ீர்‌ கலிவயி னிலவே 
வஞ்சி மருங்கினு மிதி யினிலவே ' 
என்றார்‌ ஈ.ற்றத்தனார்‌. 
( ஒசையி னொன்றி வரினும்‌ வெண்‌ சீரு: 
மாசிரிய வடியுட்‌ குறுகு மென்ப” 
(1 அுதனுட்‌ டனசீர்‌ வெண்£ ரொருங்கு 
புகலிற்‌ கலியுட்‌ பொருந்து மென்ட்‌ 
வஞ்சியு ளாயி னெஞ்சுத லிலவே'' 
(இயற்ச ரிறுதி கேருற்ற காலை 
வஞ்சி புளளும்‌ வந்த தாகா 
வாயினு மொரோவிடத்‌ தாகு மென்ப'' 


என்றார்‌ பலகாயனார்‌) 
கலித்தளை யடிவயி னேரீற்‌ மியறசர்‌ 
நிலைக்குரிக்‌ தன்றே தெரியு மோர்க்கே” 
( வஞ்சி மருங்கினு மிறுதி நில்லா” 
டட ரரன்றார்‌ தொல்காப்பியனார்‌) 


ரோத்ம்‌ 11 


! உரிமை யியற்சர்‌ மயங்கியும்‌ *பானான்‌ 
திருமை வேறியல்‌ வெண்பா வாயும்‌ 
வருமெனும்‌ வஞ்சிக்‌ கலியினே ரிற்ற 
வியற்€ ராகா வென்மனார்‌ புலவர்‌” 


(। நிரையிறு நாலசை வஞ்ச புள்ளால்‌ 
விரவினு நேரிற்‌ றல்லவை யிபலா” 
என்றார்‌ ௮விஈயனார்‌) 


நேரிற்‌ மியற்சீர்‌ கலிவயிற்‌ சேரா 
நிரையி னின்ற நாலசை யெல்லாம்‌ 
வரைதல்‌ வேண்டும்‌ வஞ்சியில்‌ வழியே” 
என்றார்‌ மயேச்சுவரனார்‌. 


இவற்றிற்குச்‌ செய்யுள்‌ :— 
1 இருகோக்‌ கிவளுண்க ணுள்ள தொருரோக்கு 
நோய்ரோக்கொன்‌ றந்நொய்‌ மருந்து'' 


சன இக்குறள்‌ வெண்பாவினுள்‌ இயற்‌சரும்‌ உரிச்சீரும்விரவிவச்‌ தன. 


(கொங்குதேர்‌ வாழ்க்கை யஞ்சிறைத்‌ தும்பி 
காமஞ்‌ செப்பாது கண்டது மொழிமோ 
பயிலியது கெழீஇய ஈட்பின்‌ மயிலியற்‌ 
செறியெயிற்‌ றரிவை கூந்தலி 
னறியவு முளவோ நீயறியும்‌ பூவே" 

இவ்வாசிரியத்‌ தள்‌ இயற்சீரும்‌ உரிச்சீரும்‌ விரவிவர்‌ சன. 


! அடல்‌ வணங்கு கழற்செவ்வே லணங்குதார்ச்‌ செம்பியன்றன்‌ 
கெடலருங்‌ கிளர்வேங்கை யெழுதித்தம்‌ முயிரோம்பா 
உடல்சமத்‌ அருத்தெழுக்த வொண்ணாத பல்லரசர்‌ 
கடகஞ்சேர்‌ திரண்முன்கை கயிற்றோடும்‌ வைகின வே” 

இக்கலியடியுள்‌ இயற்‌சீரும்‌ உரிச்சீரும்‌ விரவிவர்‌ தன. 


 காழ்பொழிற்‌ றடமாஞ்சினை 
விழ்குயிற்‌ பெடைமெலிவினைக்‌ 


க டய ர அவைபவபயைவு. 


ச்‌ (பதினான்கு' என்றும்‌ பாடம்‌, 


74 யாப்பருக்க்ல விருத்தி 


சண்டெழுச்‌ அளருஞ்சிறகிற்‌ 
சென்றணைக்து சேவலாற்றுஞ்‌ 
செழுநீர்ச்‌ 
கழனி யூரன்‌ கேண்மை 
மகிழ்கறுங்‌ கூர்தற்‌ கலரா னாதே”' 
இவவஞ்சியுள்‌ இயற்‌சீரும்‌ உரிச்‌சீரும்‌ மயங்கிவர்‌ தன. 


அலரிகாறு அவாவாய்‌ *மதர்த்த நோக்கி 
னனலுத லரிவை”' எனவும்‌, 


(இன்னுயிர்‌ தாங்கு மதுகை யோனே” எனவும்‌, 


அந்தண்‌ சார்தமோ டனெமார்‌ தொலைச்சச்‌ 
செந்து இதையா அழுத செங்குரற்‌ 
றுதினைப்‌ படுதிளி நம்மொடு கடியு 
நெவெரை நாடர்க்கு நெர்ந்தனர்‌ ஈமரே' எனவும்‌ 


இவ்வா இரியத்‌.துள்‌ சாலசைச்சர்‌ வரத. 


। திரைக்துதிரைர்து திரைவரத்‌ திரண்முத்தங்‌ கரைர்வாங்கி 
நிரைர்‌ துரிரைந்‌ து இறு நுழைச்சியர்‌ நெடுங்கானல்‌ விளையாடவும்‌ 
கண்டல்வண்டற்‌ கழிபிணங்கிக்‌ கருநீல மதுவிழவும்‌ 
கொண்டஞொண்ட மணற்குன்‌ திற்‌ பண்ணையாயங்‌ குடிகெழுவவும்‌ 
போதணிரந்தபொழிற்புன்னைப்‌ பராரைப்பெண்ணைப்‌ படிதுறையெம்‌ 
அாதணிர்த வண்ணெகண்ணித்‌ துறைவனெங்க டுறைவனே” 
இக்கலியடியினாலசைப்‌ பொதுச்சீர்‌ வந்தது. 


( செங்கண்மேதி கரும்புழக்கி 
யங்கணீலத்‌ தலரருக்திப்‌ 
பொழிற்காஞ்சி நிழற்றுயிலுஞ்‌ 

செழுரீர்‌, 
ஈல்வயற்‌ கழனி யூரன்‌ 
புகழ்த லானாப்‌ பெருவண்‌ மையனே ”' 
இவ்வஞ்சியடியுள்‌ காலசைச்சர்‌ வந்தன. 





* (மாத்தாள்‌' எனவும்‌ பாடம்‌, 
ர்‌ (/பரச்சன்‌' என்றும்‌ பாடம்‌. 


ோச்த 13 
( இன்பம்‌ விழையான்‌ வினைவிழைவான்‌ றன்கேளிர்‌ 
துன்பச்‌ துடைத்தான்றுக்‌ தூண்‌” 
! தாம்விழ்வார்‌ தம்விழப்‌ பெற்றவர்‌ பெற்றாரே 
காமத்துக்‌ காழில்‌ கனி” 
என வரும்‌ குறள்‌ வெண்பாக்களில்‌ ஓரசைப்‌ பொதுச்சீர்‌ வர்தன, 
1 ஊழி நீ யுலகு நீ யுருவு நீ யருவு நீ" 
என்னும்‌ ௮ம்போதரங்கவுறுப்பின்கண்‌ ஓரசைப்‌ பொதுச்சர்‌ வந்தன 
கை விரிந்தன காந்தளும்‌ பூஞ்சுனை 
மை விரிந்தன நீலமும்‌ வான்செய்காண்‌ 


மெய்‌ விரிந்தன வேங்கையுஞ சோர்ந்ததே 
செய்‌ விரிந்தன நீளிருங்‌ குன்றெலாம்‌'' 


( குர வணங்கிலை மாவொடு சூழ்கரைச்‌ 
சா வணம்மிது தானனி போலுமா ட 
லர வணங்குவி லாண்டகை சான்றவன்‌ 
பிரி வுணர்க்‌துழி வாரலனென்‌ செய்கோ” 


எனப்பாவினங்களுள்‌ முதற்கண்‌ நேரசைப்‌ பொதுச்‌சரும்‌, நிரை 
யசைப்‌ பொதுச்‌€ரும்‌ வந்தன, 
இனி இயற்சீரும்‌ உரிச்சீரும்‌ வேறுவேறு வருமாறு :— 
(டதறுக தெறுக தெறுபகை செற்றாற்‌ 
பெறுக பெறுக பிறப்பு' 
இது இயற்‌ €ரான்‌ வந்த வெண்பா, 
(பூம்பாவாய்‌ நீ யொருகாட்‌ பூம்பொழில்வாய்‌ வர்காயை 
*யாம்பாவை வேண்டினமோ வென்று”! 
என வுரிச்ச ரான வெண்பாவர்த அ. 
“! மருந்தெனின்‌ மருந்தே ஈல்குறு மகளே” 
இது இயற்சீரான்‌ வந்த ஆசிரியப்பா. 








* யூர்ம்பாவை' எனவும்‌ பாடம்‌, 


74 யாப்பறாங்கல விருத்தி 


(சசெல்வப்போர்க்‌ ககக்கண்ணன்‌ செயிர்த்தெலறிர்த னெவாழி 
முல்லேத்தார்‌ மறமன்னர்‌ முடி.த்தலையை முருக்ப்போய்‌ 
எல்லைநீர்‌ வியன்கொண்மூ விடைநுழையு மதியம்போல்‌ 
மல்லலோங்‌ கெழில்யானை மருமம்பாய்க்‌ தொளித்ததே' 

இது வெண்பா வுரிச்சீரானே வந்த கலிப்பா, 


எல்லாரு மெர்தமக்கே 
நல்லறிவே யுளவென்பார்‌ 
நல்லார்க ணனிதெரியிற்‌ 
கல்லாருங்‌ கற்றாருஞ்‌ 
சொல்லாலே வெளிப்பவெர்‌ 


அதனான்‌, 


மண்மிசை மாண்ட கற்பின்‌ 


விண்ணொடு வீடு விளைக்குமா லதுவே"' 


இது வெண்பாவுரிச்‌சீரானே வந்த வஞ்சிப்பா. 


(புந்தாமரைப்‌ போதலமாத 
தேம்புனலிடை மீன்மிரிதரும்‌ 
வளவயலிடைக்‌ களவயின்மகிழ்‌ 
வினைக்கம்பலை மனை ச்சிலம்பவும்‌ 
மனைச்‌லெம்பிய மணமுரசொலி 
வயற்கம்பலைக்‌ கயலாரப்பவும்‌ 

நாளும்‌, 
மகிழு மகழ்தூங்‌ கூரன்‌ 
புகழ்த லானாப்‌ பெருவண்‌ மையனே'' 
என்பது வஞ்சியுரிச்சரானே வந்த வஞ்சிப்பா. 

6 விரவியு மருகியும்‌ வேறுமொரோவழி'' யென்னாது !( மருவி 
யும்‌” என்று மயங்கவைத்தமையால்‌ வெண்பாவிலுள்‌ காலசைச்சர்‌ 
வாரா; ஆரியத்‌ துள்ளுங்‌ குற்றுகரம்‌ வந்‌துழியன்‌றி வாரா; கலியுள்‌ 
ளும்‌ பெரும்பான்மையும்‌ குற்றுகரம்‌ வந்தழியன்றி வாரா; 
வஞ்சியுள்‌ குற்றுகரம்‌ வாராதேயும்‌ வரப்பெறும்‌; வஞ்சியுள்‌ இரண்டு 


ரோத்து 75 
நாலசைச்சீர்‌ ஓரடியிற்‌ கண்ணுற்று நிற்கவும்‌ பெறும்‌; அல்லன 
வற்துட்‌ பெரும்பான்மையும்‌ ஒரடியுள்‌ ஒன்றன்றிவாரா ; இரண்டு 
வரினும்‌ கண்ணுற்று நில்லா; இயற்சீர்‌ அடையிட்டும்‌ வரும்‌; 
ஓரசைச்சீர்‌ பெரும்பான்மையும்‌ வெண்பாவி ஸிறுதிக்கண்ணும்‌, 
அம்போ தரங்க வுறுப்பினிறுதிக்‌ கண்ணும்‌ வரும்‌) உரிச்‌ரோானே 
அசிரியம்‌ பயின்அவாரா ; இயற்சீரானே வஞ்சியும்‌ கலியும்‌ பயின்று 
வாரா. 

இனி ஒரோவழி மருவியும்‌ வருமாறு :-- 

( நின றின்‌ பிள நினையுநினைவொடு 

வாடுநிடி தெருமருரிறைரெலச்‌ 
செவ்ளிரெலவிவ ணின்‌ ப தன்தெ மில்‌ 
அடவு க்‌ இளிர்நிறத்தகைபிற 
மிசந்தும்‌ தண்முகை மென்குழற்பெருந்தடங்‌ 
கண்பூவெனுகலச்‌ தொலைக்‌ தனியா நறலன்‌ 
செலச்ரெலவூரலர்‌ செவிச்சுடச்சுடமுகிழ்‌ 
முகழ்ப்பாயலரறி வுறுப்பவுநீடினை 
தெரிவொ' கெழுமிய திருஈலம்‌ 
புரிவொசி கெழுவுக புனைதா ரோயே'' 


இக்குறளடி வஞ்சிப்பாவினுள்‌ நிரையீறாயெ நாலசைப்‌ பொலச்‌ 
சீரெட்டும்‌ வந்தன. “ பெறாதும்‌' என்ற உம்மையால்‌ வஞ்சியுரிச்‌ 
சீர்‌ வெண்பாவினுள்‌ வாராமையும்‌, ரேரிற்றியற்சர்‌, ஒத்தாழிசைக்‌ 
கலிப்பாவினுள்‌ வாராமையும்‌, மேத்காட்டியவற்றுள்ளும்‌ பிறவற்‌ 


அளளுங்‌ காண்க, 


( சடர்த்தொடீஇ கேளாய்‌ தெருவினா மாடு 
மணற்சிற்றில்‌ காலிற்‌ சிதையா வடைச்சிய 
கோதை பரிந்து வரிப்பர்து கொண்டோடி. 
கோதக்க செய்யுஞ்‌ சறுபட்டி. மேலோர்நா 
ளன்னையும்‌ யானு மிரு்தேமா வில்லிரே 
உண்ணுநீர்‌ வேட்டே னெனவர்தாற்‌ கன்னை 
அடர்பொற்‌ சிரகத்தால்‌ வாக்கிச்‌ சுடரிழா 
யுண்ணுநீ ரூட்டிவா வென்று ளெனயாளனுச்‌ 
தன்னை யதியாது சென்றேன்‌ மற்றென்னை 


ர்‌ 6 யாப்பருங்கல விருத்தி 


வளைமுன்கை பற்றி ஈலியத்‌ தெருமச்திட்‌ 
டன்னா யிவனொருவன்‌ செய்ததுகா ணென்றேனா 
்‌ அன்னை யலறிப்‌ படர்தரத்‌ தன்னையான்‌ 
உண்ணுநீர்‌ விக்கினா னென்றேனா வன்னையுர்‌ 
தன்னைப்‌ புறம்பழித்‌து நீவமற்‌ றென்னைக்‌ 
கடைக்கண்ணாற்‌ கொல்வான்‌போ னோக்கி நகைக்கூட்டஞ்‌ 
செய்தானக்‌ கள்வன்‌ மகன்‌'' 
இந்தக்‌ கலிவெண்பாவினுள்‌ நேரிற்றியற்சர்‌ வந்தது. ((புன்காற்‌ 
புணர்மருதின்‌ போதப்பிய புனற்றாமரை'' எனவும்‌, “(தேன்றாட்‌ டீல்‌ 
கரும்பின்‌ ருமரை'' எனவும்‌, “(வார்காற்‌ செழுங்கழுநீர்‌' எனவும்‌, 
*பவெறிகொண்டறைவர்‌'' எனவும்‌, வஞ்சியடி முதற்கணேரிற்றியற்‌ 
சீர்‌ வந்தது. “எழிலார்சிமய முரிகொண்டறையு மூறல்வாய்ச்‌ சுரும்‌ 
பின்‌'' எனவும்‌ “(காமர்‌ கமிம்புனல்‌ கலந்தெம்மோ டாவொள்‌'' என்னுங்‌ 
கொச்சகக்கலியுள்ளும்‌ நேரிற்றியற்‌ சீர்‌ வந்தது. “உடைமணி வரை 
யுருவிக்குப்‌ பாய்ர்தன'' என வஞ்சியடி நடு சேரிற்றியற்சர்‌ வந்தது, 
பறுள்ளற்‌ பள்ளத்தகன்குன்‌.மாரே'' என்னு முச்‌”ரடி வஞ்சியுணடு 
(ஊரே என்னு நேரீற்றியற்சர்‌ சிறுபான்மை வந்தது. 
( பொன்புனைந்த ஈகரும்‌ 
நகர்சூழ்ந்த வெயிலும்‌ 
சரயிலேரந்திய கண்ணுங்‌ 
கண்ணேர்திய குணனும்‌' 
 மண்டி.ணிந்த நிலனும்‌ 
நிலனே ந்‌ திய விசும்பும்‌ 
விசும்புதைவரு வளியும்‌ 
வளிதலைஇய தீயுக்‌ 
திமுரணிய நீரும்‌" 
இவ்வஞ்சியடியிறுதி ரேரிற்றியற்சா சிறுபான்மை வந்தது, 
இனிப்‌ பாவினத்துள்‌ விரவி வருமாறு: 
போதார்‌ நறும்‌:ரிண்டிப்‌ பொன்னார்‌ மணியணிப்புனற்‌ 
ரூதார்‌ மலரடியைத்‌ தணவா து வணங்குவோர்‌ 
இதார்‌ வினைகெடுப்பார்‌ சென்று” 
இவ்வெள்ளொத்தாழிசையுள்‌ இயற்சரும்‌ உரிச்சரும்‌ வர்‌.சன, 


ஈடிவறிசொண்டமை' எனவும்‌ பாடம்‌, 


ரோத்து 77 
( சண்பி தென்று தீய சொல்லார்‌ 
முன்பு நின்று முனிவு செய்யார்‌ 
அன்பு வேண்டு பவர்‌'' 
என வெளளொத்தகாழிசை இயற்சிரானே வந்தது. 


 வாராரே யென்றென்று மாலைக்க ணீ தஞ்சா 
யூராரே யென்றென்று மொன்றொவ்வா வுரை சொல்லி 
யார்பாரே யென்றாளே யாய்‌” 


என உரிச்‌சரானே வெள்ளொகத்காழிசை வந்தது. 


குழலிசைய வண்டினங்கள்‌ கோழிலைய செங்காரந் தட்‌ குலைமேற்பாய 

வழலெரியின்‌ மூழ்னெவாலக்தோ வளியவென்‌ றயல்வாழ்‌ மந்தி 

கலுழ்வனபோ னெஞ்சயர்ந்‌ து கல்லருவி தூஉ 

நிழல்வரை ஈன்னாட. னீப்பனோ வல்லன்‌ 

இவ்வெண்டுறையு ளியற்சீரும்‌, உரிச்சிரும்‌ வந்தன. 
 அங்குலியி னவிரொளியா லருண மாகி 
யணியாழி மாகதத்தாற்‌ பசுமை கூர்ந்து 
மங்கலஞ்சேர்‌ நூபுரத்கா லரவஞ்‌ செய்யு 
மலரடியை மடவன்ன மழலை யோவாச்‌ 
செங்கமல வனமென்று திகைத்த போழ்திற்‌ 
ஹேமொழியாற்‌ தெருட்தியோ செலவி னாலோ 
தொங்கலம்பூங்‌ கருங்கூரந்தற்‌ சுடிகை நெற்றிச்‌ 
சுந்தரிநிற்‌ பணிவார்க்கென்‌ றுணிவு தானே 
இவ்வாசிரிய விருத்தத்து ளியற்‌€ரு முரிச்சரும்‌ விரவி வர்‌ 
தன. பிற பாவினங்களுள்ளும்‌ இயற்சீருரிச்சீர்‌ விரவவும்‌ பெறும்‌, 
அவை வந்துழிக்காண்க. 
இனிப்‌ பொதுச்ரீர்‌ பாவினத்துள்‌ அருகி வருமா து: 

( இருநெடுஞ்‌ செஞ்சுட ரெஃகமொன்‌ நேந்தி யிரவின்வந்த 
வருநெடு மங்காதற்‌ கன்றே தரற்பால *தல்லாவிட்டாற்‌ 
கருகெடு மால்கட லேந்திய கோன்கயல்‌ சூடுதெற்றிப்‌ 
பெருசெடுக்‌ குன்றம்‌ விலையோ கருதிலெம்‌ பெண்கொடிக்கே' 

இக்கலித்‌ துறையு ணாலசைச்சர்‌ வந்தது, 


*அல்லாது விட்டால்‌' என்றும்‌ பாடம்‌, 


79 யாப்பருங்கல விருத தி 


உரி மையின்கண்‌ ணின்மையால்‌ 
அரி மதர்மழைக்‌ கண்ணாள்‌ 
செரு மதிசெய்‌ தீமையால்‌ 
பெரு மைகொன்ற வென்பவே'' 

கை விரிக்சன காந்தளும்‌ பூஞ்சுனை 
மை விரிந்தன நீலமும்‌ வான்செய்காண்‌ 
மெய்‌ விரிக்கன வேங்கையுஞ்‌ சோர்ர்ததே 
கெய்‌ விரிக்தன நீளிருங்குன்றெலாம்‌'' 


என்னும்‌ வஞ்சிளிருத்தத்துள்‌ ஓரசைப்‌ பொதுச்‌ சீர்வந்தது. 


ர வணங்கிய மாவொ?”' எனவும்‌, இக்கலி விருத்தத்‌துளடி. 
தோறு மேோரரைப்‌ பொதுச்‌! வற்தது. இவற்றை வகையுளி 
சேர்த்துக்‌ கொள்க வென்பாருமுளர்‌. (௧௬) 


[நேர நடூவாகிய வச்சி யுரிச்சீர்‌ கலியுள்ளும்‌ ஆசிரியத்‌ துள்ளும வநமேனல்‌ ] 


(16) திரைநடு வியலா வஞ்சி யுரிச்சீர்‌ 
கலியினோ டகவலிற்‌ கடிவரை யிலவே 


என்பதென்னுதலிற்றோ வெனின்‌, விதிவகையான்‌ விலக்குதல்‌ நத 
லிற்று, 

இதன்பொருள்‌ :-நிரைஈட இயலா வஞ்சி யுரிச்சா' என்பது, 
சேர்கவொக௫ய தேமாங்கனி புளிமாங்கனி பன்னும்‌ வஞ்சியுரிச்சர்‌; 
(கலியினோடு அகவலில்‌ கடிவரை இலவே' என்பது (அவை) சலியுள்‌ 
ளும்‌ ஆசிரியத்‌ துள்ளும்‌ வரப்பெ௮ மென்றவாறு, 

அகவல்‌ என்பது ஆசிரியத்தைச்‌ சொல்லுமோ வெனின்‌, சொல்‌ 
லும்‌) என்னை ? 

அகவ லென்ப தாசிரியப்‌ பாவே'' 


என்பது சங்கயாப்பாகலின்‌.. மேற்‌ சூத்திரத்‌ துள்‌ (உரிச்சிருமியற 
ரும்‌ விரவியும்‌ வரப்பெறும்‌ செய்யுளகத்தும்‌' என்ற  வதனால்‌ 
இப்பொருண்‌ முடியவைத்துப்‌, பெயர்த்துஞ்‌ சூத்திரமோதிய வத 
னாற்‌ கலியுள்ளும்‌, ஆசிரியத்துள்ளும்‌ வஞ்சியுரிச்சீர்‌ வருகின்றுழி 
நிரை ஈவொகவில்லாதன வருக வென்பது பயன்‌, எனவே, நிரை 


ரோத்து 19 


ஈவொ௫ிய கூவிளங்கனி, கருவிளங்கனி யென்னு மிருசீரும்‌ வாரற்க 
வென்‌ று விலக்கப்பட்ட தாகலின்‌, இதனை நியமச்‌ சூத்திர மென்க; 
என்னை? முன்னொன்றினான்‌ முடிய வைத்தப்‌, பின்னுமதனை யெடுத்‌ 
அக்‌ கொண்டு விதி முகத்தால்‌ விலக்குவதூஉம்‌, விலக்குதல்‌ வகை 
யான்‌ விதிப்பதூஉம்‌ நியமச்சூத்திர மாதலின்‌, வரலா அ: 


புனற்படப்பைப்‌ பூர்தாமரைப்‌ போதுற்ற புதுநீரு 

ளினக்செண்டை யிரைதேரிய விருஞ்சிறைய மடகாரை 

கழுகீருங்‌ குவளையுமங்‌ கரும்பினொகி காய்றெல்லலும்‌ 

பழுநீரு ளொடித்சிகறும்‌ பழனஞ்சூ முர்கேள்‌ (இது தரவு) 
(வடித்தடங்கண்‌ பனிகூர வால்வளை தீ2தாள்‌ பரப்பெய்தத்‌ 

துடிக்கியையு நண்ணிடையைக்‌ துன்னாது அறப்பாயேற்‌ 

பொடித்தகன்ற வனமுலையாள்‌ புலம்பலும்‌ புலம்பாளோ”' 


 வண்டுற்ற நறுங்கொதை வால்வளைத்தொண்‌ மெலிவெய்‌ தப்‌ 
பண்டுற்ற வெழில்வாடப்‌ பரியாது துறப்பாயே 
லுண்டுற்ற சாதலகச்‌ துள்ளாகி யிருப்பாளோ”' 


(3 


வேய்விடித்க மென்‌ ளூ மேனியும்‌ விளர்ப்பெய்‌ த 
நீவித்தாங்‌ கொண்பொருட்கே நீங்குகலை நினைப்பாயே 
லாய்மலாக்கண்‌ பனிகூர வாவியு முள்ளா மோ” 

(இவை மூன்றுர்‌ தாழிசை) 
எனவாங்கு (தனிச்சொல்‌) 


குவளை புண்க ணிவணலச்‌ கொலைய 
வுறுபொருட்‌ கெண்ணிய வெண்ணம்‌ 
மறுபிறப்‌ புண்டெனிற்‌ பெறுக யாமே (இது சுரிதகம்‌.) 


இர்கேரிசை யொத்தாழிசைக்‌ கலிப்பாவினுள்‌, பூந்தாமரை யென 
வும்‌, இரைதேரிய எனவும்‌ நேர்ஈமl்வொயெ வஞ்சி யுரிச்சீர்‌ வந்தது. 
। மாரியொடு மலர்ந்த மாத்தாட்‌ கொன்றைக்‌ 

கடிகமழ்‌ புறவிற்‌ கனைவண்‌ டார்க்கும்‌ 

யாணர்க்‌ கோளூ ரென்ப 

பாணர்ப்‌ பார்‌ தாங்கியோன்‌ பதியே” 
இவ்வாசிரியத்துள்‌ (மாரியோடூ மலர்ந்த! வென்புழித்‌ ப்ப 
என நேர்‌ நவொயெ வஞ்சியுரிச்சீர்‌ வந்தது, 


80 யாப்பருங்கல விருத்தி 
 ஈன்னாள்‌ வேங்கைப்‌ பொன்னேர்‌ புதுமலர்‌ 


குறிஞ்சயொு கமழுங்‌ குன்ற நாட 
கடிபுனற்‌ கோளூ ரன்ன 
தொடிபொலி பணைத்தோ டிறவாய்‌ நீயே” 


இதனுட்‌ “குறிஞ்சியோடு கமழும்‌' என்புழிப்‌ புளிமாங்கனி யென 
நேர்நநlொயெ வஞ்சி யுரிச்சீர்‌ வந்தது. (' வரைவிலவே'” என்ற 
விதப்பால்‌, ஆசிரியத்து ளிரண்டு மோரடியுட்‌ பெரும்பான்மையும்‌ 
வாரா; வரினுமியற்ச ரிடையிட்டு நிற்கும்‌; அருகிக்‌ கண்ணுற்று நிற்கு 
மேனுஞ்‌ இறப்பில, (! விங்குமணி விரித்த விளங்குபுனே நெடுர்‌ 
தேர்‌ என்னு மாரிரியத்து ளிரு£ரு மோரடியுள்ளே “விசித்த வெ 
ன்னு மியற்சீரிடையிட்டு வந்தது. '£ வண்டுகெழு திலக மொருமாத்‌ 
தொலைத்த” என்ற அசிரியத்‌து ளிரு€ருங்‌ கண்ணுற்றவா று காண்க, 
பிறவுமன்ன. அகவல்‌ சலியோடூ என்னாது தலியினைகவல்‌' என்று 
முறைபிறழ வைத்தமையால்‌ கொச்சகக்‌ கலிப்பாவினுள்‌ ிரைநடு 
வாகிய வஞ்சியுரிச்€ ரருவெரினும்‌ பெரிதுஞ்‌ சிறப்பில, வரலாறு; 
(( திரைந்து இரைந்து இிரைவரத்திரண்‌ முத்தங்கரைவாங்க'' என்‌ 
னுங்‌ கொச்சகக்‌ கலியுள்‌ சிறுநளைச்சியர்‌ என நிரை£வொயெ வஞ்சி 
யுரிச்சர்‌ வந்தது. !(! கலியினோடகவல்‌'' எனப்‌ பொதுவகையாற்‌ 
கூறிற்றேனும்‌, கலிப்பாவினுள்ளும்‌ ஆசிரியப்பாவி னுள்ளுமே விதி 
முகத்தால்‌ விலக்குவது, அவற்றின்‌ இனத்தள்‌ நிரைநவொயினவும்‌ 
புகுதுமெனக்‌ கொள்க. அஃதெற்றாற்‌ பெறு தஅமெனின்‌, “(மூவசைச்‌ 
சீருரிச்சீ்‌'' என்னுஞ்‌ ரூத்திரத்துப்‌ பாவென்னுந்‌ தவளைப்பாய்த்‌ 
தாக அதிகாரம்‌ வருதலானும்‌, உரையிற்‌ கோடலென்ப தனாலும்‌, 
(அரிரியத்தொடு வெள்ளையுங்கலியும்‌ கேரடி தன்னா னிலைபெற நிற்‌ 
கும்‌, என்று பொதவகையாற்‌ சொல்லி ஆசிரியப்பாவே கொண்டார்‌ 
பல்காயனார்‌ அதலானும்‌, 
(பொதுவகையாற்‌ சொற்றனவும்‌ பொய்தீர்‌ சிறப்பிற்‌ 

குதவி யொரோவிடத்து நிற்கும்‌--விதிவகையா 

னின்ற பொருளை நிகழ்விப்பது நியம 

மென்றுரைப்பர்‌ தொல்லோ ரெடுத்து'' 


என்பதனாலும்‌ பெறுதும்‌, வரலாறு; 


ரோத்து 61 


வளர்கொடியன மணம்விரிவன மல்லிகையொடு மெளவ 
னளிர்கொடியன ஈறுவிரையக ஈறுமலரன நறவம்‌ 
குளிர்கொடியன குழைமாகவி குவிமுகையன கொகுடி 
யொளிர்கொடியன ௮பர்‌திரளினொ டொழுகிணரன வோடை, 


இக்கலிவிருத்தத்துள்‌ நிரையும்‌ நேரும்‌ ஈூவாகிய வஞ்சியுரிச்சீர்‌ 
வந்தன. 


கொன்றார்ந்‌ தமைச்த குருமுத்‌ தெழினிறக்‌ 
குருதிக்‌ கோட்டன விருந்காட்‌ பெருங்கைக்‌ 
குன்றுமென வன்ருமெனக்‌ 
குமிறா நின்ற கொடுிக்தொழில்‌ வேழம்‌ 
வென்றார்ந்‌ தமைந்க விளங்கொளி யிளம்பிறைத்‌ 
துளங்குவா ளிலங்கெயிற்‌ மழலுளைப்‌ பரூஉத்தா 
திரும்‌ வானென வெதிறாங்‌ கூற்றெனச்‌ 
சுழலா நின்றன கழற்கண்‌ யாளி 


சென்ரு தமைர்த சிறு நுதி வள்ளுகிரப்‌ 
பொதியெருக்‌ தெறுழ்வலிப்‌ புலவுகா றழல்வாய்ப்‌ 
புனலாமெனக்‌ கனலாமெனப்‌ 


புகையா நின்றன புலிமா னேற்றை 


ரயென்றாங்‌ கவையிவை யியங்கலி னெந்திறத்‌ 
தினிவரல்‌ வேண்டல்‌ தனிவர லெனத்தலை 
விலக்கலி னிறுவரை யிரவிடை வரக்கள 
வுளமது கற்றா ரொதுங்கற்‌ பாற்றே, 


என்னு மாரிரியச்‌ துறையுள்‌ வஞ்சியுரிச்சீர்‌ வந்தது. 





1இவ்வடி காரிகை அச்சுப்பிரநிகளிலும்‌, யாப்பறாங்கல விருத்தி 
ஏட்டுப்‌ பிரதிகள்‌ பலவற்றிலும்‌ இருபது ருடையதாகக்‌ காணப்படுகிறது. 
கடையடி பதினாறு ீரேயுடைத்தாயீருத்தல்‌ வேண்டுமாதலால்‌,ஈண்டுப்பதினாற 
சீரே கொண்டு மிகுந்த ரைத்‌ தள்ளத்தக்க இடம்சளிற்றள்ளி பதிப்பிக்கலா 
யிற்று. இருபது சருடையதாகச்‌ கூறிய பாடம்‌ வருமாறு ;-- 

(என்றால்‌ கவையிவை யியக்கலி னெந்திறத்தினி வரல்‌ வேண்டலர்‌ தணி 
வர லெனத்தலை விலக்கலி னிறுவகர மிசையெறி குரும்பிடை யிதுவென்‌ 
னென வதுகோனார்‌ கரவிர விடைகள வுளமது கற்றோ ரோதும்‌ கற்பன்றே' 
11 


82 யாப்பருங்கல விருத்தி 
“இணைநடு வியலா வஞ்சி யுரிச்சீர்‌ 


இணையுள வாசிரி யத்தன வாகா'' 
என்றார்‌ காக்கை பாடினியார்‌; 
ப நடுகே ரியலா வஞ்ச யுரிச்ச 
ருரிமை யுடைய வாசிரியத்‌ துள்ளே” 
என்றார்‌ சிறு காக்கை பாடினியார்‌; 


( நேர்ஈடு வியலா வஞ்சி யுரிச்ச 
ராஜிரி யத்திய லுண்மையு முடைய 
என்றார்‌ அவிரயனா ; 
( நிரைநடு வியலா வஞ்சி யுரிச்சர்‌ 
வரைதல்‌ வேண்டு மாசிரிய மருங்கின்‌” 
என்றார்‌ மயேச்சுவரர்‌. இவர்களும்‌ இலேசெர்சவும்மை விதப்பாற்‌ 
கலிப்பாவினுள்ளு முடன்‌ பட்டா ரென்க, 
( அசையிரண்டூ மூன்ற மவைநான்கு மோன்றம்‌ 
வசையின்‌ முறைமையான்‌ வந்து--திசைசமழு 


மேரேற்ற கோதா.யேதிர்பங்கம்‌ வாராமைச்‌ 
சீரேற்று நிற்பது சீர்‌” 


சரோத்து முற்றியது. 


ச. தவர யோத்து 
னா. 5 அனாள்‌ 
[தளை இன்னதேன்பதும்‌ அதன்‌ தோகையும்‌ உணர்த்துவது] 


17. சீரொடு சீர்தலைப்‌ பெய்வது தளையவை 
யேழென மொழிப வியல்புணர்ந்‌ தோரே, 


இவவோத்தெனன பெயர்த்தொவெனின்‌, தளையாமாறுணாத்‌ 
இற்றாகலாற்‌ றளையோத்தென்னூ்‌ பெயர்த்து, இச்சூத்திரம்‌ என்னு 
தலிற்றே வெனிற்‌, பொது வகையாற்‌ றளையாமாறும்‌, அவற்ற 
தெண்ணு முணர்த்துதல்‌ துதலிற ற, 

இதன்‌ பொருள:-ரொி சீர்தலைப்‌ பெய்வது தளை என்பது, 
ஒரு சீரொடு ஒரு சீரற்று நிற்பது களை யென்று சொல்லப்படும்‌; 
அவை ஏழ்‌ என மொழிப இயல்புணர்ர்‌ தோரே'என்பது அவை எழு 
வகைப்படு மென்று சொல்லுவார்‌ நூன்முறை யறிர்தோ ரென்ற 
வாறு, 


1ஏழாவன:-- வெண்டவையும்‌, ஆசிரியத்தளையும்‌, கலித்தனையும்‌, 
வஞ்சித்தளையுமென, அவை போக்கித்‌, தத்த மிலக்கணச்‌ சூத்திரத்‌ 
அட்‌ காட்டுதும்‌. பிறரும்‌, 
“தண்டர்‌ தனதொன்றிற்‌ றன்றளை யாந்தண வாதவஞ்டி 
வண்ட£ர்‌ விகற்பமும்‌ வஞ்ரிக்‌ குரித்துவல்‌ லோர்வகுத்த 
வெண்டீர்‌ விகற்பம்‌ கலித்தளை யாய்விடும்‌ வெண்டளையாம்‌ 
ஒண்£ ரகவ லுரிச்சீர்‌ விகற்பமு மொண்ணுதலே'' 


என்பது யாப்பருங்கலக்காரிகை. 


ப... [தன்சீர்‌ தனதோ டொன்றலு முறழ்தலு 

மென்றி ரண்டாகு மியம்பிய தளையே” 
என்பர்‌ இலக்கண விளச்க நூலுடையார்‌, , 

1 தளை ஏழாவன;--1, இயற்சீர்‌ வெண்டளை, 2. வெண்ரீர்‌ வெண்டளை, 
3, கேரொன்றிய ஆரிரியத்தளை, 4, சிரையொன்றிய ஆரிரியத்தளை, 5. கலித்‌ 
தளை, 6, ஒன்றிய வஞ்ரித்தளை, 7, ஒன்றாத வஞ்சித்தளை, 


84 யாப்பருங்கல விருத்தி 


செயற்குரி யிருசீர்‌ செய்யு ணடப்புழித்‌ 
தலைப்பெய நிற்பது தளையெனப்‌ படுமே” 


என்ர. ராகலின்‌, சீரொடு சீர்தலைப்‌ பெய்வது தளையென்றொருமை 
கூறி, அவையேழென மொழிபவென்றெண்ணிப்‌, பின்பு பன்மை 
கூறியதனாற்‌ நளை வழங்குகன்றுழி, நின்றசரி னீற்றசையும்‌ 
வருஞ்சீரின்‌ முதலசையுக்‌ தம்முளொன்றுதலும்‌ ஒன்றாமையுங்‌ 
கொண்டு வழங்கப்பகிம்‌) என்னை? 


நின்ற சீரீற்‌ பொவெருஞ்‌ சர்முத 
லொன்றுத லொன்று தாகுத நளையே” 


என்றார்‌ பிறரு மெனக்கொள்க. 


6 நின்ற ரிறும்‌ வருஞ்சீர்‌ முதலசையு 
மொன்றியு மொன்றுது மோரைகொள-— ன்றால்‌ 
வளையொன்று முன்கையாய்‌ வந்தன நூலோர்‌ 
தளையென்று கட்டுரைப்பர்‌ தாம்‌" (௧௭) 


[வேண்டளை இது வேன்பது ] 


18. வெண்சீ ரொன்றலு! மியற்சீர்‌ விகற்பமு 
மென்றிரண்‌ டென்ப வெண்டளைக்‌ கியல்பே 


என்ப தென்னுதலிற்ரோவெனின்‌ வெண்டளை யிரண்டு மாமா 
அணர்த்துதல்‌ நுதலிற்று, 


இதன்‌ பொருள்‌:--(வெண்€ீரொன்றலும்‌' என்பது, வெண்பா 
வுரிச்சீர்நின்று தன்‌ வருஞ்சாமுதலசையோ டொன்றலும்‌; *இயதற்சீர்‌ 
விகற்பமு மென்று' என்பத,இயற்சர்‌ நின்று தன்‌ வருஞ்சீர்‌ முதலசை 
யோ டொன்றுததூ உமென ; (இரண்டென்ப வெண்டைக்‌ கியல்பே' 
என்பத, வெண்டளை யியல்பா னிரண்டுவகைப்படு மென்றவாறு, 


இயல்பே யென்ற வி.சப்பால்‌ வெண்பாவுரிச்‌சீர்‌ பின று வெண்பா 
வுரிச்சீரோ டொன்றுதலும்‌, இயற்சீர்‌ நின்று இயற்சீரோ டொன்‌ 
ருததாஉஞ்‌ சிறப்புடைத்து. வருஞ்சர்‌ யாதானுமாக வரப்பெறும்‌. 
விகற்பமென்ற தொன்ருததனைச்‌ சொல்லுமோவெனிற்‌, சொல்லும்‌; 
என்னை? | 


தளையோத்து 85 


(6 இயற்‌ சீரிரண்டு தலைப்பெய நம்முள்‌ 
விகற்ப வகையது வெண்டனை யாகும்‌'' 
என்றா. ராகலின்‌. 
௮வற்றிற்குச்‌ செய்யுள:-- 
“ குன்றேறி யானைப்போர்‌ சண்டற்றாற்‌ றன்கைத்தொன்‌ 
அுண்டாகச்‌ செய்வான்‌ வினை' 
இது வெண்சீேரொடு வெண்சீரொன்றி வரத இறப்புடை வெண்‌ 
சீர்‌ வெண்டளை. 
கல்லாதான்‌ சொற்கா முறுகன்‌ முலையிரண்டு 
மில்லாதாள்‌ பெண்காஞுற்‌ றற்று'' 
இது வெண்சீரொடு வேற்றுச்சீரொன்றிய சிறப்பில்‌ வெண்சீர்‌ 
வெண்டளை. 
பாலொடு தேனகலர்‌ தற்றே பணிமொழி 
வாலெயி அறிய நீர்‌” 
இஃது இயற்சீர்‌ நின்று, இயற்சீரொடு விகற்பித்து வந்த சிறப்புடை 
இயற்சீர்‌ வெண்டளை. 
( இருகோக்‌ கிவளுண்க ணுளள தொருரோக்கு 
கோய்கோக்கொன்‌ றந்றோய்‌ மருந்து' 
இஃஅ இயற்சீர்‌ நின்று வேற்றுச்‌சீரொடி விகற்பித்து வந்த சிறப்பில்‌ 
இயற்சீர்‌ வெண்டளை. 
 திலைவிலங்கு நீள்புருவஞ்‌ சென்றொசிய நோக்கி 
முலைவிலங்கிற்‌ றென்று முனிவாள்‌--மலைவிலங்கு 
தார்மாலை மார்ப கனிமை பொறுக்குமோ 
கார்மாலை கண்கூடும்‌ போழ்து” 


இதனுள்‌ வெண்டளை யெல்லாம்‌ வர்தன. (௧௮) 
| ஆசி। யத்தளை இது வேன்பது | 
19. ஈரசைச்‌ சீர்‌ நின்‌ றினிவருஞ்‌ சீரொடு 
நேரசை யொன்ற னிசையசை யொன்றலென்‌ 
மூயிரு வகைத்தே யாசிரி யத்தளை 
என்ப தென்னுகலிற்றோவெனின்‌ ஆசிரியத்‌ தளையாமாறுணா ததுதல்‌ 
அதலிற்று. 


80 யாப்பருங்கல விருத்தி 


இதன்பொருள்‌ :—'ஈரசைச்சீர்‌ நின்று இனிவரும்‌ சீரொடு கேர்‌ 
சை ஒன்றல்‌' என்ப, இயற்சீர்‌ நின்று வருஞ்சீர்‌ முதலசையொடு நே 
ரசையா யொன்றுவதூஉம்‌; (நிரையசை யொன்றலென்று' என்பது, 
சிரையசையா யொன்றுவதாஉமென்று; (அயிருவகைச்தே ஆசிரியத்‌ 
தளை' சான்பது, அசிரியத்தளை யிரண்டு வகைப்படு மென்றவாறு, 


இனிவருஞ்சீர்‌ என்று இறப்பித்த வதனால்‌ வருஞ்சீரும்‌ இயற்‌ 
சீரே வர்கொன்றுவது சிறப்புடைத௮. வருஞ்சீர்‌ யாதானு மாகப்‌ 
பெறும்‌, 


வரலாறு; 
( உள்ளார்‌ கொல்லோ தோழி முள்ளுடை 
யலங்குகுலை யீந்தின்‌ லெம்பிபொதி செங்காய்‌ 
துகீல்பொதி பவள மேய்க்கு 
மதில்படு கள்ளியங்‌ காடிறக்‌ தோரே” 
இஃது ஈரசைச்சர்‌ நின்று ஈரசைச்சிரொமி ஒன்றிய சிறப்பிலாசிரிய 
சேரசைத்தளை. 


) 


( திரியாச்‌ சுற்றமொடு முழுதுசேண்‌ விளங்க" 
இஃது ல. நின்று வேற்றுச்சரொ? ஒன்றிய இெப்பிலாசிரி 
யத்தளை. 


(( இருமழை தலைஇய விருணிற விசும்பின்‌ 
விண்ண தி ரிமிழிசை முழங்கப்‌ 
பண்ணமைத்‌ தவர்தேர்‌ சென்ற வாறே! 


இஃது ஈரசைச்சீர்கின்‌ நீரசைச்சரோ டொன்‌ றிய சிறப்புடை யாசிரி 
யத்தை. 


1 ஆர்கலி யுலகத்‌து மக்கட்‌ கெல்லாம்‌ 
ஒதலிற்‌ ஏறக்‌ சன்‌ ரொழுக்க முடைமை' 
இஃது இயர்‌ நின்று வேத்துச்‌ கதர ப்ப கம்‌ 
யத்தளை, ்‌ 
்‌ கரசை யியற்€ ரொன் றிய 'தெல்லா | 
மாசிரி யத்சனை யென்மனார்‌ புலவா"' 


என்றார்‌ மயேச்சுவரர்‌; 


தளையோத்து 81 


( ௩உரசை யியற்€ ரொன்றிய நிலைமை 
யாரி யத்தளை யாகு மென்ப'' 


என்றார்‌ பிறருமாகலின்‌, பிறவுமன்ன. (௧௯) 
[கலித்தளை இது வேன்ப்து | 


20. நிரையீ றில்லா வுரிச்சீர்‌ முன்னர்‌ 
நிரைவரு காலைக்‌ கலித்தளை யாகும்‌ 


என்பதென்னுகலிற்றோ வெனிற்‌ கலித்களையாமாறுணர்த்துதல்‌ 
நூதலிற்று. 


இதன்பொருள்‌ :--!நிரையீ நில்லா உரிச்ச முன்னர்‌' என்பது 
கேரீறாகிய உரிச்சர்‌ முன்னர்‌; 'நிரைவரு காலைக்‌ கலித்தளை யாகும்‌' 
என்பது நிரையசை வருஞ்சீருக்கு முதல்வரிிர்‌ கலித்தளை யாகு 
மென்றவாறு, 


நிரையீ ஜில்லா வுரிச்சீர்‌ முன்னர்‌ நிரைவரிற்‌ கலித்தளை யாகும்‌ 
என்னாது, நிரைவருகாலை யென்று மிகுத்துச்‌ சொல்லிய வ தனால்‌, 
வருஞ்சீர்‌ செரிற்றுச்‌ சீரேயாவது நெப்புடைத்து, பிறசிர்‌ வரப்‌ 
பெறுமாயினு மெனக்‌ கொள்க, 


வரலாறு: 


“(டசல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ செயிர்த்தெறிந்த சினவாழி' 
என்பது நேரிற்‌ நுரிச்சீர்‌ நின்று நேரிற்‌ நரிச்சிரொடு ஒன்‌ 
ருது வந்த நெப்புடைக்கலித்தனை. 


( முூற்றொட்டு மறவினை முறைமையான்‌ முயலாதார்‌'' 
என்பது நேரிற்‌ றுரிச்சர்‌ நின்று வேற்றுச்சரோ டொன்றாதவரந்த 
சிறப்பில்‌ கலித்தளை. இயற்சீரை ஆசிரியவுரிச்‌சரென்று வழங்கவும்‌ 
பெறுமென்‌ அமைக்கப்பட்ட தாகலின்‌, நிரையீறில்லாக்‌ தேமா 
புளிமா வென்னு மிரண்டாசிரியவுரிச்சீர்‌ முன்‌ நிரையசை முதலா 
திய ர்‌ வரினுங்‌ கலித்தளையேயாம்‌; பிறவரினாகாது. ஈரசைகூடிய 
சீரியற்‌ ீரென்றெடுத்‌ தோ இனமையானும்‌, ஆண்‌ இயற்சிரை சிரிய 
வுரிச்சீரென்று வழங்கப்படு மென்று பிறர்மகஞ்‌ சொன்னமையா 
னும்‌, இயற்சீர்‌ விகற்பம்‌ வெண்டளையா மென்றெடுத்‌ தோகிப்‌ போச்‌ 


88 யாப்பருங்கல விருத்தி 


தமையானுமெனின்‌ ௮௮ பொருந்தாது. நிரையிறாயெ கூவிளம்கரு 
விளம்‌ என்னுஞ்‌ சீர்‌ நின்று வருஞ்€ரொு விகற்பித்தவழமி வெண்‌ 
டளைக்‌ திடமாகுமாதலான்‌, இயற்சீர்‌ விகற்பம்‌ வெண்டளையா மென்‌ 
ப.து பழுதாகாது. '8தமா, புளிமா வென்னும்‌ இரண்டாசிரிய உரிச்‌ 
சீர்ப்பின்‌ நிரை வரினுங்‌ கலித்தளையாதல்‌ வேண்டு மென்று கடாவி 
னால்‌ அசைச்சீர்‌ கலிக்குச்‌ இிறப்பில்லாமை யானும்‌, பிற நாலுளிவவாறு 
கூறப்படாமை யானும்‌, பல்பொருட்‌ கேற்பி னல்லது கோடலென்‌ 
பது தந்திரவுத்தியாகலானும்‌ ஈண்டு கேரீருகிய மூவசைச்சர்‌ நின்று 
ஒன்றாத அவே கலிக்சசையென்று கொள்ளப்படுவதென்க. 


( ஈரசைச்சர்‌ தாமுரிய வாசிரியச்‌ சரக்கென்று 
ரேரிற்‌ தியற்பின்‌ னிரைவருங்கா-லோருங்‌ 
கலித்தளையா மென்கவக வற்சீர்‌ கலியி 
னொலிக்கியையா வென்‌ அரைக்கு மோத்து" 


இதனை விரித்துரைத்துக்கொள்க, 


[ வத்சித்தளை இது வேன்பது ] 


21. தன்சீ ரிறுதி நிரையொடு நேர்வரின்‌ 
வஞ்சித்‌ தளையின்‌ வகையிரண்‌ டாகும்‌ 
என்பதென்னுகலிற்று வெனின்‌ வஞ்சித்தளையா மாறுணர்த்துதல்‌ 
அதலிற்ற. 
இதன்‌ பொருள்‌:-- (தன்‌ சீரிறுதி' என்பது, வஞ்சியுரிச்சீரினி 
அறுதி; நிரையொடு நேர்வரின்‌' என்பது, வருஞ்சீர்‌ முதலசைச்சர்‌ நிரை 
யசையாய்‌ வரவும்‌, கெரசையாய்‌ வரவும்‌; ‘வஞ்சித்தளையின்‌ வகை 
யிரண்டாகும்‌' என்பது,வஞ்சுத்தளை இரண்டு வகைப்படுமென்றவாறு. 
வஞ்சித்தளே இரண்டாகும்‌ என்னாது, வஞ்சித்தளையின்‌ வகை 
யிரண்டாகுமென்று விகற்பித்த வதனால்‌ வருஞ்சீரும்‌ வஞ்சி யுரிச்‌ 
சீராய்‌ வருவது இறப்புடைத்து; பிறசீரும்‌ வருமாயினு மெனக்‌ 
கொள்க. 
பபூர்தாமரைப்‌ போகலமர'' என்னும்‌ பாட்டினுள்‌ முதலி 
ரண்டடியும்‌ வஞ்சியுரிச்சீர்‌ நின்று வஞ்சியுரிச்சீரோ டொன்றாது 


தளையோத்து 89. 


வந்த சிறப்புடை வஞ்சித்தளை, அல்லன வொன்றிவக் க றெப்புடை 
வஞ்சித்தளை, 
(மந்‌ தாமம்‌ வந்தசைப்ப 
வெண்சாமரை புடைபெயர்தரச்‌ 
செந்தாமரை நாண்மலர்மிசை 
எனவாங 
மினி தி னொதுங்கிய விறைவனை 
மனமொழி மெய்களின்‌ வணங்குது மகிழ்ந்தே எனவும்‌, 


ஃபுனல்பொழிவன சுனையெலாம்‌ 
பூராறுவ புனலெலாம்‌ 
வரைமூசிவ மஞ்செலாம்‌ 
தெனாறுவ பொழிலைலாம்‌ 
எனவாங்கு 
நாறுகுழற்‌ கொடிச்சியர்‌ தம்மலைச்‌ 
சிறார்‌ வாழிய ரெல்வமொடு பெரிதே' எனவும்‌ 
போந்த இவற்றுள்‌ வஞ்சியுரிச்சர்‌ நின்று வேற்றுச்‌ ரோ 
டொன்றியும்‌, ஒன்றாதும்‌ வந்த சிறப்பில்‌ வஞ்சித்தளை யிரண்டும்‌ 
வந்தவாறு கண்டுகொள்க. “தன்சீரிறுதி நிரையொடு தேர்வரின்‌ 
வஞ்சித்தளையாம்‌" என்றமையான்‌, வஞ்சிச்சர்‌ நிரையும்கேரு மொரு 
ங்கு நின்று புளிமாவென்‌.ஒஞ்‌ 9 ராய்வரினல்லது வஞ்சித்தளையாகாது 
பிறவெனின்‌, அற்றன்று, வஞ்சித்தளையின்‌ வகையிரண்டாகுமென்‌ 
றெண்ணி விரித்துரைத்தமையால்‌, வருஞ்சர்‌ நிரைமுகலாய்‌ வரினும்‌ 
கர்‌ முதலாய்‌ வரினும்‌ வஞ்சிக்களையா மென்பது. எனவே, நிரையு 
(2௩௫ முதலாயெ வெல்லா ச்சீரினையு முட்கொண்கி பிற நாலொடமோ.று 
கொள்ளாது நிற்குமெனக்‌ கொள்க, அல்லதாஉம்‌, 
(இருவகை புகரமோ டியைந்தவை வரினே 


நோபு நிரைபு மாகு மென்ப” 


என்ப. நேர்க்கீழ்க்‌ குற்றிய அகரமும்‌, முற்றிய லுகரமும்‌ வந்தது, 

(நுங்கு நூங்கினார்‌' என்றாற்போல வொருங்குவரி னேர்பசையாய்‌ 

சிரைக்கீழ்க்‌ குற்றிய லுக ரமும்‌ முற்றிய லுகர மம்‌ வந்தது. (நுழைந்து 

புக்காரே என்றாற்போல ஒருங்குவரின்‌ நிரைபசையா மென்ப 

தன்று, நேர்க்கீழ்‌க்‌ குற்றியலுகரம்‌ வரினும்‌ முற்றியலுகரம்‌ வரி 
12 


90 யர்ப்பருங்சல விருத்தி 


னும்‌, சேர்பசையாம்‌. நிரையசைக்கழ்க்‌ குற்றியலுகரம்‌ வரினும்‌, 
முற்றியலுகரம்‌ வரினும்‌ நிரைபைசையா மென்றார்‌ செய்யுளியலுடை 
யார; அதுபோலக்‌ கொள்க, 'வஞ்சித்தளைவகை வரைவின்றாகும்‌' 
என்றா ற்போலத்‌, (தன்‌€ ரிறுதி நிரையொடு நேர்வரின்‌ வஞ்சித்தளை 
யிரண்டாகு மென்று, தொகுத்துச்‌ சொன்னாலுங்‌ குறித்தபொருளைக்‌ 
கொண்டேற்மும்‌, 'வஞ்சித்தளையின்‌ வகையிரண்டாகும்‌' என்று விரிக்‌ 
அச்‌ சொல்லவேண்டியதென்னை பெனின்‌, தளைவழங்குகன்றுழி நேரி 
றுகிய சாலசைப்‌ பொதுச்சிரை வெண்பாவுரிச்‌ ரே போலக்‌ கொ 
ண்‌ வருஞ்சீர்‌ முதலசையோ டொன்றியது வெண்டளையாகவும்‌, 
ஒன்றாத அ கலித்தளையாகவும்‌ நிரைமீறாயெ ஈாலசைப்‌ பொதுச்ரை 
வஞ்சியுரிச்சீரே போலக்‌ கொண்டு வருஞ்£ீர்‌ முதலசையோடொன்றி 
னும்‌ ஒன்றாவிடினும்‌ வஞ்சித்தளையாகவும்‌, ஒரசைப்‌ பொதுச்ரை 
இயற்சிரேபோலக்‌ கொண்டு வருஞ்சீர்‌ மூதலசையோடொன் தியது 
ஆசிரியத்தளையாகவும்‌, ஒன்றாக; வெண்டளையாகவும்‌ கொண்டு 
வழங்கப்பமிம்‌ என்பதறிவித்தற்கு வேண்டப்பட்டது; (வி தப்புக்‌ 
கிளவி வேண்டிபது விளைக்கும்‌' ஈஎன்பதாகலின்‌, பிறரும்‌, 
பீநெரிற்று நோவரின்‌ வெண்டளை யாகும்‌ 

நேரிற்‌ தியல்பின்‌ னிரைவரி-னோருங்‌ 

கலித்தளையாம்‌ பால்வகையால்‌ வஞ்சித்‌ களையா 

நிரைவரினு காலசைர்சரக்‌ கண்‌” எனவும்‌ 


(உரைச்‌சிர்த்‌ தளவகைக்‌ செய்தும்‌ பெயர து 
நிரைறே மிறுதி நாலசைச்‌ சீர்க்கண்‌”' எனவும்‌ 


“ஓரசைப்‌ பொதுச்சீர்த்‌ தளைவகை தெரியின்‌ 

ஈரசைச்‌ சீர்த்தளைக்‌ கெய்‌ தும்‌ பெயரே” எனவும்‌ 
ஓரசைப்‌ பொதுர்சீ ரொன்றா தாயினும்‌ 

வெண்டளை யொன்றிய காரிரியத்‌ தளையே'' எனவும்‌ 


சொன்னாரெனக்‌ கொள்க, ஓுங்கண்வானத்‌ தமரரசரும்‌' 
என்னும்‌ பாட்டி.னுள்‌, (பவங்களியாளை , மவல்வேர் தரும்‌” என 
கேரீற்று நாலசைச்‌£ர்‌ நின்று வருஞ்சீர்‌ முதலசையோடொன்‌ றின 
மையின்‌ வெண்டளை. கடிமலரேர்திக்‌ ககழ்க்திறைஞ்ச'' என்பது 
ரேரிற்று காலசைச்€ரோ டொன்றாமையிற்‌ கலித்தளை. மந்தமாருத 
மருங்கசைப்ப, அர்தரதுந்துபி நின்றியம்பு' என சிரையீற்று கால 


தளையோத்து 91 


சைப்‌ பொதுச்சீர்‌ நின்று வருஞ்சீரின்‌ முதலசையோடொன்றியும்‌ 
ஒன்ரு.தாஉம்‌ வந்த வஞ்சித்தளை. '(இலங்குசாமரை யெழுக்தலமர” 
என்பது நிரையிற்று நாலசைப்‌ பொதுச்சர்‌ நின்று வருஞ்சீர்‌ முத 
லசையோடொன்திய வஞ்சித்தளை. ((உரிமையின்க ணின்மையால்‌-- 
கொன்றவென்பவே'' இதனுள்‌ (மழை' என்னும்‌ அசைச்சீர்‌ நின்று 
வருஞ்சீர்‌ முதலசையோடொன்றாமையின்‌ வெண்டளை; “செய்‌ என்‌ 
னும்‌ அசைச்சர்‌ நின்று வருஞ்சீர்‌ முதலசையோடொன்‌ ிற்றாதலின்‌, 
ஆசிரியத்தளை; பிறவும்‌ வந்தவழிக்கொள்க, பிறருந்‌ தளைக்கெக்கண 
மிவ்வாறே எமித்தோதினார்‌. என்னை? 


(இயற்சி ரிரண்டு தலைப்பெய நம்முள்‌ 
டி உ [5] உர 
விகற்ப வகையது வெண்டளை யாகும்‌ 


ரிச்சி ரதனு ரூரைத்ததை பன்றிக்‌ 
கலக்குர்‌ தளை பெனக்‌ கணடி.ச 'ரீனா2ர'' 


(இயற்ச ரிரண்டு கலைப்பெய நம்முள்‌ 
விகற்ப மிலவாய்‌ விரவி நடப்பின்‌ 
அதற்பெய ராசிரி யத்களை யாகும்‌'' 


(வெண்ட ரிறுதிக்‌ கணையரை பின்வரக்‌ 


கண்டன வெல்லாங்‌ கலித்தளை யாகும்‌'' 


தன்‌? ரிரண்டு தலைப்பெய றம்முளொ'த்‌ 
தொன்றினு மொன்று தொழியினும்‌ வஞ்சியின்‌ 


பந்த மெனப்பெயர்‌ பக படுமே" 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. ௮ஃதேயெனின்‌, இவர்‌ வருஞ்சிருங 
குறித்துக்‌ கூறினாரன்றே வெனின்‌, அவர்‌ ௮வை சிறப்புடைமை 
நோக்கி யெடுத்‌ தோதினார்‌, அல்லாத அசைச்‌சீரு முடன்பட்டா 
செனக்கொளக, 


இயற்‌? ரொன்றா கிலையது வெண்டளை 
உரிச்ச ரதனி லொன்றுத லியல்பே' 


ஈரசை யியற்சீ ரொன்றிய நிலைமை 
யாசிரி யத்தளை யாகு மென்ப” 


02 யாப்பருங்கல விருத்‌ தி 
(பவெண்சீ ரிறுதி நிரைவரிற்‌ கலித்தளை 


வஞ்சி வகைமை வரைவின்‌ முகும்‌'' 


என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 


(காசை யியற்€ ரொன்றுத லியல்பே” 
சன்றார்‌ ௮விஈயனார்‌. 


இயற்சீ ரொன்றா நிலையது வெண்டகா 
யுரிச்சீ ரதனு ளொன்றுத லியல்பே”' 
“(நேரு நிரையுமா மியற்ச ரொன்றின்‌ 


19 


யாவரு மறிப வாடுரி யத்தளை 


வேறுபட வரின து வெண்டளை வெண்சா 


ஆறி புலவர்க்‌ கொன்றினு மதுவே” 


(வெண்‌்ர்ப்‌ பின்னர்‌ நிரைவரு காலைக்‌ 
கண்டனர்‌ புலவர்‌ கலித்தளை யாக" 


“வஞ்சி யுரிச்€ர்‌ வர்‌ கன வழிமுறை 
யெஞ்சிய வரினும்‌ வஞ்சித்‌ தகாயே'' 


சான்றார்‌ மயேச்சுவரா்‌ 
ர தளைகள்‌ மயங்குமாறுணரத்‌ துவது | 


(22) வெள்ளையுட்‌ பிறதளை விரவா வல்லன 
வெல்லாத்‌ தளையு மயங்கியும்‌ வழங்கும்‌. 


இச்சூத்திரர்‌ தனை மயக்கமா மாறுணர்த்துதல்‌ நுதலிற்று, 


இதன்பொருள்‌ :-—“வெள்ளையுட்‌ பிறகளை விரவா என்பத, வெண்‌ 
பாவினுள்‌ வெண்டனையன்‌ றி வேற்றுத்தளா வந்து மயங்கா; அல்‌ 
லன' என்பது, ஒழிந்த பாவிடத்தும்‌ சாத்த உத்தம்‌ வெண்பாவி 
னத்திடத்தும்‌) “எல்லாத்‌ ்‌ தளையும்‌ மயங்கியும்‌ வழங்கும்‌' என்பது) 
வேற்றுத்தளையும்‌ மயங்கியும்‌ வ ரப்பெறு மென்றவாறு, 


(மயக்கியும்‌ வழங்கும்‌' என்ற உம்மையால்‌, ஏல்லாத்தளையும்‌ 


மயங்கியும்‌ வரிலுர்‌ தன்றளையான்‌ வரினே சிறப்புடைத்து; என்னை ? 


தளையோத்து 93 


எல்லாத்‌ தளையு மயங்கினுர்‌ தன்றளை 
யல்லாத்‌ தளையாற்‌ பாவினி தியலா'' 


அன்னு.ராகலின்‌, அவை விரவி வருமாறு: 


அசிர்யவடியுள வெண்டளை) மாஜிரிய ததனளை பும்‌ விரவிநிற்ற லும்‌, 
கலித்தளேயு மாசிரியததளையும்‌  விரவிற்றலும்‌, 

ஆரிய அடியும்‌ வெண்டனை யுங்‌ கலிக்களையு மாசிரியத்தளையும்‌ விரவி 
மயகசம, நிற்றலும்‌, வெண்டளை (ங்‌ கலித்தளையும்‌ விரவிநிற்ற 
ஓம்‌, வெண்‌। ளை 2ய வரினுூரகலித்தளை' ய வரினும்‌, 

வெண்டளை யும்‌ வஞ்சிக்ககாயும்‌ விரவிரிற்றலும்‌, வஞ்சிக்களைய மா 
சிரியத்தளையும்‌ விரவிரிற்றலும்‌, வஞ்சித்தளை புங்‌ கலித்தளையும்‌ விரவி 
நிற்றலும்‌, வஞ்சித்தளை மாசிரியத்தளையுங்‌ கலித்தளையும்‌ விரவி 
நிற்றலும்‌, வஞ்சிக்களையும்‌ வெண்டளைய மாசிரியத்தளைபு! விரவி 
நிற்றலுமுரிய வென்‌ அிவ்வாற்றுற்‌ பலபட விகற்பித்தும்‌; கலித்தளை 
புள்‌,வெண்டசையுக்‌ சன்றளைய மாசிரியத்‌ தளையும்‌ விரவிரிற்நலும்‌, தன்‌ 
ளையும்‌ வெண்டனாயும்‌ விரவிநிற்நலும்‌, தன்றனையு 

சவியடியுள்‌ தமச மாசிரியத்தளையும்‌ வெண்டனையும்‌ விரவிநிற்றலும்‌, 
சம்‌, கன்றளை யன்யே யாசிரியத்தளையும்‌ வெண்டளை 
யும்‌ விரவிரிற்றலும்‌ வெண்டளையே வருதலும்‌, ஆசிரி 

யத்தளையே வருதலும்‌, வஞ்சித்தளையுக்‌ தன்றவையும்‌ விரவிநிற்ற 
லும்‌, தீன்றனை யும்‌ வஞ்சித்தளை யும்‌ விரவிநிற்றலும்‌, வஞ்சித்தளை யும்‌ 
மாசிரியத்தளையபும்‌ வெண்டளையும்‌ விரலி நிற்றலும்‌, வஞ்சித்தளையுச்‌ 
தன்றளையு வெண்டளையும்‌ ஆசிரியத்தளையும்‌ விரவிரிற்றலும்‌, வஞ்சித்‌ 
தளையும்‌ தன்றளையும்‌ வெண்டளையும்‌ விரவிநிற்றலும்‌, வஞ்சித்‌ தளையும்‌ 
வெண்டளை ॥ு மாசிரியத்தனை யும்‌ விரவிரிற்றலும்‌, வஞ்சிக்தளையே வரு 
துுமென்றிவ்வாற்றாற்‌ பல பட விகற்பிததும்‌; வஞ்சியடியுள்‌ வெண்‌ 
டகாயே வருதலும்‌, ஆசிரியத்தளையே வருதலும்‌, கலித்தளையே வரு 
தலும்‌, தன்றனையும்‌ கலித்தளை புமே வருதலும்‌, கலித்‌ 

வஞ்பெடியுச்‌ தவச்‌ தளையு மாசிரியத்தளையுமே வருதலும்‌) முச்சிரடி 
சம்‌, வஞ்சியுள்‌ வெண்டனையுக்‌ தன்றளையும்‌ வருதலும்‌, 
ஆசிரியத்தளையுந்‌ தன்றளையும்‌ வருதலும்‌, கலித்தளை 

யுக்‌ தன்றளையும்‌ வருதலும்‌, வெண்டனையு மாசிரியத்தளையும்‌ வரு 
தலும்‌, வெண்டளையுங்‌ கலித்தளையும்‌ வருதலும்‌, கலித்தளையு மாதிரி 
யத்தளையும்‌ வருகலுமுடைச்‌ தென்றிவவாற்றாற்‌ பொதவகையாற்‌ 


04 யாப்பருச்சல விரு த்தி 


கூறிச்‌, சறப்புடைத்தகளையானுஞ்‌ சிறப்பில்‌ தளையானு மிவவாறு 
மயங்கச்‌ சொல்ல வெல்லா மிரட்டியாமென்று, இவ்வாறு இருகளை 
கள்‌ தம்முண்‌ மயங்கி நிற்பன பல வேறுவகைப்பட்ட தளைமயக்கமா 
மென்றிலக்கியப்பன்மை நோக்கி விகற்பித்துக்‌ கூறினாரொரு சாரா 
சிரிய ரேனும்‌, எல்லாத்தலையும்‌ வந்து இவற்றுண்‌ மயங்குமெனவே 
யடங்குமென் று, அல்லன வேல்லாத்தளையு மயங்கியும்வழங்கு மென்று 
தொகுத்துச்‌ சொன்னா ரிர்தூலுடையார்‌, அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ 
வருமாறு :-- 
பபநெவெரைச்‌ சாரற்‌ குறுக்கோட்டுப்‌ பலவின்‌ 

விண்வோர்‌ தீஞ்சுளை விங்குகவுட்‌ கவன்‌ 

உண்‌? லெம்பேறி யோங்கிய விருங்கழைப்‌ 

படி.கம்‌ பயிற்று மென்ப 

மடியாக்‌ கொலைளி லென்னையர்‌ மலையே 
இவ்‌ லாசிரியத்துள்‌ வேற்று த்தளை யெல்லாம்‌ வந்து மயங்கியவாறு 
கண்டு கொள்க. 


பகுடநிலைத்‌ தண்புறவிற்‌ கோவல மரெடித்தார்ப்பக்‌ 
தடநிலைப்‌ பெருந்தொழுவிற்‌ றகையே மரம்பாய்க்து 
வீங்குமணிக்‌ கயிரொரீஇத்தாங்குவனத்‌ தேறப்போய்க்‌ 
கலையினொூ முயலிரியக்‌ கடிமுல்லை மூறுவலிப்ப 

எனவாங்கு 
அனெொ ச? புல்லிப்‌ பெரும்புதன்‌ முணையுங்‌ 
கானுடைத்‌ கவர்கேர்‌ சென்ற வாறே 
இக்சலிப்பாவினுட்‌ "பி பாவின்‌ றளையெல்லா மயங்கி வந்தவாறு 


கண்ட்கொளக, 


பூம்பொழிற்‌ றண்கானல்‌ 
புனல்பொழி தண்படப்பை 
விநாறு பூங்காஞ்சிக்‌ 
கானாலு கோட்டெ்ருமைக்‌ 
குழக்கன்று பிழைத்தோடிக்‌ 
காய்த்திறுத்த கதிர்ச்செந்நெற்‌ 
றேய்‌ த அழக்கு மதுகோனா 
ரெனவாங்குத்‌ 


தா யோக்து 96 


திங்கழை வாங்க விலங்கி விளங்கும்‌ 

பூம்புன லூர புலம்பானாளே'' 
இவ்வஞ்சிப்‌ பாவினுள்‌ வெண்டளையு மாசிரியத்தளையு மயங்கி வந்த 
வாறு கண்டு கொள்க, 


இனிப்பாவினத்துட்‌ டளை மயங்கி வருமாறு :--(முழங்கு திரைக்‌ 
கொற்கை வேந்கன்‌'' என்னும்‌ வெண்டுறையுள்‌ வஞசரித்தளையு 
மா சிரியக்தளையுங்‌ கலித்தளையும்‌ வெண்டளைய மயங்கி வந்தவாறு 
கண்ட கொள்க. 


வம்பலைத்த வனமுலையாள்‌ முகமாய்‌ வந்து 

முநீக்கி மறைந்திருந்கேற்‌ கறிந்து காணு 
மம்பரத்தி னினிதிழிர்தா லமிழ்தங்‌ கொள்வான்‌ 

௮விரொளிசேர்‌ மயிரொழுக்கா யணைந்கு தென்று 
செம்பவளத்‌ திண்முத்கஞ்‌ ரெறியச்‌ செய்து 

சிலை காலிக்‌ கணேதெரிந்து சேம மாகக்‌ 
கொம்பலைக்து நுசுப்பியக்கி மதிய மிட்ட 

கொடி மதிலென்‌ றவிர்பூணைக்‌ குறிக்கொண்‌ டேனே ' 


இவ்‌ வாசரிரியவிருத்தத்துட்‌ கலித்தளையு மாசிரியத்தளையும்‌ வெண்‌ 


டனையு மயங்கி வர்தவாறு கண்டுகொள்க, 


“நாகள்‌ சந்தனத்‌ தழைகொண்டு களிவண்‌௫ கடிவ 
நாகஞ்‌ சந்தனப்‌ பொதும்பிடை... ஈளிர்க்துதா துமிழ்வ 
நாகஞ்‌ செஞ்சுடர்‌ நகுமணி யுமிழ்ர்திருள்‌ கடிவ 
நாக மற்றிது நாகர்தம்‌ முலகனை ஈகுமே'' 

இக்கலித்துறையு ளாசிரியத்தளையுங்‌ கலித்தளையும்‌ வெண்டனையும்‌ 


மயங்கி வந்தவாறு கண்டு கொள்க, 


வெள்ளையுட்‌ பிறதளை விரவாவல்லன எல்லாத்‌ தளையும்‌ பூபந்கி 
யும்‌ வழங்கு மென்பதனுள்‌, (அல்லன எல்லாத்தளையும்‌ மயங்கயும்‌ 
வழங்கு' மென்ப! வேண்டா; 'வெளளையுட்‌ பிறதளை விரவா' இவன்ப 
தனானே யல்லனவற்றுட்‌ பிறதளை விரவு மென்பது பெறப்படும்‌; 
என்னை? மேலைச்சேரிக்‌ கோழி வென்றதென்றாற்‌ கீழைச்சேரிக்‌ 
கோழியோடிற்று என்பது பெறப்பட்டது. அல்லதூஉம்‌ பிறரும்‌ 
(மச்சட்கூட்டங்‌ களவிற்கல்லை' யென்றமையான்‌, மச்சட்கூட்டிங்‌ 


00 யாப்பருங்கல விருத்தி 


கற்பிற்‌ குண்டென்பது பெறப்பட்டதென்று விரித்துரைத்தா ராக 
லானு மெனக. இவ்வகையா லெதிரது மறுத்த லீண்டுப்‌ 
பெற்ப்படுமே யெனினும்‌, விளங்கச்‌ சொல்லலென்னு நான்மாபி 
னாற்‌ சொல்லப்பட்டதாம்‌. அற்றன்‌,று, 4 வேள்ளையுட்‌ பிறதளை விர 
வா” வென்பதனைச்‌ சூத்திரமாகக்‌ கொண்டபொழுது, ! வெள்ளை, 
யென்பதனாலே வெண்பாவும்‌, வெண்பாவினமும்‌ கொள்ளப்படுமே 
யெனின்‌, வெண்பாவினத்துள்ளும்‌ வேற்றுத்தளை விரவாத! விடல்‌ 
வேண்டும்‌. (வெள்ளை' யென்பகனால்‌ வெண்பாவே கொள்ளப்பவெ 
தெனின்‌, பாவாய்‌ வேருகிய வாரியம்‌, கலி, வஞ்சியென்றி 
வற்றிற்‌ பிறதளை விரவு மென்பதல்லத, இனத்திற்‌ பிறதளை விரவு 
மென்பது பெறப்படாது, (2மலைச்சேரிக்கோழி வென்ற' தென்ருற்‌ 
( தீழைச்சேரிக்கோழி யோடிற்‌' றென்பதல்லது எனைச்சேரிக்‌ 
கோழி வென்றது, ஐடிற்றென்பது பெறலாகாது; அவ்வாறே போல 
வும்‌, (மக்கட்கூட்டங்‌ களவிற்கில்லை' பென்ரற்‌ களவின்‌ (வேறாகிய 
கற்பிற்குண்டென்பதல்லது கைக்கிளை பெருந்திணைக்‌ குண்டில்லை 
யென்பது பெற்ப்படாத; அவ்வாறே போலவுமென்று கடாவுமாணாக்‌ 
கனைக்குறித்‌து வெண்பாவொழித்‌ கல்லாப்பாவும்‌ பாவினமும்‌ 
பிறதளை விரவு மென்பத.பிவித்தற்கு ! வெள்ளையுட்‌ 'றேகனை விரவா 
வல்லன, வெல்லா த்தளையும்‌ மயங்கியும்‌ வழங்கு' மென்பது சொல்ல 
வேண்டு மெனக்கொள்க. 

அஃதேயெனின்‌, 'வெளளையுட்பிறதளை விரவா வல்லன தளையு 
மயங்கியும்‌ வழங்கு மென்றாலுங்‌ குறித்த பொருளைக்‌ கொண்டு 
நிற்கும்‌. 'எல்லாம்‌' என்பது சொல்லவேண்டிய தென்னையெனின்‌, 
பெரு நான்‌ மருவாவொருசாரார்‌, சான்றோர்‌ செய்யுட்டன்மை யறி 
யாதோரும்ரேர்‌ ஈவொகிய வஞ்சீபுமிச்‌சீரும்‌ பிற களையும்‌ வெண்பாவி 
னுளருகவெரு மென்பாருளராயிலும்‌, அவ்வாறு வரின்‌ வெண்பாவழி 
யும்‌, செப்பலோசை தழுவி நில்லாகாகலினென்று மறுத்தார்‌ காக்‌ 
கைபாடினியார்‌ முதலாகிய மாப்பெரும்‌ புலவர்‌; ௮வரது துணிபே 
இச்‌. தாலுள்ளுக்‌ துணிபு எண்ம வல்யடட்‌ வேண்டப்பட்ட 
தெனக்கொளக. 

 குலாவணங்கு வில்லெயினர்‌ கோன்கண்டன்‌ கோழி 

நிலாவணங்கு *சேோர்மணன்மே னின்று--புலாலுணங்கல்‌ 


nn ட ந்‌ தகைத்து வவயவவகதவக னன அண்ணன வைகள்‌ எனதவ அனலை வைக்க கைவ பய அவகவவகைதக கவலை, கவவைவைக வனாக்வளைராகிளுக்‌ 


* (வெண்மணல்‌' எனவும்‌ பாடம்‌, 


தளையோத்து 97 


கொள்ளும்புட்‌ காக்கின்ற கோவின்மையோ நீபிறர 
அள்ளம்புக்‌ கயொப்ப துரை” 
இதனுட்‌ (கொளளும்புட்‌ காக்கின்ற வென்புமிச்‌ செப்பலோசை 
கொள்ளுமாறுபோலாஅ௫ (கோவின்மையோ வென்புமி' வஞ்சியுரிச்சர்‌ 
வந்து வஞ்சித்தளை கட்டுச்‌ செப்பலோசை வழுவிக்கிடர்தவாறும்‌, 
வகையுளி சேர்த்தலாகாதவாறும்‌, உதாரண வாய்பாட்டா லோசை 
யூட்டினு முண்ணாதவாறுங்‌ கண்ச்கொள்க, அல்லதூஉஞ்‌ சான்‌ 
றோர்‌ செய்யுளுள்ளும்‌ வஞ்சித்தளை தட்ச்‌ செப்பலோசை வழுவியும்‌ 
வேற்றுத்தளை வந்த வெண்பா வில்லபோலு மெனக்‌ கொள்க, 
(வளக்கு ளக்கரை மாநீலங்‌ கொய்வாட்‌ 
களக்க லாகுமோ வன்‌। |" 
இதனுள்‌ ஆசிரியத்தளை தட்செ செப்பலோசை வழுவிற்று, 
பிறவு மிவவாறு வழுவி வந்தன கண்டி கொள்க, 
 சீர்வண்ணம்‌ வெள்ளைக்‌ கலிவிரவும்‌ வஞ்சியு 
ளூருங்‌ கலிப்பாச்‌ பிச்சிறிதத-—பாவினுள்‌ 
வெண்பா வொஜித்துக்‌ களைவிரவுஞ்‌ செய்யுளாம்‌ 
ஒண்பாக்‌ கலியுட்‌ புகும்‌" எனவும்‌, 
4 வெள்ளையொழித்‌ தெல்லாப்‌ பாவொடு பாவினஞ்‌ 
சொல்லிய தகா£ர்‌ வரைவில விரவும்‌” எனவும்‌ 
சொன்னார்‌ பிறருமெனக்‌ கொள்க, 


**நின்றச்‌ ரீறும்‌ லருஞ்சீர்‌ முதலசையு 
மோன்றியு மோன்றாது மோசைகோண்‌--டேன்றும்‌ 
வளையோன்று முன்கையாய்‌ வந்தன நூலோர்‌ 
தளையேன்று கட்டூரைட்பார்‌ தாம்‌”? 


$6அதிக்கண்ட மேன்று மிசையென்றுஞ்‌ சீரைப்‌ 
பதச்சேத மேன்றும்‌ பகர்வர்‌--பதச்சேதம்‌ 
சந்தித்‌ ததனைத்‌ தளையென்ப ரத்தளையைப்‌ 
பந்தமேன்‌ பாரும்‌ பலர்‌?” 
இவற்றை விரித்துரைத்துக்‌ கொள்க, -! 


தளையோத்து முற்றியது, 
ண கா்‌ 


13 


7 


௫ அடி யோத்து, 


[அடிவகை இவைஃளேோன்பது] 


93. குறளடி சிந்தடி யளவடி நெடிலடி 
கழிநெடி லடியெனக்‌ கட்டுரைத்‌ தனரே. 
இவ்வோச்‌ தென்னபெயா த்தோ வெனின்‌, தளையினானடியா 
மாறும்‌ அடிப்பெயரும்‌, அடிக்குரிமையும்‌,அடி மயக்கமும்‌, அடிவரை 
யறையும்‌, அமாறுணர்த்திற்‌ முதலா னடியோத்‌ தென்னும்‌ பெயர்த்து, 
இச்சூத்திர மென்னுதலிற்றாவெனின்‌, ஒருசாராசிரியர்‌ 
வேண்டு மடிகளது பெயர்‌ வேறுபாடுணர்த்துகல்‌ நுதலிற்று, ' 
இஃன்பொருள்‌:--குறளடியுஞ்‌ சிந்தடியு மளவடியு நெடிலடியுங 
கழிரெலடியுமென ளிவை யைந்து திறத்தன வடியென்றுரைத்தா 
ரொருசார்‌ தொல்லா சிரியர்‌ என்றவாறு, 


இப்பொருளைச்‌ சொல்லுமோ விச்சூத்திரத்துட்டொடர்‌ மொழி 
யெனிற்‌, சொல்லும்‌; என்னை? (குறளடி சிந்தடி யளவடி நெடிலடி 
கழிநெடிலடி என்பது உம்மைத்‌ தொகையாகலின்‌, எண்ணும்மை 
வாசகம்பட விரித்துரைக்கப்பட்டது. ஐந்து திறத்தன வென்பது 
௮ச்சொன்ன வடி யைந்தே யாகலின்‌ ஐர்தென்பது போர்தபொருள்‌, 
*'கடையிணை, பின்முரண்‌ இடைப்புணர்‌ முரண்‌' என்னுஞ்‌ சூத்தி 
ரத்து ணின்றுஞ்‌, சார்ச்சிவமி ஒழுகுதலென்னு மதிகாரமுறைமையா 
லொருசாராசிரிய ரென்பது கொணர்க துரைக்கப்பட்டது. வடதா 
அளளும்‌ ஞாபகத்தானும்‌ விருத்தியானு மதிகாரமென்று சேண்‌ 
வயிற்‌ கொணாந்துரைக்கப்‌ பரிமாகலின்‌, அல்லதூஉம்‌, பல்காயனார்‌ 
முதலாகிய வொருசாராசிரியர்‌ எடுத்தோதிற்றிலராகலி னது வலித்‌ 
துரைக்கப்பட்டதென வமையும்‌, இதுவுஞ்‌ சார்பு, நூலாகலின்‌ அப்படி 

* இவ்வியல்‌ 37-ஆம்‌ சூத்திரம்‌, 

1 *சொன்னமையாற்‌ கொணர்ந்த எனவும்‌ 'சேண்ளமையிற்‌ கொணர்ந்து 
எனவும்‌ பாடம்‌, 


அடியோத்து. 99 
விகற்ப மெடுத்தோ தினார்‌ காக்கைபாடினியார்‌ முதலாகிய வொரு 
சாராசிரிய ரெனக்கொள்க; என்னை? 

! குறள்சிர்‌ தளவு நெடில்கழி செடிலென்‌ 
ஹைவகை மரபின வடிவகை தானே' 
என்றாராகலின்‌, தொல்லை யென்பது “கட்ரைத்தனரே' என 
விறந்தகாலம்‌ படக்‌ தன்மையொடு தழுவச்‌ சொன்னமையாற்‌ பெறப்‌ 
பட்டது. அசிரியரென்பதாற்றலாற்‌ போந்த பொருள்‌. ௮ணியிய 
௮6டையாரும்‌, 
(( இயன்ற செய்யுட்‌ கியைந்த பொருளை 
யுயாநத நடையா லுணாக்‌ கூறலு 
மருங்கல மொழியா லரிபறக்‌ காட்டலு 
மொருங்கிரண்‌ டென்ப வுயா்நடைப்‌ பொருளே'' 
என்னுஞ்‌ சூத்திரத்துள்‌ ஒருங்கிரண்‌ட என்புழி யாற்றலாற்‌ போந்து 
பொருளை, “என்ப' வென்னு முற்றுச்‌ சொல்லோ புலவரென்லும்‌ 
பெயர்கூட்டிப்‌ பொருளுரைத்தாராகலி னிதுவு பவ்வாறே கொள்க. 
பலவுஞ்‌ சிலவுமாகிய தளையொடு பொருந்திய சீர்களாலசித்து நடத்‌ 
தலினடி யென்பது காரணக்குலி; என்னை? 
தடுத்தன தட்டச்‌ தளைபல தழுவியும்‌ 
அடித்த சீரி னடியெனப்‌ படுமே" 
எனறாராகீலின்‌, 
குறளடி முதலிய வடிகளை யிடு குறியா னுங காரணக்குறியா அம்‌ 
வழங்குப. சாரணக்குறியான்‌ வழங்குமா கியாதோவெனின்‌,மக்களிற்‌ 
நீரச்‌ குறியானைக்‌ குறளனென்றும்‌, ௮வனினெடியானைச்‌ சிந்தனென்‌ 
லும்‌, குமியனு ரெடிபனுமல்லாதானை அளவிற்பட்டா னென்றும்‌, 
அவனினெடியானை கெடியானென்றும்‌, தீரறெடியானைக்‌ கழிய நெடி 
யானென்றும்‌ வழங்குவராதலின்‌ இவ்வடிக்கு மீவ்வாறே பெயர்‌ 
சென்ற தெனக்கொள்க, (௨௩) 
[அடிகளை ந்தனுள்‌ ழதல்‌ நாலடிக ளாமாறு] 
24. குறளடி சிந்தடி யிருசீர்‌ முச்சீர்‌ 


அளவடி நெடிலடி நாற்ச ரைஞ்சீர்‌ 
நிரனிரை வகையா னிறுத்தனர்கொளலே, 


100 யாப்பருங்கல விருத்‌ தி 
இஃதென்னுதலிற்றோவெனின்‌, மேலதிகாரம்‌ பாரித்த வைக்‌ 
தடியுள்ளு முதனான்கடி.பு முணாத்துதல்‌ அதலித்று, 
இதன்‌ பொருள்‌ :-— குறளடி. சிக்தடியென்றும்‌, அதன்‌ ஒழ்‌ இரு 
சர்‌ முச்சரென்றும்‌; அளவடி நெடிலடியென்றம்‌ அதன்ழ்‌ நாற்‌ 
ரைஞ்சீரென்றும்‌ இவ்வாறு நிரனிறைவகையானிறுவி யிரு£ ரானே 
வந்தது குறளடியென்றும்‌, முச்சீரானே வந்தது சிந்தடியென்றும்‌, 
நாற்சீரானேவரற்தது அளவடியென றும்‌, ஐஞ்‌€ரானே வந்தது நேடி 
லடி யென்றும்‌ இவ்வா அகொண்டு வழங்குக என்றவாறு, 
“இருசீர்‌ குறளடி சிந்தடி முச்ரீர்‌ 
அளவடி காற்‌? ரறு€ ரதனி 
னிழிபு நெடிலடி. யென்றிசி னோரே" 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌, 
நிரனிறைவசையா னிறுத்தனர்‌ கோளலே யென்பதில்லாவிடினும்‌ 
நிரனிறைப்‌ பொருள்கோளேயாம்‌; 'ஐ ஒள வென்னு மாயி ரெழுத்‌ 
திற்‌, கெர வுகர மிசைநிறை வாகும்‌ என்றாற்போல. பெயர்த்து மதனை 
யெடுத்தோத வேண்டியதென்னையெனின்‌ நாற்£ரடி சிெறப்புடைத்து; 
அதனை நேரடி யென்றும்‌, ௮ளவடி யென்றும்‌ வழங்குபவென்ப தறி 
வித்தற்கு வேண்டப்பட்ட தெனக்‌ கொள்க. 
॥ நாற்சீர்‌ கொண்டது கேரடி யளவென்ப 
தூச்கொடுந்‌ தொடையொடுஞ்‌ சிவணு மென்ப” 


சான்றார்‌ நத்தித்திறரை மெனக்‌ கொளக, 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு ,-- 

6 திரைத்த சாலிகை, நிரைத்த போனிரர்‌ 
திரைபப தேன்களே, விரைக்கொண்‌ மாலையாய்‌" 

இது குறள்டியான்‌ வந்த செயயுள. 

॥ இருது வேற்றுமை யின்மையாற்‌ 
சுருதி மேத்றுறக்‌ கத்தினோ 
டரிது வேற்றுமை யாகவே 
சருது வேற்‌*றடங்‌ கையினாய்‌ '' 

இது செரெதடியான்‌ வந்த செய்யுள்‌. 
உ (சடச்கையினாய்‌' என்றும்‌ பாடம்‌, 


அடியோத்து, i0i 
( தெம்பழுத்‌ தனியரீர்‌ மூன்றும்‌ திம்பலா 
மேம்பழுத்‌ தளிர்‌ தன சுளையும்‌ வேரியும்‌ 
மாம்பழக்‌ கனிகளு மதத்தண்‌ டீட்டமுக்‌ 
தாம்பழுத்‌ அளலெ தவள மாடமே”' 
இஃது அளவடியான்‌ வந்த செய்யுள்‌. 


( வென்றான்‌ வினையின்‌ றெகையாய விரிந்து தன்க 
னொனைறாய்ப்‌ பரந்த வுணர்வின்னொழி யாது முற்றுஞ்‌ 
சென்றான்‌ றிகழுஞ்‌ சுடர்சுழொளி மூர்த்தி யாகி 
நின்று னடிக்கீழ்ப்‌ பணிக்‌ தார்வினை நீங்கி நின்றார்‌ 

இது நெடிலடியான்‌ வர்தசெய்யுள்‌. பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்‌ 
கொள்க (௨௪) 


[கமீதேடிலடி ஆமாறு] 
90. கழிநெடி லடி.யே கசடறக்‌ கிளப்பி 
னறுசர்‌ முதலா வையிரண்‌ டீறா 
வருவன பிறவும்‌ வகுத்தனர்‌ கொளலே 
என்பது என்னுதலிற்றோ வெனின்‌, கழிநெடிலடி யாமா றுணர்த்து 
தல்‌ நுதலிற்று 


இதன்பொருள்‌;--கழிகெடி லடியே கசடறக்கிளப்பின்‌, அறுசீர்‌ 
முதலா ஐ இரண்டீரு வருவன ' என்பது, .கழிசெடிலென்பதை ஐயு 
றவு திரவுரைக்குங்கால்‌ *அறுசீர்முகலாகப்பத்துச்சீரிறு தியாக வரும்‌ 
அடியெல்லாம்‌; (பிறவும்‌ வகுத்தனர்கொளலே' என்பது, பத்துச்‌ 
சீரின்‌ மிக்குப்‌ பதினாறு சீரின்காறும்‌ வருவனவுமுள, ௮வற்றையுங்‌ 
கழிநெடிலடியின்‌ பாற்படுத்து வழங்குக வென்றவாறு, 


(சசடற' வென்பது ஐயுறவு$ர என்பதனைச்‌ சொல்லுமோ 
வெனிற்‌ சொல்லும்‌) கற்க கசடற' என்றா. ராகலின்‌, கழிநெடிலடி. 
யே என்றவழி ஏகாரம்‌ பிரிரிலை. ௮ஃதெற்றிற்‌ பிரிக்கப்பட்டதோ 
வெனின, 

* அறுசீர்‌ முதலாக ஒன்று தலைச்சிறந்து பச்துச்ரிரிறுதியாக' என்று 
ரில பிரதிகளிற்‌ காணப்படுகிறது, 














105 யாப்பருங்கல விருத தி 


“குறளடி சிந்தடி யளவடி நெடிலடி 
கழிநெடி லடியெனக்‌ கட்டுரைத்‌ தனரே 
என்ற சூத்திரத்தினின்றும்‌ பிரிக்கப்பட்டது, இசைநிறை ஏகார 
மெனவு மமையும்‌. “கழிநெடி. லடியே யறுசீர்முதலா வையிரண்டீறா' 
வென்னாஅ, கசடறச்கிளப்பின்‌, என்று இநெப்பித்துச்‌ சொல்லியவத 
னால்‌ எண்சீரின்‌ மிக்குவந்த செய்யுட்கள்‌ சிறப்பில வெனக்கொள்க; 
என்னை? 
(இரண்டு முதலா வெட்டீ ருக்‌ 
திரண்ட சீரா லடிமுடி வுடைய 
விறந்து வரினு மடி மூடி வடைய 
சிறந்த வல்ல செய்யு ளுள்ளே"' 
என்றார்‌ பிறருமாகலினென்க, (ஐயிரண்டீறா' வென்றெடுத்தோதின 
மையால்‌, ஒன்பதின்‌ சீரடியும்‌ பதின்‌ £ீரடியும்‌ இடையாகு கழிறெடி. 
லடி. யெனப்படும்‌, ! பிறவும்‌ வகுத்தனர்‌ கோளலே' என்றமையாற்‌ 
பதின்‌ சீரின்‌ மிக்குவருவன வெல்லாம்‌ கடையாகு கழிகெடிலடி 


யென்று கொள்ளப்பட மென்பது கொள்க, 


அவற்திற்குச்‌ செய்யுள்‌ வருமாஅ:— 

((இரைக்கு மஞ்சிறைப்‌ பறவைக ளெனப்பெய ரினவண்டு புடைசூழ 
அரைக்க ளென்னுமக்‌ குழம்புக டிகழ்க்தெழ அடங்யெ வலயத்தால்‌ 
இரைக்கரங்களிற்‌ செழுமலைச்‌ சந்தன ததிரன்களைக்‌ கரைமேல்‌ வைத்‌ 
தரைக்கு மற்றிது குணகடற்‌ மிரையொடு பொருதல தவியாதே'' 
இஃதறுசர்ச்‌ கழிரெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌, 


(சணிகொண்‌ டலர்ந்த ஈறவேங்கை யோடு கமழ்‌்னெற காந்த ளிசழால்‌ 
அணிகொண்‌ டலர்ந்த வனமாலை சூடி யகிலாவி குஞ்சி கமழ 
மணிகுண்ட லங்க ளிருபாலும்‌ வந்து வரையாக மீது திவளத்‌ 
துணிகொண்டிலங்கு சுடர்வேலினோடு வருவானி சென்கொழணிவே” 

ஃதெழுசர்க்‌ கழிரெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌, 


மூவடி.வி னாலிரண்டு சூழ்சடரு நாண 
முழுதுலக மூடியெழில்‌ முளைவயிர மாற்றித்‌ 
கிவடிவி னாலிலங்கு வெண்குடையி னிழற்‌ 
சட்ரோயுன்‌ னடிபோற்றிச்‌ சொல்லுவசொன்‌ முண்டால்‌ 


ன்‌ அரு 


சையோத்ு 108 


சேவடிக டாமரையின்‌ சேயிதழ்க டீண்டச்‌ 
இவர்‌ கனவோ சேவடியின்‌ செங்கதிர்கள்‌ பாயப்‌ 
பூவடிவு கொண்டனவோ பொங்கொளிகள்‌ சூழ்ந்து 
புலங்கொளா வா*லெமக்குப்‌ புண்ணியர்‌ சங்‌ கோவே" 


இஃதெண்டூர்ச்‌ கழிரெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 


(இடங்கை வெஞ்சிலை வலங்கை வாளியி னெதிர்ந்க தானையை 
யிலங்கு மாழியின்‌ விலங்கியோண்‌ 

முடங்கு வாலுளை மட்ங்கன்‌ மீமிசை முனிந்து சென்றுடன்‌ 
முரண்ட ராசனை முருக்தி?யாள்‌ 

வடங்கொண் மென்முலை அடங்கு நண்ணிடை மடந்தை 
சுந்தரி வளங்கொள்‌ பூமழை மகிழ்க்சகோன்‌ 

தடங்கொ டாமரை யிடங்கொள்‌ சேவடி தலைக்கு வைப்பவர்‌ 
தமக்கு வெந்துயர்‌ தவிர்க்குமே" 


இஃகொன்பதின்‌€ர்க்‌ கழி நெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌, 


கொங்கு தங்கு கோதை யோதி மாத ரோடு 
கூடி நீடு மோடை நெற்றி 

வெங்கண்‌ யானை வேந்தர்‌ போந்து வேத தே 
நாத வென்று நின்று தாழ 

வங்க பூர்வ மாதி யாய வாதி மூலி 
னீதி யோது மாதி யாய 

செங்கண்‌ மாலைக்‌ காலை மாலை சென்று சேர்வர்‌ 


சோதி சேர்ந்த சித்தி தானே' 
இது பதின்சர்க்‌ கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌. 
அருளாழி யொன்று மறனோ ரிரண்டு 
மவிர்சோ தி மூன்றொ டணியோச நான்கு 
பதமைந்து மாறுபொருண்மேன்‌ 


* “ஏமக்கெம்புண்ணியர்‌ தல்கோவே' எனவும்‌ பாடம்‌" 


104 யாப்பருக்கல விருத்தி 


மருளாழி போழு ஈபமேழு மேவி 
ஈலமெட்டும்‌ வாட்டும்‌ வகையொன்ப தென்றல்‌ 
வருதற்கோ பத்தின்‌ மகிழா 

விருளாழி மாய வெறியாழி யன்ன 
வெழிலாழி தன்னு ளெழுஞாயி ரோட 
வவிர்கின்ற வெல்லை யளவு 

முருளாழி செல்ல வொழியானம்‌ பக்க 
௮லவாத ரெல்வ மூட னோயொ டொல்தி 
யுலகுச்சி சேர்வ துளதத. ்‌ 

இத பதினொருசீர்க்‌ கடையாகு கழிநெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌, 
கோளரி வாளரி வல்லிய மொல்லொலி 


கொண்ட கொலைத்தொழி லெண்கொடு கேழல்கள்‌ 
கொட்கு கெடுஞ்சிமை யுட்வெர்‌ மால்வரை 


யாளியை யஞ்சிய வெஞ்சின மால்களி 
றந்தளிர்‌ நர்திய சந்து மறைந்தக 
லஞ்சுடர்‌ வான்றவழ்‌ மஞ்சு மணச்தெழும்‌ 


நீள.ர வல்கு னிறங்கிளர்‌ நுண்டுகி 
னித்திலம்‌ வைத்த நிரைத்த பன்மாலகொள 
கேரிழை மென்முலை போதெழி னன்னுதல்‌ 


வாளரி இந்தி யவிர்ர்து விலங்கின 
மைதரு முண்கண்‌ வணங்கு நுணங்கிடை 
வண்டிமீர்‌ வார்குழ லொண்டொடி மாதே 


இது பன்னிருசாக்‌ கடையாகு கழிகெடிலடியான்‌ வந்த செய்யுள்‌, 


(நாடி. மீட லல்ல இல்லை நல்ல பூவி னல்லி மேய 
நம்பி போலு நம்பி தன்னோ டன்பளா 
யாடு மஞ்ஞை யன்ன சாய லஞ்சொன்‌ மாதர்‌ பஞ்சி அஞ்சு 
மல்கு னேவ மெல்ல வொல்கி யல்லல்சேர்‌ 
.. வேட ரோடி வேழம்‌ வீழ வெய்ய வம்‌. னெய்து சுட்ட 
வேய்கொ டீயின்‌ வெர்து விண்டு வெம்மை சேர்‌ 


அடு 
ரலையோச்து 10 


கோடை யோடு நீடு வாடு குன்றி னின்று மின்று சென்று 


கோடி மாட கூட சாடு *கூடமே” 


இது பதின்மூன்று சீர்ச்‌ கடையாகு கழிரெடிலடியான்‌ வர்த 


செய்யுள்‌. 


(கொன்றார்க்தமைந்த' வென்னும்‌ ஆரிரியத்துறையுள்‌ முதலா 
மடியும்‌ மூன்றாமடியும்‌, பதினான்கு சீர்ச்‌ கடையாகு கழிரெடிலடியா 
னும்‌, ௮ல்லாச வெல்லாம்‌ பதினாறு சீர்க்‌ கடையாகு கழிகெடிலடியா 
னும்‌ வந்தன. பதினைஞ்சீர்க்‌ கடையாகு கழிரெடிலடியான்‌ வந்த 
செய்யுளும்‌ வர்தவழிக்‌ கண்சி கொள்க; என்னை? 


கழிநெடி லடியே கசடறக்‌ களப்பின்‌ 
அறுசீர்‌ முதலா வையிரண்‌ டீ 
வருவன பிறவும்‌ கொளலே 


என்றாலும்‌ கருதிய பொருள்‌ பயக்கும்‌. (வகுத்தனர்‌ கொளலே' என்று 
மிருதீதுச்‌ சொல்லியவகனால்‌, நாற்€ரடி தன்னை2ய நாலெழுத்து முத 
லாக ஆறெழுத்தின்‌ காறும்‌ உயர்ந்த மூன்‌ றடியுங்‌ குறளடி ; ஏழெழுத்து 
முதல்‌ ஒன்பகெழுத்தின்காறும்‌ உயர்ந்த மூன்றடியுஞ்‌ சிந்தடி; பத்‌ 
தெழுக்து முதல்‌ பதினான்‌கெழுத்தின்காறு முயர்ந்த வைந்தடியும்‌ 
அளவடி, நேரடி; பதினைந்தெழுத்து முகல்‌ பதினேழெழுத்தின்‌ கா 
அம்‌ உயர்ந்த றன்றடியும்‌ நேடிலடி; பதினெட்டெழுத்து முதலாக 
விருபதெழுத்தின்‌ காறும்‌ உயர்ந்த மூன்றடியும்‌ கழிநெடிலடி, என்‌ 
அம்‌, இருபதெழுத்தின்‌ மிக்க ஈாற்சீரடிப்பா வில்லை என்றும்‌ இவ்‌ 
வாறு அடிவகுத்துப்‌ பின்னை, குறளடி முதலாகிய ஐர்தடியும்‌ ஆசிரி 
யப்பாவிற்குரிய; இந்தடியும்‌ அளவடியும்‌ கெடிலடியின்‌ முதற்‌ 
கண்‌ ணிரண்டடியும்‌ வெண்பாவிற்‌ குரிய ; ௮ளவடியுட்‌ கடையிரண்டடி 
யும்‌, கெடிலடியும்‌, கழிநெடிலடியும்‌ இலக்கணக்‌ கலிப்பாவிற்குரிய; 
அல்லதூஉம்‌ காலெடுத்து முதற்‌ பனிரண்டெ.முச்தின்‌ காறும்‌ இரு 
நிரடி வஞ்ரிப்பாவிற்குரிய; முச்சீரடி வஞ்சிப்பாவிற்கு எழுத்து 
வரையறை யில்லையாயினும்‌, எட்டெழுத்து முதலாக நெடிலடிக்‌ 
கோதிய வெழுத்தளவும்‌ வரப்பெறுமென்றும்‌; பின்னை வெண்பா 
வாசிரியம்‌ கலியுள்‌ வருஞ்சி ரைந்தெழுத்தின்‌ மிகா; வஞ்சிப்பாவின்‌ 





= ணவ கா ல கல ரட்ட 


ச்‌-உடுமே' எனவும்‌ பாடம்‌ 


14 


106 யாப்பருங்கல விருத்தி 


சர்‌ ஆதெழுத்தின்‌ மிகா, சிறுமை மூன்றெழுத்தாவது எ 
த்து, இரண்டெழுத்தானும்‌ ௮௬௫ வரும்‌; என்னை? 


சிறுமை மூன்தெழுத்திரண்டெழுத்திற்‌ குறையா? 
என்றார்‌ பிறரும்‌; என்ப தறிவித்தற்கு வேண்டப்பட்டது; 
இக சார்பு, நாலாகலின்‌) என்னை? 


(நாற்‌ கொண்ட தடியெனப்‌ படுமே ” 
(நாலெழுத்‌ தாதி யாறெழுச்‌ தெல்லை 
யேறிய நிலத்த குறளடி பென்ப'' 
(ஏழெழுத்‌ தென்ப சிந்தடிக்‌ களவே 
ஈரெழுத்‌ தேற்ற மவவழி யான'' 
(பூத்தெழுத்‌ தென்ப நேரடிக்‌ களவே 
யொத்த நாலெழுத்‌ தொற்றலங்‌ கடையே" 
(மாவைச்‌ தெழுத்தே நெடிலடி.க்‌ களவே 
மீரெழுத்து பிகுசலு மியல்பென மொழிப” 
மூவா றெ மத்தே கழிநெடிற்‌ களவே 
யீரெழுத்து மிகுகலு மிவட்பெறு மென்ப' 
(தன்‌ ரெழுத்தின்‌ சின்மை மூன்றே 


என்றார்‌ ஆசிரியர தொல்காப்‌ யெனாராகலின்‌, இவற்றுக்‌ கெழுத்‌ 
தெண்ணுழிச்‌ குற்றியலிகரம்‌, குற்றியலுகரம்‌, அய்கம்‌, ஒற்று இவை 
ஒழித்தெண்ணிக்கொள்க, 


ஈரிரண்டு மோரேழு மீரைந்து மூவைந்தும்‌ 
பாமியைந்த நாற்சீர்‌ பதினெட்டும்‌ - பாவாய்‌ 
விளையும்‌ பதினேம்‌ நிலத்துக்‌ குறள்‌ சிந்‌ 

தளவு நெடில்கழிலோ டைநர்து'- 
(ஐந்து மகவற்கு வெள்ளைக்‌ களவடியுஞ்‌ 

சிர்து நெடிலடிக்கட்‌ டொல்லிரண்டும்‌ - வந்த 
தளவிரண்டு மொன்ற நெடில்கழியுர்‌ தன்பாம்‌ 
ளைசிதைவி ரண்டாக்‌ கலிக்கு'' 
ஈரிண்டோ டீரா றெழுவா யிறுவாயாச்‌ 
சமா மெழுத்திரு£ர்‌ வஞ்சிக்கா-மோரு 


7 ட 
போத்து, 107 


நெடிலடி.க்கு சேர்ந்தனவு மூவொருசீர்‌ வஞ்சிக்‌ 
கடிவகுத்தா ரெட்டாதி யாய்ந்து' 
'(அளவியற்பா வென்றார்‌ ரைந்தெழுத்திற்‌ பல்கா 
வளவஞ்சிக்‌ காறுமா மாகோ--வளவஞ்டச்‌ 
சின்மை யொருமூன்று மென்ப சிறப்புடைமைத்‌ 


ன்மை றி ந்‌ ணர்‌ 1 } 1 ட 
த தெரிம்துணர்க்தோர்‌ தா 


“குற்றுகரங்‌ குற்லிகர மென்றிரண்டு மாய்தமு 
மொற்று மெனவொரு கான்கொழித்துச்‌ - கற்றார்‌ 
உயிரு முயிர்மெய்யு மோதின ரெண்ணச்‌ 
செயிரகன்ற செய்யு எடிக்கு'' 


இவற்றை விரித்‌துரைத்‌துக்கொள்க, அல்லதூஉம்‌ இயற்சீரான்‌ வந்த 
தனை இயலடி யென்றும்‌; உரிச்‌சீரான்‌ வந்ததனை உரிச்‌€ரடியென்‌ 
அம்‌; இருச£ர்‌ விரவியும்‌, பொதுச்சீர்‌ விரவியும்‌, பொதுச்‌ரோனே 
வந்து நிகழ்வனவற்றை யெல்லாம்‌ பொதுவடி. யென்றும்‌ வழங்குப, 
ஐந்தடியினையும்‌ இம்மூன்ரானே யுறழப்‌ ப தினைந்தடியாம்‌. பிறவற்‌ 
றைக்‌ கூறப்‌ பலவுமாம்‌. (உடு) 


[வத்சிப்பாவிற்தரிய அடிகளிவை யேன்பது] 


20. சிந்தடி. குறளடி யென்றிரண்‌ டடியான 
வஞ்சி நடக்கு மென்மனார்‌ புலவர்‌ 


என்பது சூத்திரம்‌, மேற்கூறப்பட்ட வடியினை எல்லாப்‌ பாவிற்கும, 
பாவினத்திற்கும்‌ பகுத்‌ துணர்ததுவா னெடுத்துக்‌ கொண்டார்‌. 
அவற்றுள்‌ இச்சூத்திரம்‌ வஞ்சிப்பாவிற்குரிய அடியுணர்த்துதல்‌ 
மிதலிற்று, 

இதன்பொருள்‌ !-இர்‌ தடியும்‌ குறளடியுமென்‌ றிவவிரண்டடியா 
னம்‌ வஞ்சிப்பா ஈடச்கு மென்ப புலவ ரென்றவாறு, 


என்மனார்‌ புலவர்‌” என்பது என்ப புலவரெனச்‌ சொல்லுமோ 
வெனிற்சொல்லும்‌! என்ப என்பது நிலைமொழி, புலவர்‌ என்பது வரு 
மொழி, மன்‌, ஆர்‌ என்பன இடைச்சொல்‌) நிலைமொழிமீற்றுப்‌ பச 
சங்கெட்‌ என்மனார்‌ புலவரென்று முடிர்ததாஎலின்‌, குறளடி, சிந்தடி 


108 யாப்பருங்கல விருத்தி 


யென்னாது சிந்தடி குறளடி யென்று முறைபிறழ வைத்தது, சிந்தடி 
வஞ்சிப்பாச்‌ சிறப்புடைத்து என்ப தறிவித்தற்கெனக்‌ கொள்க; தலை 
தமொற்றந்தற்‌து புணர்க்துரைத்தல்‌ தந்திரவுத்தியாகலான்‌. பிறரும்‌ 
வஞ்சிப்பாவிற்‌ கடி வகுத்துரைத்தா ரெனக்‌ கொள்க, என்னை? 


(இந்தி குறளடியென்‌ றாயிரு திறமும்‌ 
வஞ்சிக்‌ கிழமை வகைப்பட்‌ டனவே” 


என்ரா காக்கைபாடி.னியார்‌. 


வஞ்சி யடியே யிரு£ீர்த்‌ தாகும்‌'' 
(முச்சி ரானும்‌ வருமிட னுடைத்தே” 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌, 
“இரு ரடியு முச்சி ரடியும்‌ 
வருதல்‌ வேண்டும்‌ வஞ்சி யுள்ளே” 
சான்றார்‌ மயேச்சுவரர்‌ 
அவறறிற்குச்‌ செய்யுள்‌ :— 
பானல்வாய்த்‌ தென்விரிக்‌ தன 
கானல்வாய்ச்‌ கழிமணர்தன 
ஞாழலோடு நறும்புன்னை 
தாழையொமி முருகுயிர்‌ த்தன 
வண்டல்வாய்‌ ஈறுநெய்தல்‌ 
சண்டலோடு சடலுடுத்தன 
தவளமுத்தஞ்‌ சங்கன்று 
பவளமோடு ஜெமர்ர்துரா 
யின்னதோர்‌ 
கடிமண முன்றிலு முடைத்தே 


படுமீன்‌ பரதவர்‌ பட்டினர்‌ தானே! 
இது குற்ளடியான்‌ வந்த வஞ்சிப்பா, 
(டதொன்னலத்தின்‌ புலம்பலைப்பத்‌ தொடித்தோண்மேற்‌ 
பன்னலத்த கலந்சொலையப்‌ பரிவெய்தி 
யென்னலத்துகை யிதுவென்னென வெழில்சாட்டிச்‌ 
சொன்னலத்தசைப்‌ பொருள்கருத்தினிற்‌ ெர்தாங்செனப்‌ 


யோ 109 


பெரிதுங்‌ 
கலங்கஞ ரெய்கி யிருப்பவுஞ்‌ 
சிலம்பிடைச்‌ செலவுள்‌ சேணிவக்‌ தற்றே” எனவும்‌ 


(பூரலத்தஞ்செல விவளொடு படுமாயி 

னீ ரவத்தை ஈடைவேண்டா வினிஈகனியெனச்‌ 
*சிறுகுறும்பிடை மூதெயிற்றியர்‌ சிறந்‌ துரைப்பர்‌ 
தெறுகதிர்‌ சென்றுறுமாங்கட்‌ டெருட்செர்‌ கொல்லோ 


வெனவாங்கு 
நொ மலர்‌ வேண்டி நின்னொடு 
மதுகர முற்ற வாடவர்‌ தாமே' எனவும்‌ 
இவை சிந்தடியான்‌ வந்த வஞ்சிப்பா, பிறவுமன்ன. (௨௬) 


[வேண்பாவிந்தம்‌ கலீப்பாவிற்த ழரிய ௮டிகள்‌ இவை யேன்பது] 
27. கலியொடு வெண்பா வகவல்‌ கூறிய 
வளவடி. தன்னா னடக்குமன்‌ னவையே: 


இஃதென்னுதலிற்றோவெனின்‌, ஒழிந்த மூன்று பாவிற்கு முரிய 
அடியுணர்தீது,த னுதலிற்று, 
இதன்‌ பொருள்‌:--கலிப்பாவும்‌, வெண்பாவும்‌, ஆசிரியப்பாவும்‌ 
என்று கூறு மூன்று பாவும்‌ மேற்சொல்லப்பட்ட ௮ளவடியா னடக்‌ 
கும்‌ என்றவாறு, 
அகவலென்ற தாசிரியம்‌; என்னை? 
அகவ லென்ப தாசிரியப்‌ பாவே'' 


என்றார்‌ சங்கயாப்‌ புடையாராகலின்‌, 'வேண்பா வகவல்‌ கலி! யென்‌ 
னா, 'கலியோட வேண்டா வகவல்‌' என்றமை தலைதடுமாற்றர்‌ தந்து 
புணர்ர்துரைத்தல்‌ தந்திரவுத்தியாதலின்‌. ௮ல்லதூஉம்‌, கலியுள்‌ ௮ம்‌ 
போதரங்க வுறுப்பு சல இருசீரடியாலும்‌, முச்சீரடியாலும்‌ வரும்‌) 
அராகவுறுப்பு நாற்ச ரடியின்‌ மிச்குவரும்‌) ௮வைபோக்கிக்‌ கலிப்பாச்‌ 
சொல்லுழிச்‌ சொல்லுதும்‌, 'கூறிய' வென்று மிகுச்துச்‌ சொல்லிய 
வதனால்‌ வெண்பாவி னிற்றடியும்‌, சேரிசை யாரிரியப்பாவி னீற்ற 
யலடியும்‌, கலிவெண்பாவினீற்றடியும்‌ முச்சி ரான்வரும்‌; இணைக்குற 
 சிழிறகுதம்படை' எனவும்‌ பாடம்‌, 1 


110 யாப்பருக்கல விருத்தி 


ளாசரியப்பாவி னிடையடி யிரண்டும்‌ பலவும்‌ இரு£ரடியானும்‌ முச்சி 
ரடியானும்‌ வரும்‌; (தன்‌' என்று மிகுத்துச்‌ சொல்லிய வத 
னான்‌ ஆசிரியவிருத்தமும்‌, கலித்துறையும்‌ ஒழித்து மூன்று பாவின 
மும்‌ பெரும்பான்மையு நாற்€ீரடியான்வரும்‌, (அவையே என்று 
மிகுத்துச்‌ சொல்லியவதனால்‌ ஒருசார்‌ ஆசிரியவடியும்‌, கலியடியும்‌ 
ஐஞ்‌£ரானருக வருவனவு முள வெனக்‌ கொள்க, அவைபோக்கி 
( மிக்குங்‌ குறைந்து' மென்னுஞ்‌ சூத்திரத்துட்‌ காட்டுதும்‌. “விதப்புக்‌ 
இளவி வேண்டியது விருக்கும்‌, என்பதாகலி னிவ்வாறு கூறப்பட்‌ 
டது, பிறரு மிவ்வாறிவற்றுக்‌ கடி வகுத்துரைத்தார்‌; என்னை? 
( அசிரியம்‌ வெண்பாக்‌ கலியொடு மும்மையு 
நாற்€ ரடியா னடைபெற்‌ றனவே'' 
(திர்‌ துங்‌ குறளும்‌ வருதலு மவவழி 
யுண்டென்‌ றறைப வுணர்ர்திர னோமே'' 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
(இரு? ரடியு முச்சீ ரடியும்‌ 
வருதல்‌ வேண்டும்‌ வஞ்ச யுள்ளே" 
(( அல்லாப்‌ பாவி னடி.வகை தெரியி 
னெல்லா நாற்சீ ரல்லடி. யியலா 
இறுதியு மய மிடையு முச்சீர்‌ 
பெறுதியும்‌ வரையார்‌ வெள்ளைமுதன்‌ மூன்றும்‌'' 
எனறார்‌ நீர்மலிர்ச வார்சடையோன்‌ பேர்‌ மகிழ்ந்த பேராசிரியர்‌, 
(இரண்டினு மூன்றினும்‌ வஞ்சி யாகும்‌ 
நாற்சீ ரடியாற்‌ பாப்பிற மூன்றே 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 
அரி யத்தொடு கெள்ளயுக்‌ கலியு 
கேரடி சன்னா னிலைபெற நிற்கும்‌" 
சர்ன்ரார்‌ பல்காயனார்‌, 
1 அரி யப்பா வெண்பாக்‌ கலியென 
மூவகைப்‌ பாவு ரேரடிக்‌ குரிய” 
என்ுர்‌ ஈத்தத்தனார்‌, 


கராயியாத்த, 111 


(வஞ்சி யல்லா மூவகைப்‌ பாவும்‌ 
சஞ்சுத லிலவே காற்‌ ரடிவகை'' 
சான்றார்‌ சிறுகாக்கை பாடினியார்‌, 


அவற்திற்குச்‌ செய்யுள்‌ :-- 


 அரக்காம்ப னாறும்வா யம்‌*மருங்குற்‌ கன்னே 
பரற்கான மாற்றின கொல்லோ- அரக்கார்ந்த 
பஞ்சிகொண்‌ டூட்டினும்‌ பையன ப்‌ பையன வென்‌ 
றஞ்சிப்பின்‌ வாங்கு மடி." 


என வெண்பா வளவடியான்‌ வந்தது. 


(நிலத்தினும்‌ பெரிதே வானினு முயர்ந்தன்று 
நீரினு மாரள வின்றே சாரற்‌ 
கருங்2காற்‌ குறிஞ்சிப்‌ பூக்கொண்டு 
பெருக்கே னிழைக்கு காடனொடு நட்பே” 


என வாசிரியப்பா வளவடியான்‌ வந்கது, 


(அரிதாய வறனெய்தி யருளியோர்க்‌ களித்தலும்‌ 
பெரிதாய பகைவென்று பேணாரைக்‌ தெறுதலும்‌ 
புரிவமர்‌ காதலிற்‌ புணர்ச்சியுக்‌ தருமெனப்‌ 
பிரிவெண்ணிப்‌ பொருள்வயிற்‌ சென்றகங்‌ காதலர்‌ 
வருவர்கொல்‌ வயங்கிழாய்‌ வலிப்பல்யான்‌ கேளினி, 
(இதுதரவு) 
அடிதாங்கு மளவின்றி யழலன்ன வெம்மையாற்‌ 
கடியவே கனங்குழாய்‌ காடென்றா ரக்காட்டுட்‌ 
டடியடிக்‌ கயந்தலைக்‌ கலக்கிய சின்னீரைப்‌ 
பிடியூட்டிப்‌ பின்னுண்ணும்‌ களிறெனவு முரைச் தனரே, 


கன்மிசை வேய்வாடக்‌ கனைகதிர்‌ தெறுதலாற்‌ 

அன்னரூஉர்‌ தகையவே காடென்றா ரக்காட்டு 

ளின்னிழ லின்மையால்‌ வருந்திய மடப்பிணைக்குத்‌ 
தன்னிழலைக்‌ கொடுத்தளிக்குங்‌ கலையெனவு முரைத்தனரே, 





* 'மருக்குற்‌ கன்னோ' எனவும்‌ பாபம்‌, 


112 யாப்பருங்கல வீருத்தி 
இன்பத்தி னிகந்தொரிஇ யிலை திந்த வுலவையாற்‌ 


அன்புமாஉர்‌ தகையவே காடென்றா ரக்காட்டு 
ளன்புகொண்‌ மடப்பெடை யசைஇய வருத்தத்தை 
மென்சிற கராலாற்றும்‌ புறவெனவு முரைத்தனரே, 
(இவை மூன்றுர்தாழிசை) 
எனவாங்கு (இது தனிச்சொல்‌) 
இனைநல முடைய கானஞ்‌ சென்றோர்‌ 
புனைநலம்‌ வாட்கெ ரல்லர்‌ மனைவயிழ்‌ 
பல்லியும்‌ பாங்கொத்‌ இரசைத்தன 
நல்லெழி லுண்கணு மாமொ லிடனே ' (இது சுரிதகம்‌) 
எனக்‌ கலிப்பா வளவடியான வந்தது, (௨௭) 
[பாவினங்களில்‌ வழங்கும்‌ அடிகள்‌ | 
28 பாவின மெல்லா வடியினு நடக்கும்‌. 


இஃகென்னுதலிற்றோே வெனின்‌, பொதுவகையாற்‌ பாவினங்‌ 
கட்‌ கடியாமா றுணர்த்துதல்‌ நுதலிற்று, 
இதன்‌ பொருள்‌:--- ுறளடி. முதலிய வெல்லா வடியானும்‌ பாவி 
னங்கள்‌ நடக்கும்‌ என்றவாறு, 
உம்மை முற்றும்மை. இன்னபாவினம்‌ இன்னவடியானடக்கு 
மென்று இறப்பிச்துப்‌ போக்கிச்‌ செய்யுளை! ததினுட்‌ கூறுதும்‌, 
பிறரு மிவ்வாறு கூறினார்‌; என்னை? 
(விருத்தகர்‌ துறையொடு தாழிசை யென்று 
வினச்செய்யு ளெல்லா வடியினு நடக்கும்‌” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
(எல்லா வடியினு மினப்பா நாற்‌ 
ரல்லா மெல்லடிப்‌ பாவினுக்‌ தியலா”” 
என்றார்‌ அவிநயனார்‌. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ :— 
(மைரிறந்‌ தன மணிவரை 


தைசிறந்தன காந்தளு 


அடியோத்து 119 


பொய்‌சிறந்தனர்‌ காதலர்‌ 
மெய்சிறந்தலர்‌ விளங்ழொய்‌'' 


எனக்‌ குறளடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு, 


(சோலை யார்ந்க சுரத்திடைக்‌ 
*காலை யார்கழ லார்ப்பவு 
மாலை மார்பன்‌ வருமாயி 
னீல வுண்கணிவள்‌ வாழுமே 
எனச்‌ சிந்தடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு. 
( கற்பிறங்கு சாரற்‌ கனவருவி ஈன்னாட 
னெற்றுறந்தா னென்னி லுடையுமா மென்னெஞ்ச 
முற்றுறந்தா னிற்ப முகழ்முலையா யானினிப்‌ 
பிற்றுறச்சக லாவதோர்‌ பெண்ணாய்ப்‌ பிறப்பேனே” 
எனவும்‌, 
ர “தேம்பமுச்‌ தினியரீர்‌ * * * மாடமே? 
எனவும்‌ ௮ளவடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு, 
“ யானுர்‌ தோழியு மாயமு மாடுர்‌ துறைஈண்ணித்‌ 
தாணுந்‌ தேரும்‌ பாகனும்‌ வக்தென்‌ னலனுண்டான்‌ 
தேனும்‌ பாலும்‌ போல்வன சொல்லிப்‌ பிரிவானேற்‌ 
கானும்‌ புள்ளுங்‌ கைதையு மெல்லாங்‌ கரியன்றே” 
சான கெடிலடியாற்‌ பாவினம்‌ வந்தவா று. 
“பூந்த ணிரும்புனத்துப்‌ பூசல்‌ புரியாது பூழி யாடிக்‌ 
காந்தள்‌ கமழ்குலையாற்‌ கா தன்‌ மடப்பிடி,கன்‌ கவுள்வண்‌ டோச்ச 
வேர்தன்போ னின்ற விறற்களிற்றை வில்லினாற்‌ கடிவார்‌ கங்கை 
யேர்தெழிலாக மியையா இயைந்தநோ யியையும்‌ போலும்‌! 
என அ௮றுசர்ச்‌ செப்புடைக்‌ கழிசெடிலடியாற்‌ பாவினம்‌ வர்தவா.று, 
“இறுறுதற்‌ பேரமர்க்கட்‌ செய்யவாய்க்‌ கருங்கூர்தற்‌ 
பெருந்தொட்‌ பேதைக்‌ கொன்றானு 
மூறுமதி வாண்முகமு மொல்கு மருகங்குலு 
மொருகாழ்‌ முத்து மேற்கொண்ட 





* “தாலையார்க்த கழலார' எனவும்‌ பாடம்‌. 
1 இச்செய்யுள்‌ முழுமையும்‌ 101-ஆம்‌ பக்கத்தில்‌ காண்க, 
149 


114 யாப்பருங்கல விருத்தி 


மறு நுதி மென்முலையும்‌ வாட வாழாள்‌ 
வருந்து மென்று பணிந்தாலும்‌ 
இறுமருங்கு லென்று சுரும்புதானு மிரங்கார்கள்‌ 
ளும்பூவு மிணைந்து வேண்டி. ? 
என வெழுசீர்ர்‌ சிறப்புடைக்‌ கழிநெடிலடியாற்‌ பாவினம்‌ வந்தவாறு, 
* “தஇருமொழிபாற்‌ சன்னவணிச்‌ சிலம்பு பாடுஞ்‌ 
சிறையன்னச்‌ இருக்‌ சடிமேற்‌ லெம்பு பாடி 
மருமரபின்‌ முரணவிய வரிசேர்ச்‌ தாடு 
மயில்புரையு நெடுந்தடங்க ணரிசேர்ச்‌ தாடும்‌ 
விரிமலர்சேர்‌ ஈறுங்குழன்மேல்‌ விரியுங்‌ கந்தம்‌ 
வியன்ஞாலம்‌ வியப்பெய்த விரியுங்‌ கந்தம்‌ 
இருளனங்கன்‌ பெரும்‌ துயர மிரிக்கு மென்று 
மியைக்‌ தியக்கி யென்றுயர மிரிக்கு மென்றும்‌ ?: 
இஃகெண்சர்ச்‌ இறப்‌புடைக்‌ கழிரெடிலடியான்‌ வந்த பாவினம்‌, 
1 'அதிவா றியு மன்படைர்‌ இன்பமா மருளே 
பூண்டு மாண்ட செல்வ வாண்ட கையார்‌ 
மறிவார்‌ மறியு மனத்தான்‌ மாசே யெனப்‌ 
பூண்டே யென்று மருளார்‌ செல்வ மருளாராயப்‌ 
புரிவாரென்னிற்‌ அன்பம்‌ புரிவார்‌ போலுங்‌ 
கீழ்கீழென்ற௮ு பொருளே சிந்தித்‌ திருணீங்கப்‌ . 
பிறியார்‌ பேரு நெறியே பிழையார்‌ நின்று 
பிறப்பங்‌ குணர வல்லா ரென்றும்‌ வல்லாரே " 
இஃகதொன்பதின்‌ சீர்‌ இடையாகு கழிநெடிலடியான்‌ வந்த பாவினம்‌, 
ர்‌ 'கல்லடைந்க சிறார்க்‌ கணையடைந்த வெஞ்சிலையர்‌ 
கடிவாய்வேடர்‌ கற்பொன்‌ நில்லாக்‌ கலையேற்‌ அர்த 
சொல்லடைகந்த பெண்மைச்‌ சுரும்படைக்த பூங்கோதை 
* “இறுமொழியாற்‌ சின்ன குறுவணி ' எனவும்‌ ' இருமொழியாத்‌ சின்ன 
குறுவணி ' எனவும்‌ பாடம்‌, 
ர்‌ இக்குறியிட்டுள்ள பாடல்கள்‌ கூறிய இலக்கணத்திற்கு மாறாக உள்ளன, 


இவற்றின்‌ சரியான பாடம்‌ இடையாளமயால்‌ ஏட்டுப்பிர களில்‌ கண்டவாறே 
படிக்கப்‌ பெற்றுள்ளன, 


ல்டியோத்து 115 
செவவாய தரமிக்க ணவ்வாய்‌ மென்றோளாள 
கொல்லடைந்த வேலன்ன கூர்ம்பரல்‌ வெவ்வியலாக 
குஅம்பாறறாக்குரற்‌ கொடிதே மலருங்‌ கொடிதே 
* * * gn 


இது பதின்சீ ரிடையாகு கழிநெடி லடி.பான்‌ வந்த பாவினம்‌, 


( கல்லார்‌ கடங்கழிய நொக்கி யரியவென்றும்‌ 
போ்கூறிக்‌ கலங்கிகாளும்‌ புலம்பா யென்றும்‌ 


சொல்லாலுணர்ச்க வனை பென்று * * " 


இது பதினொருசீர்க்‌ கடையாகு கழிநெடிலடியான்‌ வந்த பாவி 
னம்‌ பிறவும்‌ சங்கபாப்பிற கண்டுகொள்க, (௨௮) 


[ஆசிரியப்பாவில்‌ பிறபாக்களுந்தரிய அடிகள்‌ வந்து மயங்தமாறு] 
. 29: இயற்சீர்‌ வெள்ளடி வஞ்சி யடியிவை 
யகப்பட வரூஉ மகவலு முளவே. 
இஃ௦கென்‌ னுதலிற்றோ வெனின்‌, அழி மயக்க மாமா முணர்த்து 
வான்‌ எடுத்துக்கோடலின்‌, இச்சூத்திரம்‌ ஆசிரியப்பாவினுள்‌ எல்‌ 
லாவடியு மயங்குமா அுணர்த்துதல்‌ நூதலிற்று, 
இதன்பொருள்‌ :-ஈரசைச்‌ சீரினலாயெ வெண்பாவடியும்‌, 
வஞ்சியடியுமென இவற்றைத்‌ தமக்கடியாகக்கொண்டு நடக்கு மொரு 
சா ராசிரியப்பாவுமுள வென்றவாறு, 


அகப்படுத்து சல்‌-தமக்காகச்‌ செய்தல்‌; பொருளக எகப்படுத்தா 
ரென்றாற்போலக்‌ கொள்க, பிறரு மிவ்வாறு பயக்கஞ்‌ சொன்னார்‌; 
என்னை? 


(இயற்சீர்‌ வெள்ளடி யாசிரிய மருங்கி 
னிலைக்குரி மரபி னிற்கவும்‌ பெறுமே 2 


என்றார்‌ தொல்காப்பியனார்‌? 


( வஞ்சி விரவ லாசிரிய முடைத்தே 
வெண்பா விரவினுங்‌ ஈடிவரை யினறே 


என்றார்‌ பல்காயனார்‌. 


116 ய்ர்பபருங்கல விருத்தி 
௮வற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு: 


“ச றம்பி யளையிற்‌ குறும்பல்‌ சுனைய 
வுலக்க லன்ன பாறை யேறிக்‌ 
கொடுவில்‌ லெயினர்‌ பகழி மாய்க்குங்‌ 
சுவலைத்தென்ப வவர்தேர்‌ சென்ற வாறே 
யதுமற்‌ றவலங்‌ கொள்ளாது 
தசொதுமற்‌ கலுழுமிவ்‌ வழுங்க லூரே 2 


4 கொலைவி லெயினர்‌ குறும்பி லுறங்கு 
மலைவிலங்கு நீளசுரம்‌ சலையொடு கழிமா 
ரன்‌ கெழு காதல்‌ கூர 
நன்பெருக்‌ இருஈலம்‌ பி௮ிதா னெறே " 


சான இவற்றுள்‌ :சாறும்பி யளையிற்‌ குறும்பல்‌ சுனேய'' எனவும்‌, 
(கொலைவி லெயினர்‌ கும்‌! இறங்கும்‌" எனவும்‌ இயற்சீர்‌ வெள்ளடி 
வந்தவாறு காண்க, இவற்றை, 


எ அம்பி யளையிற்‌ குறும்பல்‌ சுனைய 

குறுந்தொடி யாஞ்செல்‌ சுரம்‌ 
எனவும்‌; 

கொலைவி லெயினர்‌ கும்பி இறங்கும்‌ 

மலைவிலங்கு நீள்சுரஞ்‌ செல்‌ 


எனவும்‌ இவ்வா றுச்சரித்து வெள்ளடியா மாறு கண்டுகொள்க. இவை 
யென்று மிகுத்துர்‌ சொல்லியவ,கனால்‌ வெண்பாவுரிச்சரொடு விரவி 
வந்த இய ற்சீர்‌ வெள்ளடி.யும்‌ ஆசிரிய ததுள்‌ வரப்‌ பெறுமெனக்‌ 
கொள்க, வரலாழு:.-- 


(( றுங்கண்‌ மதிய மரவின்வாய்ப்‌ பட்டெனப்‌ 
பூசல்‌ வாயாப்‌ புலம்பு மனைக்‌ கலங்கி 
ஏதின்‌ மாக்களு கோவர்‌ தோழி 
யென்று கோவா ரில்லைத 


தண்கடற்‌ சேர்ப்ப லுண்டவென்‌ னலச்கே 22 


அடியோத்த 117 


இதனுள (அங்கண்‌ மதிய மரவின்வாய்ப பட்டென'' என்பது 


வெண்சீர்‌ விரவி வந்த வியற்சீர்‌ வெள்ளடி. இதனை, 


அங்கண்‌ மதிய மரவின்வாய்ப்‌ பட்டெனப்‌ 


பொங்கிய பூசல்‌ பெரிது. 
அன்றுச்சரித்து வெள்ளடி. யாமாறு கண்டுகொள்க, 


இனி வஞ்ச விரவி வருமாறு :-- 


4 * இருங்கடற்‌ ருனையொடு பெருநிலக்‌ கவைஇ 

யுடையில நடுவணகத்‌ திடைபிறர்க்‌ கின்றித்‌ 

தாமே யாண்ட வேமங்‌ காவலர்‌ 

இடிதிரை மணலினும்‌ பலரே சுடுபிணக்‌ 

காடுபதி யாகப்‌ போகித்‌ தத்தம்‌ 

நாடு பிறர்கொளச்‌ சென்றுமாய்க்‌ தனரே 

யதனா; னீயுங்‌ கேண்மதி யத்தை வீயா 

அடம்பொடு நின்ற வுயிரு மில்லை 

மடங்க லுண்மை மாயமோ வன்றே 

கள்ளி வேய்ந்த முள்ளியம்‌ தங்காட்டு 

வெள்ளில்‌ போகிய வியலு ளாங்க 

ணுப்பிலா௮ வவிப்புழுக்கல்‌ 

கைக்கொண்டு பிறக்குரோக்கா 

திழிபிறப்பினோே னீயப்‌ பெற்று 

நிலங்கல னாக விலங்குபலி மிசையு 

மின்னா வைகல்‌ வாரா முன்னே 

செய்ந்நீ முன்னிய வினையே 

முந்நீர்‌ வரைப்பக முழுதுடன்‌ மறந்தே" 
இதனுள்‌, “'உப்பிலா௮ வவிப்புழுக்கல்‌' எனவும்‌, “'கைக்கொண்டு 
பிறக்குரோக்காது' எனவும்‌, ““(இழிபிறப்பினோ னீயப்பெற்று'' 
எனவும்‌ வஞ்யெடி விரவி வந்தவா. 

(இயற்சீர்‌ வெள்ளடி வஞ்சி யடியிவை 

வரூஉ மகவலு முளவே”' 

க இருக்கட துச்சவிப்‌ பெருச்கண்‌ மாசிலம்‌' எனவும்‌ பாடம்‌, 


118 யாப்பரும்கல விருத்தி 


என்றாலும்‌ கருதிய பொருள்‌ பயக்கும்‌. “(அகப்பட வென்று 
மிகுத் துச்‌ சொல்லவேண்டிய தென்னை யெனின, அகத்திணையாயெ. 
வாசிரியப்பாவின்‌ வஞ்சியடி வரப்பெறா என்றற்கும்‌, ஒருசார்‌ கலி 
யடி. விரவிவரு மாசிரியமுள வென்றற்கும்‌ வேண்டப்பட்ட த. 
(அகத்திணை யல்வழி யாங்கதன்‌ டீருங்கின்‌ 
வகுத்தன சொற்சீர்‌ வஞ்சியொடூ மயங்கும்‌" 
சான்றோர்‌ பனம்பாரனார்‌. ஆசிரியமருங்கி னென்னாது, (அங்கதன்‌ 
மருங்க'' னென்றார்‌, அதிகார வசத்தால்‌ ௮வவாசிரியருமென்றுணர்க, 
(சொற்சர்‌'' என்பது, 
(கட்டுரை வகையா னெண்ணொடு புணர்ந்து 
முட்டடி யின்றிக்‌ குறைவு£ீர்த்‌ தாகிய 
மொழியசை யாயும்‌ வழியிசை புணர்ந்தும்‌ 
சொற்சர்ச்‌ திறுதல்‌ சொற்சீர்க்‌ யெல்பே'' 
என்று செய்யுளியலுடையா ரோதிய பெற்றியால்‌ வருவன வெனக்‌ 
கொள்க, இனிக்‌ கலியடி விரவிய ஆசிரியம்‌ வருமாறு: 
(தனாப்‌ பெருமைய வணங்கு: ஈனியணங்கும்‌ 
வானோங்கு சிமையத்து மனமகிழ்ந்து பிரியாது 
முருகவே ளுறையுஞ்‌ சார 
லருகுநீ வருத லஞ்சுவல்‌ யானே" 
இவ்வாசிரிய த்தில்‌ 'வானேங்கு சிமையத்து மனமகிழ்ந்து பிரியாது” 
என்பதனை, 
வானோங்கு சிமையத்து மனமகிழ்ந்து பிரியாது 
தேனேங்கு ஈறும்பைந்தார்ச்‌ சேயமருர்‌ இருவிற்றே 
எனவுச்சரித்துக்‌ கலியடி யாமாறு கண்டுகொள்க. 
(குருகுவேண்‌ டாளி கோடுபய்‌த்‌ துண்டென 
மாவழங்கு பெருங்காட்டு மழகளிறு காணாது 
மருள்பிடி இரிதருஞ்‌ சோலை 
யருளா னாத லாயிழை கொடிதே” 
இதனுள்‌, “மாவழங்கு பெருங்காட்டு மழகளிறு காணாது' என்பதனை, 
(மாவழங்கு பெருங்காட்டு மழகளிறு காணாது 
தீவழங்குஞ்‌ சுழல்விழிக்கட்‌ சயஞ்சென்‌ ௮ழலுமே'' 
என வுச்சரித்துக்‌ கலியடியாமாமு கண்டு கொள்க, . (௨௯) 


அடியோத்து 119 
[கலிப்பாவில்‌ பிற பாக்களுக்தரிய அடிகள்‌ வந்து மயல்தமாறு] 


30. வெள்ளடி கலியினுள்‌ விரவவம்‌ பெறுமே, 
இஃது என்னுதலிற்றோவெனிற்‌ கலிப்பாவினுள்‌ பிறபாவினம்‌ 
விரவுமாறுணாத்துதல்‌ நுதலிற்று, 

இதன்‌ பொருள்‌:-வெண்பாவடி, ஒருசார்‌ கொச்சகக்கலிப்பாவி 
னுண்மயங்கவும்‌ பெறு மென்றவாறு, 

“வெள்ளடி கலியிலுள்‌ விரவவும்‌ பெறுமே” என்ற வும்மையால்‌ 
அசிரியவடியும்‌ வக்‌து மயங்கவும்‌ பெறுமெனக்கொள்க, '*காமர்கடும்‌ 
புனல்‌ கலந்தெம்மோ டாடுவாள்‌'' என்னும்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ 
கலிப்பாவிலுள்ளும்‌, ('(ஈறுவெேங்கைத்‌ துறுமலர்‌ ஈன்னுதலார்‌ கொண்‌ 
டணிய”' என்னும்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்கலிப்பாவினுள்ளும்‌ வெண்‌ 
பாவும்‌ ஆசிரியப்பாவும்‌ மயங்கி வந்தன. அவை போக்கி மயக்கிசைக்‌ 
கொச்சகக்‌ கலிப்பாக்‌ காட்டும்‌ வழிக்‌ காட்டுதும்‌; என்னை? 

வஞ்சி விரவினு மாசிரிய முரித்தே 
வெண்பா விரவினுங்‌ கலிவரை வின்றே' 
என்றார்‌ பொதுவகையானும நத்தத்தனாரெனக்‌ கொள்க, 
(பொதுவகையாற்‌ சொற்றனவும்‌ பொய்தீர்‌ சிறப்பிற்‌ 
குதவி யொரோவிடத்து நிற்கும்‌--விதவகையா 
னின்ற பொருளை நிகழ்விப்‌ பதுநியமம்‌ 
என்றுரைத்தார்‌ தொல்லோ ரெடுத்து? 


[வஜ்சிப்பாவில்‌ பிறபாவிற்தரிய அடிகள்‌ வந்து மயங்தமாறு.] 


31. வஞ்சியு ளகவல்‌ மயங்கினும்‌ வரையார்‌. 
என்பதென்னுதலிழ்றோ வெனின்‌, வஞ்டப்பாவிலுட்‌ பிறபா 
மயங்குமாறுணர்‌ த்‌துதல்‌ அதலிற்று, 

இதன்பொருள்‌ :—வஞ்சிப்பாவினுள்‌ ஆசிரியவடி மயக்கும்‌ 
என்றவாறு, 

அகவல்‌ மயங்கினும்‌ வரையார்‌ என்ற வும்மையாற்‌ கலியடியு 
மொருசார்‌ வெள்ளடியுமயங்கிவரவும்‌ பெறும்‌; சிந்தடியுங்‌ குறளடியுர்‌ 
தம்முண்‌ மயங்கியும்‌ வரும்‌ வஞ்சிப்பாவு முளவெனக்‌ கொளக. பட்டி 
னப்பாலை யென்னும்‌ வஞ்சிசெடும்பாட்டிலுள்‌, “(சேரிழை மகளி 


120 யாப்பருங்கல விருத்தி 


ருணக்குணாக்‌ கவரும்‌" என்றித்தொடக்கத்தன வாசிரியவடி, ((வயலா 
மை புழுக்குண்டும்‌ வறளடுிம்பின்‌ மலர்‌ மலைந்தும்‌? என்பத கலியடி., 
இதனை, 
“வயலாமை புழுக்குண்டும்‌ வறளடம்பின்‌ மலர்மலைந்தும்‌ 
கயனாட்டக்‌ கடைசியாதங்‌ காதலர்தோள்‌ கலந்தனரே'' 
என வுச்சரித்துக்‌ கலியடியாமாறு கண்டுகொள்க, ''கோழியெறிந்த 
கொடுங்காற்‌ கனங்குழை" என்பது வெள்ளடி, இதனை, 
(கோழி பெறிந்த கொடுங்காற்‌ கனங்குழை 
யாழிசூழ்‌ வையக்‌ கணி? 
எனவுச்சரித்து வெள்ளடி யாமாறு கண்டுகொள்க, 
“தாழிரும்‌ பிணர்த்தடக்கை? என்ற வஞ்ூப்பாவினுள்ளும்‌ 
கலியடி வந்தன வெனக்‌ கொள்க, 
குருகு காரையொடு கொட்பானா 
விரிதிரைநீர்‌ வியன்கழனி 
மறுகு கெழீஇய மலிசும்மை 
எனவாங்குத்‌ 
தண்பணை தழீஇய விருக்கை 
மண்கெழு கெடுமதின்‌ மன்ன னூரே? 
இது குறளடியுஞ்‌ சிச்தடியு ர்‌ வஞ்சிப்பா. அகத்‌ திணை யக 
வலுள்‌ வஞ்சி வாரா; என்னை? . 
(அகத்திணை மருங்கி னளவு மயங்கி 
விதப்ப மற்றவை வேரு வேண்டி. 
வஞ்சி யடியின்‌ யாத்திலர்‌ வஞ்சி 
யகத்திணை மருங்கி னணையு மாறே? 
என்பது பன்னிருபடலத்துப்‌ பெருர்திணைப்படலத்துச்‌ சூத்திர 
மாகலின்‌, ௮%தேயெனிற்‌ பட்டினப்பாலைத்‌ தொடக்கத்தன அகத்‌ 
இணை வஞ்சயாம்‌ பிறவெனின்‌, அகத்திணையகத்து வஞ்சி வருவது 
தறெப்பின்றாயினும்‌, சிறுபான்மை வரப்பெறு மென்பாரு முளராகலின்‌ 
அவையும்‌ அமையுமென்ப து; என்னை? 
(அகத்திணை யகவயி னிற்ப வஞ்ச 
சிறப்பில வெனினுஞ்‌ லெவிடத்‌ ,தளவே” 
என்பது மாபுராணச்‌ சூத்திரமாகலின்‌, 


அடியோத்து 121 


'அகப்பா வகவலுள்‌ வஞ்சிசொற்‌ சீரடி. யாயிரண்டும்‌ 
புகப்பா லனவல்ல வென்பதொல்‌ லோர்கள்‌ புகரில்வஞ்சி 
யகப்பாப்‌ பொருளணையா வென்பர்‌ காவல ராங்கருகிப்‌ 
புகப்பான்‌ மையுமொரு சார்புல வாணர்‌ புகன்றனரே!' 

“ஆசிரியப்‌ பாவி னயற்பா வடி.மயங்கு 
மாசிரியம்‌ வெண்பாக்‌ கலிக்கணா-மாசிரியம்‌ 
வெண்பாக்‌ கலிவிரவும்‌ வஞ்சிக்கண்‌ வெண்பாவி 
னெண்பா வடிவிரவா வுற்று'' 

“ஜீர்வண்ணம்‌ வெள்ளைக்‌ கலிவிரவும்‌ வஞ்சியு 
ளூருங்‌ கலிப்பா இ றுச்சிறிதேஃ-பாவினுள்‌ 
வெண்பா வொழித்துத்‌ தளைவிரவுஞ்‌ செய்யுளாம்‌ 
வெண்பா கலியுட்‌ புகும்‌" 

என்றார்‌ நாலடி நாற்பதுடைபா ரெனக்கொள்க, (௩௧) 

[ஒவ்வோந வபைப்பாவுக்தம்‌ அடிச்சிறுமை ஆமாறு] 


32. ஈரடி. வெண்பாச்‌ ப றுமை மூவடி 
யாசிரி பத்தொடு வஞ்சி யெஞ்டிய 
தீரிரண்‌ டடியே யிழிபென மொழிப 


என்ப தென்னுதலிற்றோவெனின்‌, நான்ரு பாவிற்குஞ்‌ சிறுமைக்‌ 
கெல்லையாகிய அடிவரையறை புணர்த்துதல்‌ நுதலிற்று, 
இதன்‌ பொருள: ஈரடி. வெண்பாவிற்குச்‌ சிறுமை; சிரியப்‌ 
பாவிற்கும்‌, வஞ்சிப்பாவிற்கு மூன்றடி. சிறுமை; ஒழிந்த கலிப்பா 
விற்கு நான்கடி சிறுமையாமென்று சொல்லுவர்‌ புலவரென்றவா ர", 
ஏகாரம்‌ தேற்றம்‌, 
பஒருதொடை மீரடி வெண்பாச்‌ சிறுமை 
யிருதொடை மூன்றா மடியி னிழிக்து 
வருவன வாசிரிய மீில்லென மொழிப 
வஞ்சியு மப்பா வழக்க வாகும்‌” 
“நான்கா மடியினு மூன்றாக்‌ தொடையினும்‌ 
தாழ்ந்து கலிப்பாத்‌ தழுவுத லிலவே"' 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌, 


122 யாப்பருங்கல விருத்தி 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு:-- 
( தன்னுயிர்ச்‌ இன்னாமை தான திவா னென்கொலோ 
மன்னுயிர்க்‌ சன்னா செயல்‌'' 
என விரண்டடியான்‌ வெண்பாவிற்குச்‌ சிறுமை வந்தவாறு. 
அவரோ வாரார்‌ தான்வர்‌ தன்றே 
யெழிற்றகை யிளமுலை பொலியப்‌ 
* பொரிப்பூம்‌ புன்கின்‌ முதிரிமிர்ச்‌ தன்றே" 
“முதுக்குறைக்‌ தனளே முதுக்குறைர்‌ தனளை 
மலைய னொள்வேற்‌ கண்ணி 
முலையும்‌ வாரா முதுக்குறைந்‌ தனளே” 
என வாசிரியப்பாவிற்கு மூன்றடியால்‌ அசிரியப்பாவிற்குச்‌ சறுமை 
வந்தவாறு, 


குருகு சாரையொடு கொட்பானா” 
*மந்தாரில மருங்கசைப்ப 
வெண்சாமரை புடைபெயர்தரச்‌ 
செந்தாமரை நாண்மலர்மிசை 
எனவாங்கு, 
இனிதி னொதுங்கிய விறைவனை 
மனமொழி மெய்களின்‌ வணங்குது மகிழ்ந்தே 


என மூன்றடியான வஞ்சிப்பாவிற்குச்‌ சிறுமை வந்தவாறு. 
(செல்வப்‌ போர்க்கதக்‌ கண்ணன்‌ ய்‌ ய *்‌ பத்‌ 
(திருந்திலையி னிலங்கலைவேற்‌ அிகழ்கண்டார்க்‌ கதக்கண்ணன்‌ 
விரி திலங்கு [வெண்குடைக்கீழ்‌ வேர்தட்ட வியன்களத்து 
முரிக்திறைஞ்சி முத்துறைக்கு முடியெல்லார்‌ தத்தந்தம்‌ 
அருந்திறல்‌ மறமன்னர்க்‌ கமுவனவே போன்றவே 
என நான்கடியாற கலிப்பாவிற்குச்‌ சிறுமை வந்தவாறு. 
இச்சூத்திரத்துள்‌ வெண்பா, ஆரியம்‌, கலி, வஞ்சி என்று 
முறையிற்‌ கூறாது, (வெண்பா வாசரிரியம்‌ வஞ்சி: யென்று தலைதடு 
* பபொரிப்பூம்‌ புன்னை முறிதிமிர்‌ பொழுதே” என்பது ஐங்தறு நூறு 
அச்சப்‌ பிரதியிலுள்ள பாடம்‌, 1 “மச்தாகிலம்‌ வந்துயிர்ப்ப'' எனவும்‌ பாடம்‌, 
[ “விரைப்பைம்‌ பூண்‌" எனவும்‌ பாடம்‌, 


அடியோதழு 193 


மாற்றச்‌ தந்துரைத்தல்‌ வேண்டியதென்னை யெனின்‌ நான்கு பாவிற்‌ 
கும்‌ பெருமைக்கெல்லை, பாரிவோனது பொருண்முடிபின்‌ குறிப்பே; 
வரையறையில்லை யென்பாரும்‌; அடிவரையறுத்துச்‌ சொல்வாரு 
மென விருதிறத்தர்‌ ஆசிரியரென்ப தறிவித்தற்கு என்க. நூல்‌ நய 
மறிவாா ஆராயுங்கால்‌; (அவற்றுள்‌) வேறுபாடில்லை யென்ப ததிவித்‌. 
கற்கொரு கொற்றமுணர்த்திய தெனினும்‌ அமையும்‌. யாதோ வேறு 
பாடில்லாதவாறெனின்‌, “பெருமைக்கெல்லை பாடுவோன து பொழுண்‌ 
முடிபின்‌ குறிப்பே, வரையழையில்லை'என்பார்‌ விளங்கக்கூற லென்னு 
தானமாண்பு கடைப்பிடித்து மயங்காமை கூறினார்‌. அடிவரையறுத்‌ 
தோதினார்‌, சிறப்‌! (டைய பொருளை எடுத்துக்‌ காட்டலென்னுந்‌ 
தந்திரவுத்தி பற்றிச்‌ நெப்புடைமையால்‌ எடுத்தோடு, மிக்கனவு 
மூடன்பட்டமை உய்த்துணரவைச்‌ தோதினார்‌; மிக்க அபு. வருவது 
செய்யுட்கட்‌ குரித்தென்பதாகலானும்‌, வாயுறை வாழ்த்து முதலா 
யின அடிவரையறையில்லை யென்று ராகலானு மெனக்‌ கொள்க, 


அவா கூறுமாறு; 

“உரைப்போர்‌ குறிப்பினை யன்றிப்‌ பெருமை 
'ரைத்தித்‌ துணையென வைக்துரை யில்லென்‌ 
ரரைத்தனர்‌ மாதோ வணர்ந்திசி னோரே” 

என்றார்‌ காக்கைபாடினியார்‌, 

(ஒன்று மிரண்டு *மூன்றுமோ ரிரண்டு 
மென்றிம்‌ முறையே பாவின்‌ சிறுமை 
தங்குறிப்‌ பினவே தொடையின்‌ பெருமை”? 

என்றார்‌ ௮விஈயனார்‌, 

“(அரிரியப்‌ பாவின்‌ சிறுமைக்‌ கெல்லை 
மூவடி. யாகும்‌ பெருமை யாயிரம்‌ 
ஈரடி. முதலா வொன்று தலைச்சிறந்‌ 
தேழடி காறும்‌ வெண்பாட்‌. பிரிய 
வாயுறை வாழ்த்‌ 2த செவியறி வு.றாஉவே 
கைக்களை மயக்கம்‌ கலிவெண்‌ பாட்டே 
தத்தங்‌ குறிப்பின வளவென மொழி" 

சா 


ன்முர்‌ நத்தத்தனார்‌. ர்க ன 
* மூன்று நான்கும்‌' என்றும்‌ பாடம்‌; 


124 யர ப்பருங்கல விருத்தி 


“அசிரியப்‌ பாட்டி னளவிற்‌ கெல்லை 
யாயிர மாகு மிழிபுமூன்‌ றடியே? 
அரிய ஈடைத்தேவஞ்சு * * 2 
டநடுவெண்‌ பாட்டே முர்ரா லடித்தே 
குறுவெண்‌ பாட்டுக்‌ களவெழு சீரே" 
((அங்கதப்‌ பாட்டவற்‌ றளவோ டொக்கும்‌?? 
:கலிவெண்‌ பாட்டே கைக்கிளைச்‌ செய்யுள்‌ 


செவியறி வாயுறை ! |றநிலை யென்றிவை 
தொகுசிலை யளவி னடியில வென்ப'' 
ட முடிபொரு எல்லா தடியள பிலவே? 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
“ஏழடி யிறுதி யீரடி முதலா 

வேமிய வெள்ளைக்‌ மைந்தன்‌ வடியே 
மிக்கடி வருவது செய்யுள்கட்‌ குரித்தே 
மூவடிச்‌ சிறுமை யாயிர மாகு 

மாசி.ர யத்தின்‌ பெருமை யளவே?? 


என்றார்‌ சங்கயாப்புடையார்‌. 


“அயிர மிறுஇ மூவடி யிழிபா 
வாசிரியப்‌ பாட்டி னடித்தொகை யதிப 
வீரடி முதலா வேழடி காறும்‌ 
இரிபில வெள்ளக்‌ கடித்தொகை தானே? 
என்றா பல்காயனா, 


ஐயிரு நாறடி யாசிரியம்‌ வஞ்சிச்‌ 
செய்யு ணடப்பினுஞ்‌ சிறப்புடைத்‌ தென்ப' 


J 


“பேணும்‌ பொருண்முடிபே பெருமைக்‌ கெல்லை 
காணுங்‌ காலை கலியலங்‌ கடையே” 
“கலியுறுப்‌ பெல்லா கட்டளை யுடைமையின்‌ 
ரரெறியின்‌ முறைவழி நிறுத்தல்‌ வேண்டும்‌” 
* இச்சூத்திரம்‌ தொல்காப்பியம்‌ அச்சுப்பிரதியிற்‌ காணப்படவில்லை, 
1 ரெறியின மொழிவழி” என்றும்‌ பாடம்‌. 


அடியோத்து + 125 


“கொச்சகக்‌ கலிவயிற்‌ குறித்தபொருள்‌ முடிவார்‌ 
தாழிசை பலவும்‌ தழுவுதன்‌ முடிபே2 
1 என்றார்‌ பிறை கெடு முடிக்‌ கறைமிடற்‌ றரனார்‌ பெயர்‌ மகிழ்ந்த 
பேராசிரியர்‌. 


“வஞ்சி யாசிரிய மென்றிரு பாட்டு 
மெஞ்சா மூவடி. யிழிபுயர்‌ பாயிரம்‌? 


“அசிரிய மென்ப தகவலின்‌ வழாது 
கூறிய சீரொடிக்‌ தளயொம௰ற்‌ தழீஇ 
முச்சீ ரடியா பிற்றயல்‌ நின்று 
மச்ச ரடியிடை யொரோவழித்‌ தோன்றியு 
மவ்வியல்‌ பின்றி மண்டில மாகியும்‌ 
மூவடி முதலா (முறைதிறர்‌ தேறித்‌ 
தொள்ளா யிரத்துத்‌ தொண்ணாற்‌ றெண்ணிரண்‌ 
டெய்து மென்ப வியல்புணர்க்‌ தோழரே” 


“வஞ்சி தானே யடி.வரம்‌ பின்றி 
யெஞ்சா விசைநகிலை தூங்க லெய்‌இயு 
மாசிரிய மாகிய முடிய மென்ப 


“செப்ப லோசையிற்‌ சீர்தளை சிதையாது 
மெய்ப்படக்‌ கிளந்த வெண்பா விரிப்பிற்‌ 
குறணேர்‌ நெடிலென மூன்றா யவற்றின்‌ 
இறுதி யடியே முச்சீர்த்‌ தாகி 
யதனீற்‌ நசைச்சீ ரெய்தி யடிவகை 
யோரிரண்டு முதலா முறைசிறந்‌ தீரா 
றேறு மென்ப வியல்புணர்ற்‌ தோரே" 


எனமோ பரிமாணனார்‌. 


முத்தினா லாகு பசையசையாற்‌ சீராஞ்‌ 
சழக்கிலாச்‌ €ராற்‌ நளையென்‌-ரொழுக்கினார்‌ 
சீரா லடியடியாற்‌ செய்யுளா மென்றிடையிட்‌ 
டோராதே யோதுவதோ வோத்து” 


இது கடா, 


க 


1 “என்றார்‌ மயேச்சுரர்‌' எனச்‌ லெ பிரதிகளிற்‌ காணப்பட றது, 











126 யாப்பருக்கல விருத்தி 


(ஒருதளை யாதியா வோரேழின்‌ காறும்‌ 
வருவது மன்னு மடியென்‌-றுரையா 
திருசீர்‌ முதலாக வெண்சீர்கா றென்ற 
வரு முனிவர்க்‌ காய்த்தோ வலர்‌'' 


இது விடை. 


பருதொடை மீரடியென்‌ மோதிய தளளிட்‌. 
டி ருதிறமாச்‌ சொல்லிய தெல்லா-மிருதிறமு 
நல்லா சிரியர்‌ நலமென்றற்‌ கந்கயத்தா 
லெல்லாருந்‌ நாவ ரிழுக்கு? 


“ண்ணெழு;்திற்‌ ஜிண்ணியரா யெஃகின்‌ வலியராய்‌ 
நுண்‌ ணுணார்விற்‌ சேர்க்க அழைவின ராய்‌- மண்மேல்‌ 
நடையலிரந்து கட்டுரைக்கு நாவினாூர்க்‌ கல்லா 
லடியறியுக்‌ தன்மை யரிது'' 


“தடுத்த தளையோன்றுந்‌ தாம்பலவுங்‌ கூடி 
யடூத்து நடப்ப தடியாம்‌-வடூத்தீர்ந்த 
* பாத வடமோழியைப்‌ பைதீர்‌ தமிழ்ப்புலவர்‌ 
நாதரடி யேன்றார்‌ *ஈமக்கு?? 
இவற்‌ ற விரி த்துரைத்துக்‌ கொள்க; 


(௬௨) 


ச பாதவடி. மொழியை' என்றும்‌ பாடம்‌, ர்‌ நன்கு" எனவும்‌ ட பாடம்‌. 


அடியோந்து ற்றிற்று. 


௬, தொை டயோத்து 
[தோடை தோன்றுமாறு] 
99. தொடையே யடியிரண்‌ டியையத்‌ தோன்றும்‌. 


இவவோத்‌ தென்ன பெயர்‌த்தோவெனின்‌, அடியாற்றொடை 
யாமா றணர்த்திற்றுகலாற்‌ ரொடையோத்தென்னும்‌ பெயர்த்து, 

இச்சூத்திரம்‌ என்னுதலிற்றோவெளின்‌, பொது வகையாற்‌ 
ரொடையாமா றுணர்த்துத னுதலிற்று, 


இதன்‌ பொருள:--தொடையென்று சொல்லப்பவெது அடி. 
யிரண்டியைந்தவிடதக்துப்‌ பெறப்படு மென்றவா று, 


தொடையே என்பதில்‌ ஏகாரம்‌ பிரிலை, எற்றிற்‌ பிரிச்சுப்‌ 
பட்டதோ வென்னின்‌, ்‌ 


எழுத்தசை சீர்தளே யடிதொடை தூக்கோ 
டிமுக்கா ஈடைய தியாப்பெனப்‌ படமே 


என்பதனிற்‌ பிரிக்கப்பட்ட அ. பிறரு மிவ்வாறு சொன்னார்‌; என்னை? 


(பதரடையெனப்படுவ தடைவகை தெரியி 
னெழுத்தொபி சொற்பொரு ளென்றிவை மூன்றி 
* னிரல்பட வந்த நெறிமைத்‌ தாதி 
யடியோ டடியிடை. யாப்புற நிற்கு 
முடி.வின தென்ப முழுதணார்‌ தோ 


என்றார்‌ காக்கை பாடினியார்‌, 


தடுத்த வடியிரண்‌ டி.பாவகைப்‌ பாவினுர்‌ 
தொடுத்து வழங்கலிற்‌ ரொடையெனப்‌ படமே?! 


என்றார்‌ வாமமேகலை மாதை யோர்‌ பாகனார்‌ நாம மகிழ்ச்த நல்லா 
சிரியர்‌, தொடைக்‌ குதாரணம்‌ போக்கிச்‌ சொல்லுதும்‌, 


னை அன்‌ கலம்‌ ய க்கை வை ர்க்‌. 


ர்‌ 'இயத்பட' எனவும்‌ பாடம்‌, * தொடுத்தனர்‌ வழர்சவின்‌' எனவும்‌ பாடம்‌, 


128 யாப்பருங்கல விருத்தி 


[ தோடவயின்‌ வகை ஆமாறு, ] 

84. மோனை யெதுகை முரணியை பளபெடை 
பாத (பிணையே பொழிப்போ டொருஉத்தொடை 
கூழை க. துவாய்‌ (பிசைய தூஉங்‌ ழே.தூஉம்‌ 
சீரிய முற்றொட்‌ சவணுமா ரவையே. 


இஃதென்னுகலிற்றோவெனின்‌, ஒருசார்‌ தொடைகளது பெய 
ரும்‌, அவற்றின்‌ விகற்பமு முணர்த்துதல்‌ நுதலிற்று, 

இதன்‌ பொருள்‌:--மோனை, எதுகை, முரண்‌, இயைபு, அள 
பெடை என்‌ அிவை யைர்தும்‌; அடு, இணை, பொழிப்பு, ஒரூ? , கூழை, 
மேற்கதுவாய்‌, கீழ்க்க வாய்‌, முற்று என இவற்றொடு பொருந்தி 
அவை யொரோவொன்று எட்டெட்டுப்‌ பாகுபா மடையவா மென்ற 


வாறு. 


பாதம்‌ என்பது அடி, இணையே என்றவழி ஏகாரம்‌ எண்‌, கது 
வாய்‌ மிசையதூஉம்‌ கீழ தூாஉ மென்பது, 2மற்கதுவாய்‌ திழ்ச்கதுளாய்‌, 
சவெணுதல்‌-பெருந்‌ நுதல்‌; என்னை? ((டுமய்பி னியக்க மகரமொடு 
சிவணும்‌'' என்றாற்போலக5 கொள்க. மார்‌ என்ப நிடைசசொல்‌, 
அவை என்பது ஈட்டுச்சொல்‌, அவையே என்பதில்‌ ஏகாரமீற்றசை; 
தேற்றேகாரமெனினும்‌ அமையும்‌. இனி அவை கூட்டி வழங்கு 
மா, 

1அடிமோனை, 2இணைமோனை, பொழிப்புமோனை, ஒரூஉ 
மோனை, கூழைமோனை, மேற்க துவாய்‌ மோனை, நீழ்க்கதுவாய்‌ 
மோனை, $மூற்றுமோனை எனவும்‌; 

1அடியெதுகை; 3இணையெதுகை, 3பொழிப்பெதுகை, * ஒரூஉ 
வெதுகை; கூமையெதுகை, மேற்கதுவாயெதுகை, கீழ்க்‌ 
கதுவாயெதுகை, “முற்றெதுகை எனவும்‌) 

1அடிமு.ரண்‌, 3இணைமுரண்‌, “பொழிப்‌। முரண்‌, *ஒரூஉ 
முரண்‌; 6 கூமைமுரண்‌; மேற்கதுவாய்‌ முரண்‌, 7&ம்க்கதுவாய்‌ 
முரண்‌, முற்றமுரண்‌ எனவும்‌; 

1அடியியைபு; 2 இணையியைபு, 3பொழிப்பியைபு, ஒரூஉ 
வியைபு, *கூழையியைபு; 6மேற்கதுவாயியைபு; 2ழ்க்கதுவாயியைபு, 
£முற்தியைபு எனவும்‌; 


தொடையோத்து 129 


1 அடியளபெடை; 3இணையளபெடை, டொழிப்பளபெடை, 
₹ஒரூ௨வளபெடை, 6கூழைபளபெடை, 8ழ்க்கதுவாயளபெடை, 
?மேற்கதுவாயளபெடை, 8முற்றளபெடை எனவும்‌ கூட்டி யெட்டு 
வகைப்‌ பாகுபாடுங்‌ கண்டுகொள்க. 


சீரிய வென்று மிருக்துச்‌ சொல்லியவதனால்‌, இயைபுத்‌ தொ 
டை பிவ்வாறு வழங்காது இறுவாய்‌ முதலாகக்‌ கொண்டு வழ 
ஙகப்படுமெனக்‌ கொள்க. ௮&௮ ஈறுபற்றி யறியுந்தன்மைத்தாகலின்‌, 
இயைபுத்‌ தொடைச்‌ கிவவாறெட்டு விகற்பமும்‌ சொன்னார்‌ கையனார்‌, 
தொல்காப்பியனார்‌ முதலாகிய ஒருசா ராசிரியர்‌. ஈண்டு அவர்‌ மத 
விகற்பம்‌ பற்றிச்‌ சொல்லப்பட்ட அ, இது சார்பு ,நாலாகலின்‌. * இவற்‌ 
நிற்‌ கிலக்கியந்‌ தத்த மிலக்கணஞ்‌ சொல்லுமிச்‌ சொல்லு.தும்‌, 


“எழுத்தியற்‌ ரறொடைகளி னிடைக்கண்‌ மாறுகோண்‌ 
மொழிப்பொருட்‌ டொடைமுறை பிறழ வைத்ததோ 
ரிழுக்சியல்‌ பிலாகிர னிறையு மெட்டென 


வொழுக்கின ருண்மையை ॥]ணர்த்தல்‌ வேண்டியே." 


இதனை விரிக்துரைத்துக்‌ கொள்க, அவையாமாறு போக்கி 
நிரனிறை முதலிய' வென்னுஞ்‌ சூத்தா ச்துள்ளே காட்டுதும்‌. 


[| அடிமோனைத்‌ தோடை ஆமாறு] 


ஆதி யெழுத்தே யடிதொறும்‌ வரினடி 
மோனைத்‌ தொடையென மொழிமனார்‌ புலவர்‌ 
என்பது என்னுதலிற்றோ வெனின்‌, நிறுத்த முறையானே அடி. 
மோனை யாமா அணர்த்துதல்‌ அதலிற்று, 
இதன்‌ பொருள்‌ முதலடி. முதற்கண்‌ வந்த எழுத்தே எல்லா 
வடி முதற்கண்ணும்‌ வரின்‌, அதனை அடிமோனை க்‌ தொடை யென்று 
வழங்குவர்‌ புலவ ரென்றவாறு, 


ஆதியெழுத்தே யென்றவழி ஏகார வி தப்பினலை, அதிச்சொல்‌ 
அடிதோறும்‌ ஒன்றிவரத்தொடுப்பது சிறப்புடைத்து. எனக்‌ 
கொள்க 'அதியெழுத்தே யடிதொறு மாதிசக்கண்‌ வரின்‌' என்று இறப்‌ 
பியாது பொதுவகையாற்‌ கூதிற்றாகலின்‌, முதலடி முதற்கண்‌ வந்த 





* இவற்றிற்குச்‌ செய்யுள்‌ போக்‌டித்‌ தத்தம்‌ இலக்கணச்‌ சுத்தரத்துள்ளே 
காட்டுதும்‌' என்பது பிரதிபேதம்‌, 
17 


120 யாப்பருங்கல விருத்தி 


எழுத்து அடிதோறும்‌ இறுதிக்கண்‌ வரினும்‌, இடைக்கண்‌ வரினும்‌, 
முதற்கண்‌ வரினும்‌ அடிமோனைத்‌ கொடையாம்‌ பிறவெனின்‌; அற்‌ 
றன்று; சூத்திரத்துள்‌ ஆதியெழுத்தென்று சொல்லப்பட்டதாகலின்‌; 
அதனோடு சார்த்தி இதியெழுத்தே யடிதோறும்‌ ஆதிக்கண்‌ வரின்‌ 
என்று பொருள்‌ கொள்ளப்படும்‌; என்னை ? 
! வேறுபடு வினையினு மினத்தினுஞ்‌ சார்பினும்‌ 
தேறத்‌ தோன்றும்‌ பொருடெரி நிலையே " எனவும்‌, 
( வேற்றுமை யின்மியு மிடமுத லாவறிச்‌ 
தேற்பன பொதுவி னிசைப்பினு மிழுக்கா '' எனவும்‌, 
4 கேட்ட மொழியொழித்துக்‌ கேளாக்‌ இளவியொடு 
கூட்டியுரை *கொளுக்துதல்‌ கோட்பா டன்றே '' எனவும்‌, 


) 


“ அடிமுக லோரெழுக்‌ தடிமுதற்‌ ரெடையே ' 


எனவுஞ்‌ சொன்னார்‌ பிறருமாகலின்‌, (அளபெடை யொன்றுவ 
களபெடைத்‌ தொடையே' என்பதன்‌ காறு மடிதொறு மென்பதும்‌ 
முதல்‌ என்பதும்‌ அதிகாரம்‌ செலுத்தியுரைக்க; வரலா ;-- 


மாவும்‌ புள்ளும்‌ ரவதுவையிற்‌ படர 
மாநீர்‌ விரிந்த பூவுங்‌ கூம்ப 
மாலை தொடுத்த கோதையுங்‌ கமழ 
மாலை வந்த வாடை 
மாயோ ளின்னுயிர்ப்‌ புறத்திறுத்‌ தற்றே 
இஃது அடிகோறு முதலெழுத்‌ தொன்றிவரக்‌ தொடுத்தமையா 
னடி.மோனை. 


சீர்தொறும்‌ முதலெழுத்‌ தொன்றிவரத்‌ தொடுத்தால்‌ அது 
இணைமோனைத்‌ தொடை விகற்பமாம்‌. வரலாறு;-- 
1 ௮ணிமல ரசோகின்‌ 1றளிர்ஈலங்‌ கவற்றி 
யரிக்குரற்‌ கண்கிணி யரற்றுஞ்‌ சீறடி 
யம்பொற்‌ கொடிஞ்சி நெடுந்தே ரகற்றி 
யகன்ற வல்கு ல௬்‌.நுண்‌ மருங்கு 


* கொள்ளுதல்‌” என்றும்‌ பாடம்‌, 14 மதிவயி!) படர' என்றும்‌ பாடம்‌, 


[* தளிர்நீறங்‌ சவற்றி ' என்றும்‌ பாடம்‌; 


௦ தாடையோத்து 131 


லரும்பிய கொங்கை யவ்வளை யமைத்தோள்‌ 
அவிர்மதி யனைய திருநுத லரிவை 

யயில்வே லனுக்க யம்பலைத்‌ தமர்த்த 
கருங்கய னெடுங்க னோக்கமென்‌ 

அருந்திய சக்தையைத்‌ இறைகொண்‌ டனவே '" 

இதனுள்‌ இணைமோனை முதலாகய ஏழு விகற்பமும்‌ முறையானே 
வந்தவாறு கண்டு கொள்க, (கடு) 


[அடி மயேதுகை ஆமாறு] 
36. இரண்டா மெழுத்தொன்‌ றியைவதே யெதுகை. 


இஃதென்னுதலிற்றேவனின்‌; அடியெதுகை யாமா நுணர்த்து 
தல்‌ நுதலிற்று, 


இதன்‌ பொருள்‌ :-— அடிதோறும்‌ இரண்டாமெழுத்‌ தொன்தி 
வரத்தொடுப்ப தடியெ.துகைத்‌ கொடை யெனப்படும்‌ என்றவாறு, 


'இரண்டாவதியைவதெதுகை' என்னும்‌ இரண்டாமெழுத்‌ 
தென்பது பெறலாம்‌, அதிகார வசத்தானும்‌; பிறரும்‌, 


( முதலெழுத்தொன்‌ ௮ முடிவது மோனை 
யேனைய தொன்றி னெதுகைத்‌ தொடையே 


7 


என்ரு. ராகலின்‌, பெயர்த்தும்‌ எழுத்து என்று சொல்லவேண்‌ 
டியதென்னை யென்னின்‌, அ௮டி.க்கெழுக்‌ தெண்ணுமாமே போலாது 
தொடைக்கு எல்லா வெழுந்து:்‌ கொள்ளப்படுமென்ப தலிவித்தற்‌ 
குச்‌ெ சால்லப்பட்டத ப 
॥ ஏழுத்தென்‌ றதிகார மீண்டியலா நிற்ப 

எழுத்தென்று மீண்டு மியம்பிற-- மிமுக்காமை 

யெல்லா வெழுத்துர்‌ தொடைக்கா மடிக்கெழுத்‌ 

தல்லா தனவுமென்‌ றற்கு '' 

* அடிக்கெழுத்‌ தெண்ணுங்கால்‌ ஒற்றெழுச்துக்களை நீக்கி உயிரெழுத்துக்‌ 
களும்‌ உயிர்‌ மெய்யெழுத்‌ துக்களுமே எண்ணிக்‌ கொள்ளப்படும்‌, தொடையில்‌ 
அவ்வாறன்றி ஒற்று உள்பட வெல்லா வெழுத்துக்களு மெண்ணப்படு மென்‌ 
பதாம்‌, 


132 யாப்பருங்கல விருத்தி 


 குற்றிகரங்‌ குற்றுகர மென்றிரண்டு மாய்தமோ 
டொற்று மெனவொரு நான்கொழித்துக்‌-கற்றோே 
ருயிரு முயிர்மெய்யு மோதினா ரெண்ணச்‌ 
செயிர்‌ தீர்ந்த செய்யு எடிக்கு '' 
இவற்றை விரித்துரைக்துக்‌ கொள்க. 'இரண்டாமெழுத்‌ தொன்றி 
வரினும்‌ முகலெழுத்தெல்லா௩்‌ தம்முளொத்க வளவினவாய்‌ வந்து, 
பட்டென்பதற்குக்‌ கட்டென்பதல்லது காட்டென்பது எதுகை 
யாகாது; காட்டென்பதற்குப்‌ பாட்டென்பதல்லது பட்டென்ப 
தெதுகையாகாது; அரமென்பதற்குப்‌ பரமென்பதல்லது பாரமென்‌ 
பது எதுகையாகாது; பாரமென்பதற்குக்‌ காரமென்பதல்லது கர 
மென்ப தெதுகையாகாது' என்பததிவித்தற்கு இயைவதே என்றார்‌. 
* “முதலெழுக்‌ தளவொத்‌ தயலெழுத்‌ தொன்றுவ 
தெதுகை யதன்வழி யியையவும்‌ பெறுமே! எனவும்‌; 
1 முதலெழுத்‌ தொன்றுவ மோனை யெதுகை 
முதலெழுத்‌ தளவோ டொத்தது முதலா 
வதஅவொழித்‌ தொன்றினாகு மென்ப? 


எனவுஞ்‌ சொன்னார்‌ பலகாயனா ரெனக்கொளக. 


(இரண்டா மெழுத்தியைவதே யெதுகை' யென்னாது ஒன்று 
என்று மிகுத்துச்‌ சொல்லவேண்டிய தென்னை யெனனின்‌, ஒருசா 
ராசிரியர்‌ இரண்டாமெழுத்தின்‌ மேலேறிய ஏயிரொன்றி வர்தாலு 
முன்றாமெழுத்‌அ ஒன்றி வந்தாலும்‌ எதுகைப்பாற்‌ படுத்து வழங்குவ 
ரென்ப த.ிவித்தற்கு எனக்‌ கொள்க, வரலாறு;-- 

“ துளியொடு மயக்கிய தூங்கு ணதொ 
ளணிகிளர்‌ தாரோ யருஞ்சுர நீந்தி 
வடிவமை யெஃகம்‌ வலவயி னேந்தித்‌ 
தனியே வருதி நீயெனின்‌ 
மையிருங்‌ கூந்த ஓய்தலோ வரிதே' 


இஃதிரண்டா மெழுத்தின்‌ மேலேறிய வுயிரொன்றிய வெதுகை, 
இது செய்யுளியலுடையார்‌ 1 காட்டியது. 


ரதன வய அவ்‌ லை 





* (முதலளவோடொத்‌ தயலெழுத்தொன்றுவ' தெனவும்‌ பாடபேதமுண்டு, ர 
1 காட்டும்‌ பாட்டு' என்றும்‌ பிரதிபேதம்‌ உண்டு, 


தொடையோத்து 183 


 பவழமும்‌ பொன்னுற்‌ குவைஇய முத்தின்‌ 
இகழரும்‌ பீன்றது புன்னை 2 


்‌ பொய்மையும்‌ வாய்மை யிடத்த புரை £ர்ந்த 
நன்மை பயக்கு மெனின்‌ 2 
இவை மானு மெழுத்தொன்றிய வெதுகை. 


* (ஊடு யறுகை யுறுமுத்தங்‌ கோப்பனபோன்‌ 


மாசி யுகுபனிநீர்‌ வக்‌ துறைப்ப--மூசு 
முலைக்கோடு புல்லுதற்‌ கொன்றில்லாதேன்‌ காண்மோ 
விறக்கோடு கொண்டெரிக்கின்‌ றேன்‌'' 


இந்‌ நக்கீரர்‌ வாக்கினுட்‌ கடை யிரண்டடியும்‌ மூன்றாமெழுத்‌ 
தொன்றெதுகை வந்தவாறு காண்க. 


மர்‌ அவிழ்ந்த அணியை ஈக்கு மம்பலமுஞ்‌ சிக்கு 
மகிழ்ந்திடிவார்‌ முன்னர்‌ மலருங்‌-— கவிழ்ந்து 
நிழறுழா யானை நெடுமான்றேர்க்‌ கிள்ளி 


கழறொழா மன்னவர்தங்‌ கை'' 


இப்‌ பொய்கையார்‌ வாக்கினுண்‌ மூன்றுமெழுத்‌ தொன்றி வந்தது. 
இதனை; இரண்டாமெழுத்தின்‌ மேலேறிய வுயிரொன்றி வந்தமை 
யால்‌ உயிரெ.துகை யென்பாரு முளர்‌, 


்‌ மனைக்குப்பாம்‌ வாணுத லின்மைதான்‌ சென்ற 
திசைக்குப்பாழ்‌ நட்டோரை யின்மை யிருந்த 
வவைக்குப்பாழ்‌ மூத்தோரை யின்மை தனக்குப்பாழ்‌ 
கற்றறி வில்லா வுடம்பு '' 


இதுவு மதுபோலக்‌ கொள்க. பிறவுமன்ன, 


த ணக கவ்‌, ல்‌ ட 15 ட்‌ சைட்‌ அ வைஞிக்து சடா ணன்‌ கவன்‌ அனை தார்‌ ம வ கக்‌ ட 
கை யான்‌ மை சரம ல அவயம்‌ டைய. கா ்‌்‌ ௬ அணக 


* 6 ளட முனை யில்‌ ஒளிர்முத் துக்‌ கோத்ததுபோல்‌ 
வீசம்‌ பணிவந்து மெய்குளிர_ மூசு 
முலைத்தடம்கண்‌ மாதே முழுவினையேழ்‌ இன்று 
கிலைக்கடையோ கிச்சயித்தாய்‌ நீ ' 
என்பது, தமீழறியும்‌ பேநமாள்‌ கதை அசசுப்பிரதியில்‌, நக்£ரர்‌ பாடியதாகக்‌ 
கூ றப்பட்ளெள து. இப்பாடம்கொள்ளில்‌ மேற்காட்டிய இலக்கணத்துக்கு 
இஃது உதாரணமாகாதவாறு காண்க, 


1* அவிழ்ந்த துணியியைக்தம்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


134 யாப்பருக்கல விருத்தி 


இனி யெட்டுத்‌ திறத்தானும்‌ வருமாறு: 
( வடியேர்கண்‌ ணீர்மல்க வான்பொருட்கட்‌ சென்றார்‌ 
கடியார்‌ கனங்குழாய்‌ காணார்சொல்‌ காட்டு 


ளிடியின்‌ முழக்கஞ்சி மீர்வகவுள்‌ வேழம்‌ 


பிடியின்‌ புறத்தசைத்த கை” எனவும்‌, 
அன்பிற்கு முண்டோ வடைக்குந்கா மார்வலர்‌ 

புன்சணீர்‌ பூச ரும்‌ ” எனவும்‌, 
1௮% யகன்ற வறிவெனனாம்‌ யார்மாட்டும்‌ 

வெஃகி வெறிய செயின்‌ '' எனவும்‌, 
 போதுசேர்‌ கோதாய்‌ பொருப்பன்‌ றரக்குறித்தான்‌ 

ருதுசேர்‌ மார்பின்‌ றழை?' எனவும்‌, 
4 அறியா முள்புக்‌ கழுந்து வஅதவிர்‌ த்தான்‌ 
* கூறியாய்‌ சொல்லுமோ வின்று"" எனவும்‌ 


இரண்டா மெழுத்தொன்றி வந்தமையால்‌ அடியெதுகை, 
4 பொன்னி னன்ன பொறிசுணங்‌ கேந்திப்‌ 
பன்னருங்‌ கோங்கி னன்னலங்‌ கவற்றி 
மின்னவி ரொளிவடம்‌ தாங்கி மன்னிய 
நன்னிற மென்முலை மின்னிடை வருத்தி 
யென்னையு மிக்கண்‌ னெனுவித்‌ தின்னடை. 
யன்ன மென்பெடை போலப்‌ பன்மலர்க்‌ 
கன்னியம்‌ புன்னை யின்னிழற்‌ அன்னிய 
மயிலேர்‌ சாயல்‌ வாணுதல்‌ 
அயில்வே லுண்கணெம்‌ மறிவு தொலைத்தனவே ' 
இதனு ளிணையெதுகை முதலான வேழு விகற்பமு முறையானே 
வந்தவாறு கண்டு கொள்க. பிறவு மன்ன, (௩௬) 
| வருக்க, நேடில்‌, இன மோனையும்‌ எதுகையு மாமாறு ] 
37. வருக்க நெடிலினம்‌ வரையா ராண்டே 


இஃதென்‌ னுதலிற்றே வெனின்‌, மோனைக்கு க்‌ 
மெய்தியதோ ரிலக்கண முணர்த்துதல்‌ நூதலிற்று, 


இதன்‌ பொருள்‌:--வருக்கமும்‌ செடிலும்‌ இனமும்‌ வந்தாலும்‌ 
நீக்கப்படா மோனையு மெதுகையுமா மென்றவாறு. 





ன அ 


வரன்‌ டின்‌ 
* கூறியாய்ச்‌ சொல்லுமோ' எனவும்‌ பாடம்‌ 


தொடையோத்து 135 


அவற்றை முறையானே யுறழ்வர்‌. அவை வருக்கமோனை, 
வருக்கவெதுகை, நெடின்மோனை, நெடிலெதுகை, இனமோனை, இன 
வெதுகை யென்று வழங்கப்படும்‌. அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வரு 
மாறு:-- 
 பகலே--பல்பூங்‌ கானற்‌ கள்ளை யோப்பியும்‌ 
பாசிலைக்‌ குளவியொடு கூதளம்‌ விரைஇப்‌ 
பின்னுப்‌ பிணியவிழ்க்த ஈன்னெடுங்‌ கூர்தல்‌ 
பீர்ங்கப்‌ பெய்து தேம்படத்‌ இருகப்‌ 
புனையீ ரோதி செய்குறி ஈசைஇப்‌ 
பூந்தார்‌ மார்ப புனத்துட்‌ டோன்றிப்‌ 
பெருவரை யடுக்கத்‌ தொருவே லேர்திப்‌ 
பேயு மறியா மாவழங்கு பெருங்காட்டுப்‌ 
பைங்க ணுழுவைப்‌ பபெகை வெரீஇப்‌ 
பொருது சினர்தணியாப்‌ பூநத லொருத்தல்‌ 
போகாது வழங்கு மாரிரு ணடொள்‌ 
பெளவக்‌ தன்ன பாயிரு ணீர்தயிப்‌ 
பொழுது வருகுவை யாயி 
னற்றார்‌ மார்ப தீண்டலெங்‌ கதுப்பே'' 
இது பகர மெய்‌ வந்த வருக்க மோனை, இவ்வகை வருவன முதலெ 
முத்தொன்றா விடினும்‌ தமது வருக்க வொப்புமை நோக்கி 
மோனைப்‌ பாற்படுத்தி வருக்கமோனை யென்று வழங்கப்படும்‌, 
“ நீடிணர்க்‌ கொம்பர்க்‌ குயிலாலத்‌ தாதூதிப்‌ 
பாடுவண்‌ டஞ்சி யகலும்‌ பருவத்துத்‌ 
தோடார்‌ தொடிநெகழ்த்தா ருள்ளார்‌ படலொல்லாப்‌ 
பாடமை சேர்க்கையுட்‌ கண்‌ ' 
இது டகர மெய்‌ வருக்க வெதுகை. இரண்டாமெழுத்‌ தொன்றா 
விடினும்‌ இரண்டாமெழுத்தின்‌ வருக்க வொப்புமை ரோக்கி யெது 
கைப்பாற்படுத்து வருக்கவெதுகை யென்று வழங்கப்படும்‌, 
இனி நெடினமோனை வருமாறு:-- 
(அர்கலி யுலகத்‌து மக்கட்‌ கெல்லா 
மோதலிற்‌ றெர்தன்‌ ரொழுக்க முடைமை 7 


180 யாப்பருச்சல விருத்தி 


இத முதலெழுத்‌ தொன்றாமையின்‌ மோனையுமன்௮; இரண்டா 
மெழுத்தொன்றுதலும்‌, இரண்டாமெழுத்தின்‌ மேலேறிய வுயி 
ரொன்றுதலும்‌, மூன்றுமெழுத்‌ தொன்றுதலு மின்மையா லெதுகை 
யுமன்று; சொல்லும்‌ பொருளும்‌ பகைத்து வாராமையின்‌ முரணு 
மன்று; இறுவாயொத்து வாராமையி னியைபுமன்று; அளபெடுத்‌ 
தொன்றி வாராமையின்‌ அளபெடையுமன்று; ஒவ்வாமை தொடுத்‌ 
தின்மையிற்‌ செந்தொடையுமன்று; அடிமுழுது மொருசொல்லே 
வரத்‌ தொடுத்த இன்மையி னிரட்டைத்‌ தொடையுமன்று ; ஈறு 
முதலாகத்‌ தொடுத்ததின்பையினந்தா தித்‌ தொடையுமன்று. இதனை 
நெட்டெழுத்தென்னும்‌ மாத்திரை யொப்புமை நோக்கி யியைந்‌ 
தினிதாய்க்‌ கிடத்தலா னெடின்‌ மோனையென்று வழங்கப்படும்‌, 

இனி நெடிலெதுகை யாமாறு;-- 

(அவாவென்றே யஞ்சின ராழா வொருசாரார்‌ 
கூகூவென்றே கூவிளி கொண்டா ரொருசாரார்‌ 
மாமாவென்றே மாய்க்தனர்‌ நீர்தா வொருசாரார்‌ 
ஏ£ர்நாய்‌€ ரென்செய்து மென்றா ரொருசாரார்‌ ” 

இன்னவெல்லா மிரண்டா மெழுத்தொன்றா வாயினும்‌, இரண்டா 
மெழுத்தி னெடி லொப்புமை நோக்கி யியைந்தினியவாய்க்‌ டெத்‌ 
தலி னெடிலெதுகைப்பாற்படுத்து நெடிலெதுகை யென்று வழங்‌ 
கப்படும்‌, 

இனமோனை மூன்று வகைப்படும்‌, அவை வல்லினமோனையும்‌ 
மெல்லின மோனையு மிடையின மோனையுமாம்‌, 

அவற்றுள்‌ வல்லினமோனை வருமாறு: 

(குயலே ருண்கண்‌ கலுழ காளுஞ்‌ 
சுடர்புரை திருநுதல்‌ பசலை பாயத்‌ 
திருந்திழை யமைத்தோ எரும்பட ருழப்பப்‌ 
போகல்‌ வாழி யைய பூத்த 
கொழுங்கொடி யணிமலர்‌ தயங்கப்‌ 
பெருந்தண்‌ வாடை வரூஉம்‌ பொழுதே” 

இஸ்தெல்லாவடியு முதற்கண்‌ வல்லினமே வந்தமையின்‌ வல்லின 
மோனையென்று கையனார்‌ காட்டிய பாட்டு, பிறவுமன்ன, வல்லின 
மோனையு மிடையின மோனையும்‌ சங்கயாப்பிற்‌ கண்டுகொள்க, 


தொடையோதது 137 


இனவெதுகை மூன்று வகைப்படும்‌; வல்லின வெதுகை மெல்‌ 
லின வெதுகை, இடையின வெதுகை பென, 


அவற்றிற்குக்‌ செய்யுள்‌ வருமா: 


(( தக்கார்‌ தகவில ரென்ப தவரவ 
செச்சத்தாற்‌ காணப்‌ படும்‌ ” 


இது இரண்டாமெழுத்‌.து வல்லினம்‌ வந்தமையால்‌ வல்லின 
9வதுகை, 
( அன்பினு மார்வ முடைமை யதுவினு 
நண்பென்னு நாடாச்‌ றெப்பு '' 
இது மெல்லின வெதுகை, 


(( எல்லா விளக்கும்‌ விளக்கல்ல சான்றோர்க்குப்‌ 
பொய்யா விளக்க விளக்கு 7) 


இஃது இடையின வெதுகை, பிறவு மன்ன, 


வருக்க நெடிலினம்‌ வரையார்‌ ' என்றாலும்‌, அதிகார வசத 
கால்‌ அவை யென்பது பெறலாம்‌; பிறரும்‌, 


்‌ ௮டிகொறு முதலெழுத்‌ தடைவதை முதற்றொடை 
யிடையதன்‌ முன்னொன்‌ தியைவதை யெதுகை 
நெடிய பிறவு மினத்தினு மாகும்‌ ்‌்‌ 


என்றா ராகலானும்‌, பெயர்த்தும்‌ ஆண்டு என்று மிகுத்துச்‌ சுட்டிக்‌ 
கூற வேண்டியதென்னை ? எதுகைத்‌ தொடையுட்‌ சீர்‌ முழுவதும்‌ 
வருவது தலையா கெதுகை, ஓரெழுத்தே வரத்‌ தொடுப்பது இடை 
யா கெதுகை, இனத்தானும்‌ மாத்திரையானும்‌ பிறவாற்றானும்‌ 
வரத்தொடுப்பது கடையா கெதுகை யென்றும்‌, முன்னிரண்டடியு 
மோரெதுகை த்‌ கொடையாய வந்த! பின்னிரண்டடிபு மற்றொரு 
திறத்தான்‌ வரினும்‌ குற்றமில்லை; ௮௦௮ இரண்டடி யெஐகை என்‌ 
பார்‌ ஒரு சாராசிரியர்‌ எனற்கும்‌, ஒரு சாராசிரியர்‌ எதுகைத்தொடை 
புள்‌, ய ரலழ என்னும்‌ நான்கொற்றும்‌ வர்து மிகத்‌ தொடுத்தால்‌, 
அதனை யாசிடை யெதுகை யென்று வேண்டுவர்‌ என்ப தறிவித்தழ்‌ 
கும்‌ வேண்டப்பட்ட ௮. 


16 


108 யாப்பருக்கல விருத்தி 


அவா கூறுமாறு: 
1! சீர்முழூ கொன்‌ றிற்‌ றலையா கெதுகை 
யோபெழுத்‌ தொனி னிடைகடை பிறவே ?' 


என்ர ராகலின்‌. 


அவை வருமாறு :-- 

! இலைவிலங்கு ரீள்புருவஞ்‌ சென்றொசிய நோக்கி 
முலைவிலங்றெ றென்று முனிவாண்‌--மலைவிலங்கு 
தார்மாலை மார்ப தனிமை பொறுக்குமோ 
கார்மாலை கண்கூமெ போழ்து ” 

இது தலையா கெதுகை. 

6 அகர முதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன்‌ முத றே ற யுலகூ? 

இஃது இடையா கெதுகை, 

அவி னிடையர்‌ *விதையடிப்ப ரவ்விதையைக்‌ 
காமினோ வென்டுற்‌ கதம்பவேர்‌— நாமினிப்‌ 
பொல்லா தெனினுமப்‌ பூர்தோட்ட.ம்‌ வாழுநருங்‌ 


கொள்ளாரா நஞ்சொற்்‌ குணம்‌” 


இது கடையா செதுகை, 
மோனைக்கு மிவ்வாறே சொல்லிக்கொள்க; என்னை 3 
1 ஒன்றின முடித்த றன்னின முடித்த 
லென்றிவ்‌ வகையால்‌ யாவையு முடியும்‌'' 
என்பவாகலின்‌. 
வாலாறு:_ 
 சுடச்சுடரும்‌ பொன்போ லொளிவிடுந்‌ அன்பஞ்‌ 
சுடச்சுட கோற்கிற்‌ பவர்க்கு "' 
இஅ தலையாகு மோனை. 


* விதையமிப்பர்‌' எனவும்‌ பாடம்‌, 


தொடையோத்து 130 


“ மாவும்‌ புளளும்‌ *வ திவயிற்‌ படா 
மாநீர்‌ விரிந்த பூவுங்‌ கூம்ப 
க k ED 


இஃது இடையாகு மோனை, 


(0 பகலே-பல்பூங்‌ கானற்‌ இள்ளோ யோப்பியும்‌ 
* ன்‌ ப்‌ 


என்பது கடையாகு மோனை. 
இனி யிரண்டடி யெதுகைக்குச்‌ சொல்லுமாறு: 


(( இரண்டடி யெதுகை திரண்டொருங்‌ கியைந்தபின்‌ 


1) 


முரண்ட வெதுகையு மிரண்டினள வரையார்‌ 
என்றாராகலின்‌. 


வரலாறு: 
6 உலக மூன்று மொருங்குட னே ச துமாண்‌ 
டிலகமாய திறலி வன்னடி 
வழுவி னெஞ்சொ௫ வாலிதி னாற்றவுந்‌ 
1 தொழுவ ரெொரல்வினை நீங்குக வென்றியான்‌ ' 


எனவும்‌; 


( மணியுமிழ்ந்து மாமலை2மன்‌ மேய்வனவு நாகம்‌ 
மடவரலார்‌ கொய்ய மலாவனவு நாகம்‌ 
பிணிய விழந்து நன்னாளாற்‌ பூப்பனவும்‌ வேங்கை 
பிறங்கன்மாத்‌ தொலைத்தவற் றான்‌ அய்ப்பனவும்‌ வேங்கை 
1 இறைக்காச்சா னெம்மருளா மாலையு மாலை 
யெமக்கினிதா யாமவனைச்‌ சூட்வெது மாலை 
நிறைகாய்த்தி கெஞ்சஞ்சச்‌ சுவெதுவுங்‌ காமம்‌ 


நிலங்காக்குஞ்‌ சேஎய்‌ செசிெகருங்‌ $காமம்‌ '' 





அ ச்‌ மவன்‌ வையவு... அவவ, 





ன க * “பதிவயிற்‌ படர” எனவும்‌ பாடம்‌. 
1 (தொழுவ) றொல்வினை ' எனவும்‌ பாடம்‌, 
1 6 இறைக்காசான்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
$ காமம்‌, என்பது ஈழராட்டிலுள்ள சதர்காமம்‌ என்னும்‌ திருப்பதி, 


140 யாப்பருங்கல விருத்தி 


| மந்திரி கடிதோடி மதிபுரை குடையசையத்‌ 
தந்திரவகை காணிற்‌ றன்னொடு நிகரில்லாப்‌ 
பூவிரி கமழ்குஞ்சிச்‌ சாகர மகளொப்பா 


யாவரு மிவணில்லென்‌ ௫௪ற வதுகூ றும்‌ 


எனவுங்‌ கொள்க, 


மோனைக்கு மிவவாறே கூறப்படும்‌; ஒன்றின முடித்து றன்‌ 
னின முடித்த லென்பது கந்திரவுத்தியா கலின்‌. 


வாலாறு;_— 
( அகங்‌ கண்டகத்‌ தாலற்ற வாடவர்‌ 
ஆகங கண்டகத்‌ தாலற்ற வன்பினர்‌ 
பாகங்‌ கொண்டு பயோதாஞ்‌ சேர்த்தன 
பாகங்‌ கொண்டு பயோதர நண்ணினார்‌ ”* 


எனக்கொள்க, டி றவு மன்ன, 


இனி ஆரிடை யெதுகைக்குச்‌ சொல்லு மாறு:-- 
! யரலழ வென்னு மீரிரண்‌ டொக்றும்‌ 
வரன்முறை பிறழாது வந்திடை யுயிர்ப்பி 
னாசிடை யெதுகையென்‌ றறிந்தனர்‌ கொளலே '' 


சான்றா.ராகலின்‌, 


அவை வருமான: 

'! தக்கோலர்‌ இன்று தலைநிறையப்‌ பூச்சூடிப்‌ 
பொய்க்கோலஞ்‌ செய்ய வொழியுமோ-வெக்கா லு 
முண்டி வினையு ஞூறைக்கு மெனப்பெரியோர்‌ 
கண்டுகை விட்ட மயல்‌ ”' 

எனவும்‌, 

“ காய்மாண்ட தெங்கின்‌ பழம்‌ வீழக்‌ கமுகினெற்றிப்‌ 
பூமாண்ட இந்தேன்‌ பெடைஃபி வருக்கை போழ்த்து 
தேமாங்‌ கனிசிதமி வாழைப்‌ பழங்கள்‌ சிந்தும்‌ 
எமாங கதமென மஅிசையாற்‌ மசிசைபோய தண்டே " 


எனவும்‌ போக்தவிவற்றுள்‌ பொய்க்கோலம்‌, காய்மாண்ட என யகர 
லோற்றிடை வந்த வாசிடை யெதுகை கொள்க, 


தொடையோத்து 141 


 மரக்கொடி மாலையு மெளவற்‌ பக்தரும்‌ 
கார்க்கொடி. முல்லையுங்‌ கமழ்ந்கு மல்லிகைப்‌ 
பூக்கொடிப்‌ பொலுப்புரும்‌ பொன்னின்‌ ஞாழலுச்‌ 
தூக்கடி கமறர் துதான்‌ நுறக்க மொத்தகே பூ 


ப நார்த்தொடித்‌ இர்க்கிலென்‌ தன்புிய்ந தடக்கலென்‌ 
பாத்‌ துழிப்‌ பெப்யிலென்‌ பல்லோர்‌ பழிக்க லென்‌ 
தோற்பையு ணின்று கொழிலறச்‌ செய்தாூட்டுங்‌ 
கூத்தன்‌ ! (றப்பட்டக்‌ கால்‌ '' 


( அர்கலி யுலக த்து மக்கட்‌ கெல்லாம்‌ 


7 


ஓதலிற்‌ சிறற்தன்‌ ழெழுக்க முடைமை ' 
இவை ரகர வொற்திடைவந்த ஆசிடையெதுகை, 


(அவே அருவின வாயினு மாபயந்க 
பால்வே அருவின வல்லவாம்‌ - பால்போ 
லொருதன்மைக்‌ தாகு மறறரெலி யாபோ 
அருவ பலகொள லிங்கு ட்‌ 


இது லகரவொற்றிடை வர்க அசிடையெதுகை. 


(அந்தரத்‌ துள்ளே யகங்கை புறங்கையா 
மந்தரம்‌ போலு மனைவாழ்க்கை--மந்‌ தரத்துள்‌ 
வாழ்சின்றோ மென்று மகிழன்மின்‌ வாணாளும்‌ 


| 


போகின்ற பூளாயே போன்று " 
இது ழகர வொற்றநிடை வந்த ஆரிடையெதுகை, 


இவையெல்லாம்‌ வரலாற்று முறைமையோடுங்‌ கூடி யியைந்தினிய 
வாய்க்கிடப்பனவே கொள்ளப்படுமென்க. அண்டே என்ற ஏகார 
விதப்பினல்‌ எதுகைத்தொடையானே பாவினம்‌ வருவது, பிற 
தொடையால்‌ வருமாயினும்‌; அல்லதூஉம்‌ தலையாகு மோனையானும்‌ 
வரப்பெறு மெனக்‌ கொள்க. (*ஏ. துகைத்‌ தொடையா லினம்பிற 


விரவினு௫்‌ சிறப்புடை மோனையுஞ்‌ சிவணு மாண்டே' எனப்‌ 
பிறருஞ்சொன்னா. 


a வவயவ தவக்‌ வை கைட யாக்கர்‌ பம ல்ல 


* “எதுகைத்‌ தொடையா னடிபிற வ லவீயும” எனவும்‌ பாடம்‌, 





149 யாப்பருக்சல விருத்தி 


மேற்காட்டிய பாவினத்துள்ளும்‌ பிறவற்றுள்ளு மெதுசைத்‌ 
தொடையான வருமாறு கண்‌ கொள்க. (அவாவென்றே யஞ்சின 
ராழா வொரு சாரார்‌ ***? என்பது இறுதியியைபாய்‌ வர்ததாயி 
னும்‌ கெடிலெதுகையாய்‌ வந்தத. முரணாய்‌ வரும்‌ பாவினமும்‌, 
அளபெடையாய்‌ வரும்‌ பாவினமு மெதுகையிற்‌ றீர்க்தும்‌, மோனை 


யிற்‌ நீர்ந்தும்‌ வாராவெனக்‌ கண்டுகொள்சு. 
தலையாகு மோனையாற்‌ பாவினம்‌ வருமாறு: 


கருநீல மணிந்த கதப்பினயற்‌ 
கருநீல மணிந்தன கண்ணிணைகள்‌ 
கருநீல மணிக்கதிர்க்‌ கட்டியெனக்‌ 
கருநீல மணிந்த கருங்குழல்கள்‌ '' 
எனக்‌ கொள்க. 
மிகுதிவகையால்‌ ய, ர, ல, ழ என்னும்‌ நான்குமே யாசென்று 
ராயினும்‌, வல்லினத்துப்‌ பகரமும்‌, மெல்லீனக்து ௩, ஞ, ண 
வென்னு மூன்று மொழித்து, *எல்லா வொற்று மொரோ விடத்‌ 
தாசாய்‌ வரவும்‌ பெறும்‌. ண, ம, ன வென்னு மூன்றும்‌ வல்லினஞ்‌ 
சார்க்‌ தாசாகா; வகார, நகார;, மகாரத்தோ டியைந்து மாசாகா 
வெனக்‌ கொள்க. இன்னு மவவேகார விதப்பினானே உரையிற்‌ 
கோடலென்ப தனால்‌ விட்டிசை மோனையும்‌, இடையிட்டெதுகையுங்‌ 
கொள்ளப்படும்‌; என்னை? 


1 விட்டிசை மோனையு மிடையிட்‌ டெதுகையு 


99 


மொட்டி வரூ௨ மொருசாரு முளவே 


என்றாராகலின்‌. 


வரலாற, 
௮௨ அறியா வறிவி லிடைமகனே 
கொ அலைய னின்னாட்டை நீ்‌ 


இதனுண்‌ முதலெழுத்திரண்டு மளவொத்து விட்டிசைத்தமையால்‌ 
விட்டிசைமோனை, 


க 





ஆ ௮௮, 








* 6 அல்லா வொற்றும்‌' எனவும்‌ பாடம்‌. 
1 வகார ஈகார தகார மகாரத்‌ தோடு ' எனவும்‌ பாடம்‌, 


சொடையோத்து 148 


இடையிட்‌ டெதகை வருமாறு:-- 


தோடா ரெல்வளை கெகிழ காளு 
செய்த லுண்கண்‌ பைதல்‌ கலுழ 
வாடா வவவரி புதைஇப்‌ பசலையும்‌ 
வைகடமே றும்‌ பைபையப்‌ பெருகின 


டோர்‌ 


நீடா ரிவணென நீமனங்‌ கொண் 
கேளார்‌ கொல்லோ காதலர்‌ தோம்‌ 
வாடாப்‌ பெளவம்‌ வார்முகச்‌ தெழிலி 
பருவஞ்‌ செய்யா த) வலனேர்பு வளைஇ 
யோடா மலையன்‌ வேலிற்‌ 
கடி.து மின்னுமிக்‌ கார்மழைக்‌ குரலே '' 
இஃது அடியிடையிட்‌ டெதகை வந்தமையா லிடையிட்டெ துகை, 
எல்லா வெதுகைக்கு முதலசை நேர்க்கு நிரையும்‌, நிரைக்கு 
கேரும்‌ வாரா. ரேர்க்கு நேரும்‌, நிரைக்கு நிரையுமே வருவதென 4 
கொள்க, 
£ நிரைநேர்‌ மறுதலை யடையா தம்முளு 
மெதுகை முதலசை யென்மனார்‌ புலவர்‌'' 
எனவும்‌, 
! யாவகை யெதுகையு *மசைமுறை பிறழாப்‌ 
பாவகை நான்காம்‌ *பாட்டி. னுள்ளே ?' 
எனவுஞ்‌ சொன்னாராகலின்‌. 4 விதப்புக்களவி வேண்டியது விளைக்‌ 


தி 
பிறரு மோனைக்கு மெதுகைக்கு மிவ்வாறே சொன்னார்‌; என்னை ? 


்‌' என்பது தந்திர வுத்தியாகலி னிவவா அமைக்கப்பட்ட அ. 


1 அடிதொறுர்‌ தலையெழுத்‌ தொப்பது மோனை 
௮தொமிச்‌ தொன்றி னெதுகைக்‌ கொடையே 
ஆயிரு தொடைக்குங்‌ ரனையெழுத்‌ அரிய ” 

என்௫ர்‌ தொல்காப்பியனா. 


[ 


* அசை நிலை ' எனவும்‌ பாடம்‌. 
* £ பாட்டி டூங்‌ காலே ' எனவும்‌ பாடம்‌, 


1 சளையெழுத்து-இன வெழுத்து, 


144 யாப்பருங்கல விருத்தி 


( முதலெழுத்‌ கொன்றின்‌ மோனை யாகு 
மஃதொழித்‌ தொன்றி னெதுகை யாகு 
மாயிரு கொடைக்குங களையெழுத்‌ அரிய” 

என்றார்‌ ஈத்தத்தனா்‌, 

 முதலெழுத்‌ தொன்றின்‌ மோனை யெதுகை 
முதலெழுத்‌ தளவோ டொத்து முதலா 
வஃதொழிட்‌ தொன்றி னாகு மென்ப 
விவ்விரு தொடைக்குங்‌ சளையெழுத்‌ அரிய '' 


என்றார்‌ பல்காயனார்‌. 
₹ முதலெழுத்‌ தொன்றி முடிவது மோனை 
யேனைய தொன்றி னெதுகைத்‌ தொடையே 
யுறுப்பி னொன்றின்‌ விகற்பமு மப்பா 
னெறிப்பட வந்தன நேரப்‌ படுமே '' 
என்றார்‌ * சறுகாக்கை பாடினியார்‌. (௩௭) 


[ழாண் தோடை ஆமாறு | 
88. மொழியினும்‌ பொருளி ன முர ணுதன்‌ முரணே 


என்பது எனனுதலிற்றோவெனின, நிறுத்த முறையானே அடி 
மூரணாமா அணர்த்துதல்‌ ,நூதலிற்று, 

இதன்‌ பொருள்‌:--அடிகொறுஞ்‌ சொல்லும்‌ பொருளும்‌ மறு 
தலேப்படத்‌ தொடுப்பது அடி முரண்டொடை எனப்பகி மென்ற 
வாறு, 

அம்முரண்‌ மூன்று வகைப்படும்‌. அவைசொல்லும்‌ சொல்லும்‌ 
முரணுதலும்‌, பொருளும்‌ பொருளும்‌ முரணுதலும்‌, சொல்லும்‌ 
பொருளுந்‌ கம்முண்முரணுதலுமென. இனியொருசா ராசிரியா 





அவைதா மைந்து விகற்பமா மென்பர்‌, உவை யாவையோ வெனின்‌, 
சொல்லும்‌ சொல்லும்‌ முர ணுதும்‌, பொருளும்‌ பொருளும்‌ முணு 
தலும்‌, சொல்லும்‌ பொருளுஞ்‌ பொல்லொடு முரணுதலும்‌, சொல்‌ 
ஓம்‌ பொருளும்‌ பொருளொடு முரணுதலும்‌, சொல்லும்‌ பொரு 
ளுஞ்‌ சொல்லொடுிம்‌ பொருளொடு முரணுதலும்‌ என விவை, 


* : காக்கைபாடினியார்‌ ' என்றும்‌ பிரதி பேதம்‌ உண்டு, 


தொடையோத்து 145 
வரலாறு: 


6 செந்தொடைப்‌ பகழி வார்‌ பிச்‌ செஞ்சிறந்து 
கருங்கைக்‌ கானவன்‌ களி, றுகிறத்‌ தழுத்தலிற்‌ 
பசும்புண்‌ வார்ந்த வசும்புடைக்‌ குருதியொடு 
வெள்விளி பயிற்று சாட 
னுழைய னாகவும்‌ விழையுமென்‌ னெஞ்சே ய 

இது சொல்லும்‌ சொல்லும்‌ முரணிய. * செர்கொடை நிற 
மன்று ; செவ்வை, கருங்கை நிறமன்று; கொலைத்தொழில்‌, 


(6 திமேய்‌ திறல்வரை நுழைஇப்‌ பரிமெலிந்து 
நீர்சசை பெரு௮ நெடுநல்‌ யானை 
வானதிர்‌ 1 தழங்குரன்‌ மடங்க லானாது 
நிலஞ்சேர்பு 1 முயங்கு புலஞ்சேர்‌ மரத்த 
நிலவென விளங்கு நிரைவனைப்‌ பணை த்தோ 
ளிருளே ரைம்பா லொழியப்‌ 
பொருள்புரிக்‌ தகறல்‌ புரைவதோ வன்றே” 


இத பொருளும்‌ பொருளும்‌ முரணியது. தியென்னும்‌ பொரு 
ட்கு நீரென்னும்‌ பொருளும்‌, வானென்னும்‌ பொருட்கு நிலமென்னும்‌ 
பொருளும்‌, நிலவென்னும்‌ பொருட்கு இருளென்னும்‌ பொருளும்‌ 
மறுதலைப்பட்டன. 


! பெருநிலக்‌ குறுமகள்‌ பிமிதோர்ர்‌து ஈடுங்கலிற்‌ 
சிறுமை கூர்ந்த செல்சுடர்‌ மாலையொடு 
கெடுநீர்ப்‌ பொய்கைக்‌ $ குறுநீர்‌ தந்த 
தண்பனி யவிழ்மலர்‌ கா.றுநின்‌ 


LJ ௪ 1] ட்‌ ந 
கண்பனி துடைமார்‌ வந்தனர்‌ ஈமரே " 


ட 











* £ செர்தொடை என்புழிச்‌ செய்யதாய வண்ணமில்லை; செம்மை என்‌ 
னுஞ்‌ சொல்லே, ₹ கருங்கை ' எனபுழிக்‌ கருமை என்னும்‌ வண்ணயில்லை; 
கொன்று வாழுங்கை யுணர்த்தியது ' எனவும்‌ பிரதிபேதம்‌ உண்டு, 

1 “வேங்குரல்‌ ' எனவும்‌ பாடம்‌, 

1 “ முழங்கு ' எனவும்‌ பாடம்‌, 

ஏ த-ரீர்‌, வான்‌-கிலம்‌, கிலவு-இருள்‌ எனப்‌ பொருளொடு டொருண்‌ முரணி 
யது, எனவும்‌ பாடம்‌. 

§  குறுநர்‌' எனவும்‌ பாடம்‌, 

19 


146 யாப்பருங்கல விருத்தி 


இது சொல்லும்பொருளும்‌ சொல்லொடு முரணியத, *றெடு 
நீர்‌ என்பது சொல்‌, குறுநீரென்பது சொல்‌, பெருநிலம்‌ பொருள்‌. 


“செந்தி யன்ன ரசனத்த யானை 
நீர்சசை பெரு அக்‌ கானற்‌ 


ர்‌ 


றேர்ரசைஇ யோடுஞ்‌ சுரனிறந்‌ தோரே ' 


இது சொல்லும்‌ பொருளும்‌ பொருளொடு முரணிய, செந்தி 
யென்புழிச்‌ செம்மையு முண்டு; திக்கட்‌ செய்யதென்னுஞ்‌ சொல்லு 
முண்டு, நீர்ரசை பெறு௮ வென்புழிச்‌ சொல்லில்லை ; முரணியது 
பொருளெனக்‌ கொள்க. 
1 ஓங்குவரைத்‌ [தொடுத்துக்‌ தாழ்ந்திரங்‌ கருவி 

செங்குர லேனற்‌ பைங்கிளி யிரியச்‌ 

சிறுகுடித்‌ ததும்பும்‌ பெருங்கன்‌ னாடனை 

நல்ல னென்றும்‌ யாமே 

தீய னென்னுமென்‌ றடமென்‌ றோளே ” 


இது சொல்லும்‌ பொருளும்‌ சொல்லொடும்‌ பொருளொடு முர 
ணியது. : செங்குரல்‌' என்புழிச்‌ சொல்லுமுண்டு; செம்மை குரற்‌ 
கண்ணுமுண்டு, “பைங்கிளி ' என்புழிச்‌ சொல்லுமுண்டு ; பசுமை 
திளிக்கண்‌ ணுமுண்டு ; செம்மை யென்பதும்‌ பசுமை யென்பது முர 
ணின. 4 ஒங்குவரை தொடுத்தத்‌ தாழ்ர்திரங்‌ கருவி ' என்பதூஉ 
மதுவெனக்‌ கொள்க, 


இனி அவை எட்டுத்‌ திறத்தானும்‌ முறையே வருமாறு 


(( இருள்விரிக்‌ தன்ன மாநீர்‌ மருங்கின்‌ 

நிலவு குவிக்தன்ன வெண்மண லொருசிறை 

யிரும்பி னன்ன கருங்கோட்டுப்‌ புன்னை 

பொன்னி னன்ன அண்டா திறைக்குஞ்‌ 

ச நெடுநீர்‌ என்புழி செடுமையென்னுஞ்‌ ( சொல்லுமுண்டு; நீரும்‌ நெடிது. 
குறுரர்தந்த என்புழிக்‌ குறிது என்னுஞ்‌ சொல்லுண்டு; குறிய பொருளில்லை 
எனவும்‌ பிரதிபேதம்‌ உண்டு, இது /குறுரர்‌' என்னும்‌ பாடத்திற்கியைந்த பொரு 
ளாகக்‌ காணப்படுகின்ற து. 
1 “சினநுதல்‌ ' என்றும்‌ பாடம்‌, 


4 * சொடுத்த ' எனவும்‌ பாடம்‌, 


தொடையோத்து 147 


சிறுகுடிப்‌ பரதவர்‌ மடமகள்‌ 


பெருமதர்‌ மழைக்கணு முடையவா லணங்கே ' 


இஃது அடிதொறுர்‌ பொருளால்‌ வர்து மறுதலைப்‌ படத்‌ 
தொடுத்தமையா லடிமுரண்‌, 


“ சிறடிப்‌ பேரக லல்கு லொல்குபு 
சுருங்கிய அசுப்பிற்‌ பெருகுவடம்‌ தாங்கிக்‌ 
குவிந்துச்ணங கரும்பிய கொங்கை விரிந்து 
றிய பெரிய கிகர்மலர்க்‌ கோதைதன்‌ 
வெள்வளை க்‌ தோளுஞ்‌ சேயரிக்‌ கருங்கணு 
மிருக்கையு நிலையு மேந்தெழி லி.பக்கழுக்‌ 
துவர்வாய்த்‌ தீஞ்சொலு முவந்தெனை முனியா 
தென்று மின்னண மாகுமதி 
பொன்‌ திகழ்‌ நெடுமவற்‌ போர்வல்‌ லோயே ”' 


இதனுள்‌ இணைமுரண்‌ முதலாய ஏழு விகற்பமு முறையானே 


வந்தவாறு கண்டு கொள்க. முரண்டொடை. யிலக்கண மிவவாறே 


பிறருஞ்‌ சொன்னார்‌; எனனை ! 

(மொழியிலும்‌ பொருளினு முரணுதன்‌ முரணே '' 
என்றார்‌ தொல்காப்பியனா. 

( சொல்லினும்‌ பொருளினு மாறுகோண்‌ முரணே '' 
என்றார்‌ பல்காயனா. 

“ பொருளினு மொழியினு முரணுகன்‌ முரணே '' 
என்றார்‌ ஈத்தத்தனா. 

॥ பொருளினுஞ்‌ சொல்லினு முரணத்‌ தொடுப்பின்‌ 

முரணென மொழிப முந்தை யோரே” 

என்றார்‌ மயேச்சுரா. 

மறுதலை யுரைப்பினும்‌ பகைத்தொடை யாகும்‌ '' 
சான்றார்‌ அவிரயனா. 


148 யர்ப்பருங்கல விருத்தி 


 மொழியினும்‌ பொருளினு முரணச்‌ தொடுப்பி 
னிரணத்‌ தொடையென்‌ றெய்தும்‌ பெயரே” 


என்றார்‌ காக்கை பாடினியார்‌, (௩௮) 
[இதுவுமது ] 


39, கடையிணை பின்முர ணிடைப்புணர்‌ முரணென 
விவையுங்‌ கூறுப வொருசா ரோரே 


என்பது என்னு சலிற்றோவெனின்‌, முரண்டொடைக்‌ கொரு 
சா ராசிரியா வேண்டும்‌ விகற்ப முணர்த்துதல்‌ நூதலிற்று, 

இதன்‌ பொருள்‌ :--கடையிணைமுரணும்‌, பின்முரணும்‌, இடைப்‌ 
புணர்முரணு மென்று சொல்லுவ ரொருசா ராசிரியர்‌ என்ற 
வாறு. 


கடை யிருசீரு மறுதலைப்படத்‌ தொடுப்பது கடையிணைமுரண்‌, 
சடைச்சரு மிரண்டாஞ்‌ சீரு மறு தலைப்படத்‌ தொடுப்பது பின்மு ரண்‌, 
இடை யிருசீரு மறுதலைப்படச்‌ தொடுப்பது இடைப்புணர்முரண்‌ 
எனக்‌ கொள்க. கடையிணை பின்முரண்‌ இடைப்புணர்முரண்‌ என்ற 
தல்லத; அவற்றிற்‌ கிலக்கணங்‌ கூறிற்றில்லே யாயினுஞ்‌, சொல்லின்‌ 
முடிவி னப்பொருள்‌ முடித்த லென்பது தந்திரவுத்தியாகலானும்‌, 
உரையிற்கோட லென்பதாகலானு மிவ்வா அரைக்கப்பட்டது. 


அவற்றுக்குச்‌ செய்யுள வருமா று :— 

(* நீன்றேர்ந்‌ தருந்திய கருங்கால வெண்குருகு 
தேனார்‌ ஞாழல்‌ விரிரினைக்‌ குமூ௨ந்‌ 
தண்ணர்‌ துறைவன்‌ றவிர்ப்பவும்‌ தவிரான்‌ 
றேரோ காணலக்‌ காண்டும்‌ 


பீரேர்‌ வண்ணமுஞ்‌ சிறு நுதல்‌ பெரிதே ”' 


இது கடையிருசீரு மறுதலைப்படத்‌ தொடுத்தமையாற்‌ கடை 
பிணைமுரண்‌. 


“சார லோங்கிய தடந்தாட்‌ டாழை 
கொய்ம்மலர்‌ குவிந்து தண்ணிழல்‌ விரிந்து 





அமான்‌ வர. 





* ஃமீன்றேர்ர்து வருர்திய' எனவும்‌ பாடம்‌, 


தொடையோத்து 149 


தமிய மிருக்தன மாகி நின்று 

நலனுடைப்‌ பணிமொழி நன்குபல *புகழ்ந்து 
விங்குதொடிப்‌ பணைத்தோ ணெழிெத்‌ 
அறந்தோ னல்லனெம்‌ மேனியோ தீதே” 


இத கடைச்‌சீரு மிரண்டாஞ்€ரு மறுதலைப்படத்‌ தொடுத்த 
மையாற்‌ பின்மு ரண்‌. 


॥ போதலிழ்‌ குலிஞ்சி [கெடுக தண்‌ மால்வரைக்‌ 
கோதையிற்‌ மாழ்ந்த வோங்குவெள்‌ எருவிக்‌ 
காந்தளஞ்‌ செங்குலைப்‌ பசுங்கூ தாளி 
வோல்‌ விரிமலர்‌ முகையொடு விரைஇப்‌ 


பெருமலைச்‌ சீறா ரிழிதரு நலங்கவர்ந்‌ 
தின்னா வாயின வினியோர்‌ மாட்டே” 


இஃது இடையிருசீரு மறுதலைப்படத்தொடுத்தமையா லிடைப்‌ 
புணர்‌ முரண்‌. 


இவ்வாறு கூறினார்‌ கையனா ரென்னு மாரிரிய ரெனக்‌ கொள்க, 


இவையுங்‌ கூறுப வென்ற உம்மையான்‌ முதற்ச ரொழித்து 
மூன்று சீர்க்கண்ணு மறுதலைப்படச்‌ தொடுப்பது கடைக்கூழை 
மு. ரணெனப்படும்‌, 


வரலாறு ,--4 


( காவியங்‌ கருங்கட்‌ [செய்யவாய்ப்‌ பைந்தொடி 
பூவிரி ஈறுமென்‌ கூந்தலும்‌ 
வேய்புரை தோளு மணங்குமா ரி லெம்மே 


இதன்‌ முதலடியில்‌ கருங்கட்‌ செய்யவாய்ப்‌ பைந்தொடி எனக்‌ 
கடைச்சீர்‌ மூன்று மறுதலைப்படத்‌ ரா கடைக்கூழை 
முரணெனக்‌ கொள்க, 


* புகன்று ' எனவும்‌ பாடம்‌, 
1  நறுர்தீண்‌ ? எனவும்‌ பாடம்‌, 
1 : செவ்வாய்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
1 (எமக்கே' எனவும்‌ பாடம்‌, 


150 யாப்பருங்கல விருத்தி 


ஒன றினமுடிக்த றன்னின முடித்த லென்பது தந்திரவுத்தியாக்‌ 
லின்‌ ஏனைத்தொடைக்கு மிவ்வாறே கொள்க. 


அவை சொல்லுமாறு; கடையிணைமோனை, பின்மோனை; 
இடைப்புணர்மோனை, கடைக்கூழைமோனை, எனவும்‌ | கடையிணை 
யெதுகை, பின்னெதுகை, இடைப்புணரெதுகை, கடைக்கூழையெ 
அகை எனவும்‌) கடையிணையியைபு, பின்னியைபு, இடைப்புணரியைபு, 
கடைக்கூழைபியைபு எனவும்‌ ; கடையிணையளபெடை.; பின்னள 
பெடை, இடைப்புணரளபெடை, கடைக்கூழையளபெடை எனவுங்‌ 
கண்டு கொள்க, 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ :-- 

ட பூர்தார்ச்‌ ॥றுகிளி புலம்பொடு புலம்ப 
மைம்மலர்‌ நெடுங்கண்‌ வாங்கமை நெடுந்தோ 
ளந் நுண்‌ கொடியிடை * கொடியேற்‌ நுறந்து 
சீறடிச்‌ சிலம்பு சிலம்பொடு சிலம்ப 

ர வேதி லாளனோ டிவ்வழிப்‌ 


போதல்‌ கண்டனையோ வாழிய புறவே' 


இத.னுட்‌ கடையிணைமோனை முதலாகிய நான்கும்‌ வந்தவாறு 


சண்டுகொளக, 


 வஞ்சியங்‌ கொடியின்‌ வணங்கிய நுணங்கிடை 
மலர்புரை வடிக்கண்‌ வாங்கமைச்‌ தொடித்தோண்‌ 
மதிபுரை சிறுநுதல்‌ நறுமென்‌ கூந்தல்‌ 
வான்கதிர்‌ வடமலி தடமுலை மடவரல்‌ 
பஞ்சியஞ்‌ £றடி பனிப்பவிவ்‌ 
வெஞ்சுர மிதிப்ப விளைந்ததால்‌ விதியே '' 

இதனுட்‌ கடையிணை யெதுகை முதலாகிய நான்கு விகற்பமும்‌ 
வந்தவாறு கண்டுகொள்க, 

(( புயலறல்‌ போலும்‌ பூங்குழற்‌ பிழம்பே 

தொய்யிலும்‌ பொன்னே சாயலு மயிலே 


* “துணங்கினிடை யெற்றுறந்து ' எனவும்‌ பாடம்‌. 
1 * ஏதில்‌ காளையோ டிவ்வழி ' எனவும்‌ பாடம்‌, 


தொடையோத்து 151 


சிலையே நுதலும்‌ முறுவலு *முத்தே 
மயிலும்‌ பாலு மாம்பலு மொழியே 
யரிமதர்‌ நெடுங்கணு மயிலே 

வரிவளைத்‌ தோளி முகமுமோர்‌ மதியே”! 


இதனுட்‌ கடையிணையியைபு முதலாகிய நான்கு முறையானே 
வந்தவாறு கண்டுகொள்க, இஃதிறுவா யெழுவாயாகக்‌ கண்டு 
கொள்க, 


( மெல்லிணர்‌ நறும்பூ விடாஅ டொடாறுள்‌ 
செய்கையும்‌ வழாஅ டெய்வமுர்‌ தொழாது 
ளினிதினி னகா௮ ளிராஅள்‌ யாவதும்‌ 
விரிமலர்‌ மராஅங்‌ குராறும்‌ விராஅம்‌ 
பின்னிருங்‌ கூந்த னன்னுத 
லென்னா குவள்கொ லென்னுமென்‌ னெஞ்சே ” 
இதனுட்‌ கடைபிணையளபெடை முதலாகிய நான்கு விகற்பமு 
முறையானே வர்‌ தவா, று கண்டுகொள்ச. 


இன்னும்‌, (இலையுங்‌ க றுப வொருசாரோரே யென்ற வும்மை 
விகப்பினால்‌ அடி யடி தாறுங்‌ கடைச்சர்க்கண்‌ முகதலெழுத்தமொழியு 
மொன்றிவந்தாற்‌ கடைமோனையென்றும்‌, இரண்டா மெழுத்‌ தொன்றி 
வந்தாற்‌ கடையெதுகை யென்றும்‌, கடைச்சீர்‌ மறுதலைப்‌ படத்‌ 
தொடுத்து வந்தாற்‌ கடைமுரணென்றும்‌, ௮டிதொறுங்கடைச்‌ சீரி 
அதி யெழுத்தொன்றி வந்தாற்‌ கடையியை பென்றும்‌, கடைச்சீரள 
பெடுத்துவந்தாற்‌ கடையளபெடையென்று மிவ்வாறு பெயரிட்டு 
வழங்குவாரு மூளரொருசா ராசிரியரெனக்‌ கொள்க, 


வரலாறு :-4 


“6 வளரிளங்‌ கொங்கை வான்கெழு மருப்பே 
பொறிவண்‌ டோதியிற்‌ பாடுமா மருளே 
வாணுக லொண்மதி மருட்டி 
மாயோ ளிவளென்‌ னோய்தணி மருந்தே '' 


இஃது அடிதொறுங்‌ கடைச்சீர்க்கண்‌ முதலெழுத்‌ தொன்றி 
வரத்‌ தொடுத்தமையாற்‌ கடைமோனை, 





* மணியே' எனவும்‌ பாடம்‌ 


152 யாப்பருங்கல விருத்தி 


 சுரிதரு மென்குழன்‌ மேலு மாலைகள்‌ சூட்டினீர்‌ 
புரிமணி மேகலை யாளை யாரமும்‌ பூட்டி.னீ 
சரிசவழ்‌ வேனெடுங்‌ கண்களு மஞ்சன மூட்டினீர்‌ 
வரிவளை பெய்‌ தினை யாளை நுண்ணிடை வாட்டினீர்‌ " 


இது அடிதோறும்‌ கடைச்சரக்கண்‌ ணிரண்டா மெழுத்தொ 
ன்றிவரத்‌ தொடுத்தமையாற்‌ கடையெதுகை. 


6 கயன்‌ மலைப்பன்ன கண்ணிணை கரிதே 
தடமுலைத்‌ திவளுர்‌ தனிவடம்‌ வெளி?த 
நூலினு நுண்ணிடை சிறிதே 
யாடமைத்‌ தோளிக்‌ கல்குலோ பெரிதெ "' 


இஃது அடிதோறும்‌ கடைச்சர்‌ மறு தலைப்படத்‌ தொடுத்தமை 
யாற்‌ கடைமுரண்‌, 


மாமலர்‌ நெடுங்கண்‌ மானோக்‌ னெவே 
பொன்மலர்‌ வேங்கை புணர்முலைச்‌ சுணங்கே 
நறுமலர்க்‌ கூர்கலு மறல 
* செறுமலர்க்‌ கமல மலைத்தது முகமே'' 
( ஈத்துவக்கு மின்ப மறியார்கொ ருமுடைமை 
வைத்திழக்கும்‌ வன்க ணவர்‌ '' 
4 ௮ளவதியா னட்டவன்‌ கேண்மையே க£ழ்ரீர்த்‌ 
தறியறியான பாயந்தாடி யற்று '' 
என விவை முதற்சீர்க்‌ கடையொத்து வந்தமையாற்‌ கடையியைபு, 
( தொடுகடற்‌ றுறைதறை திரிதருஞ்‌ சுரூ௮க்‌ 
கருங்கழி கலந்து கலித்தருங்‌ கரா 


மறிதிரை மகரமும்‌ வழாஅ 
வெறிநீர்ச்‌ சேர்ப்ப விந்நெறி தகா '' 


இது கடையளபெடை, பிறவுமன்ன, (௩௯) 








* ' ஒண்மலர்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


தொடையோத்து 153 


| அடியியைபுத்தோடை ஆமாறு. | 
40. இறவா யொப்பினஃ தியைபெனப்‌ படுமே. 


இஃதென்‌ அுதலிற்றுவெனின்‌, நிறுத்தமுறையானே யடி 
யியைபுத்‌ தொடையாமாறுணர்த்துக னுதலிற்று, 


இதன்‌ பொருள்‌: அடிதோறு மிறுதிக்கண்‌ ணெழுத்தானுஞ்‌ 
சொல்லானு மொன்றிவரின்‌, ௮5௮ அடி இயைபுத்கொடை யென்‌ 
னப்படும்‌ என்றவாறு, 


வரலாறு :_— 


 மாயோள கூந்தற்‌ குரலு நல்ல 
* கூந்தலில்‌ வேய்ந்த மலரு நல்ல 
மலே ருண்கணு நல்ல 

பலர்புக ழோதியு ஈனிகல்‌ லனவே ” 


4 இன்னகைத்‌ அவர்வாய்க்‌ கிளவியு மணங்கே 
நன்மா மேனிச்‌ ஈணங்குமா ரணங்கே 
யாடமைக்‌ தோளி கூடலு மணங்கே 
யரிமதர்‌ மழைக்கணு மணங்கே 


இருநுதற்‌ பொறித்த இலதமு மணக்கே ” 


இவை யடிதோறு மிறுதியொன்றி வந்தமையான்‌ அடிபியை 
புத்தொடை. 


இனி அவை எட்டுத்திறத்தானும்‌ வருமாறு :-- 
( மொய்த்துடன்‌ றவழு முகிலே பொழிலை 

மற்றத னயலே முத்துறழ்‌ மணலே 
நிழலே யினியத னயலது கடலே 
மாதர்‌ நதிலே வல்லே யியலே 
வில்லே _நதலே வேற்கண்‌ கயலே 
பல்லே தளவம்‌ பாலே சொல்லே 
புயலே ருழலே மயிலே யியலே 


ய தனால்‌ 





* ௨ கூந்தற்‌ பெய்த ' எனவும்‌ பாடம்‌, 


20 


104 யாப்பரும்சல விருத்தி 


இவ்வயி னிவவுரு வியங்கலி 
னெவ்வயி னோரு மிழப்பர்தர்‌ நிறையே 


1) 


இதனுள்‌ இணையியைபு முதலாகிய ஏழு விகற்ப முறையானே 
வஈதவாறு கண்டுகொள்க, 


ஈறு முதலாக (இயை பேனட்ப$மே' என்று சிறப்பித்தவதனால்‌, 
மோனையாய்வர்து இறுவாயொத்கால்‌ மோனை யியைபென்றும்‌, 
எதுகையாய்‌ வரது இறுவாயொத்தால்‌ எதுகை யியைபென்றும்‌ 
முரணாய்வர்‌ திறுவாயொத்தால்‌ முரணியை பென்றும்‌, அளபெடை 
யாய்‌ வந்து இறுவாயொத்கால்‌ அளபெடையியைபென்றும்‌, பல 
வாய்‌ வக்து இறுவாயொத்கால்‌ மயக்கியைபென்றும்‌, பிறவாராது 
இறுவாயொக்கால்‌ செவ்வியைபென்‌ றும்‌ வழங்கப்படு மெனக்‌ 
கொளக. 


அவற்றுட்‌ சில வருமாறு ;-- 

பூந்தண்‌ பொழிலிடை வாரணச்‌ அஞ்சும்‌ 
பூங்கண்‌ ணன்னை யில்லிடைச்‌ அஞ்சும்‌ 
பூங்கொடிப்‌ புறத்தயற்‌ குறவன்‌ அஞ்சும்‌ 
பூசலிக்‌ களவென்‌ றியாந்தஞ்‌ சலமே' 

இது மோனையியைபுத்தொடை.. 
அலைப்பான்‌ பிறிதுயிரை யாக்கலுங்‌ குற்றம்‌ 
விலைப்பாலிற்‌ கொண்டூன்‌ மிசைவதூஉங்‌ குற்றம்‌ 
சொலற்பால வல்லாத சொல்லுதலுங்‌ குற்றம்‌ 
கொலைப்பா லுங்‌ குற்றமே யாம்‌. 

இஃது எதுகை யியைபுத்தொடை, 

ப இருளுக்‌ கெரிவிளக்‌ கென்றும்‌ பகையே 
அருளுச்‌ கலைவாழ்க்கை யஃதும்‌ பகையே 
மருளுக்கு வாலறிவு *மாளாப்‌ பகையே 
பொருளுக்கஃ தின்மை பகை ”' 

இது முரணியைபுத்தொடை. 

ஏ ௪ வழங்குஞ்‌ சிலையா யினிவாரல்‌ 

மா௮ வழங்கு செறி " 


மாயா ' எனவும்‌ பாடம்‌, 


தொடையோத்து 155 


& ஓ ஓதல்‌ வேண்டி பொளிமாம்குஞ்‌ செய்வினை 
யா௮து மென்னு மவர்‌? 


இஃது அளபெடை யியைபுத்தொடை. 


“்‌ பரவை மாக்கடற்‌ படுதரை வரவும்‌ 
பண்டைச்‌ செய்தி யின்றிவண்‌ வரவும்‌ 
பகற்பின்‌ முட்டா திரவிது வரவும்‌ 
பசியு மார்கையும்‌ வரவும்‌ 


பரியினும்‌ போகா தவப்பினும்‌ வருமே 


இது மோனையு முரணுமாய்வர்‌ திறுவாய்‌ யொத்தமையான 
மயக்கியைபுச்‌ தொடை. 


“ஓங்குவரை யமன்ற வேங்கை ஈறுமலரு 
மூர்கெழு நெய்தல்‌ வார்கெழு மலரும்‌ 
பழனத்‌ தாமரை யெழினல மலரு 
மில்லயற்‌ புறவின்‌ முல்லைவெண்‌ மலரு 
மூ ராஅ௮ங்‌ கடற்றிரை விரா௮ மலரும்‌ 
வேறுபட மிலைச்சிய நாதிருங்‌ குஞ்சி 
யேர்தல்‌ பொய்க்குவ னெனவும்‌ 
பூர்த ணுண்கணும்‌ புலம்பா னாவே "' 
இது பொழிப்பெலுகையும்‌, பொழிப்பளபெடையுமாய்‌ வந்திறு 
வா யொத்தமையான்‌ மயக்கியைபுத்தொடை, மயக்கியைபுத்‌ தொ 
டைக்‌ லெக்கணம்‌ பலரும்‌ ஈறு பிறிதாய்‌ வந்ததாயினு மென்பாரு 
முளரெனக்‌ கொள்க, 
அத போக்கித்‌ தொடை பல தொடுப்பினு மென்னுஞ்சூத்திரத்‌ 
அட்‌ காட்டுதும்‌. இயைபுக்தொடைக்‌ கிலக்கணம்‌ பிறரு மிவ்வாறு 
சொன்னார்‌; என்னை? 
4 இறுவா யொன்ற லியைனெ யாப்பே” 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌, 
£ இறுவா யொப்பினஃ தியைபென மொழிப" 
என்றா ரவிஈயனார்‌. 


1 * செய்தியி னின்றிவன்‌' எனவும்‌ பாடம்‌, 


156 யாபபருச்கல விருத்தி 
(( இயைபே யிறுசி ரொன்று மென்ப '' 
என்றார்‌ பல்காயனார்‌, 
£ இறு£ ரொன்றி னியைபெனப்‌ படுமே” 
என்றார்‌ ஈத்தத்தனார்‌. (௪0) 
(அடி ௮௱பேடைந்தோடை யாமாறு] 
41. அளபெடை யொன்றுவ தளபெடைத்‌ தொடையே 


என்பதென்னுதலிற்றோ வெனின்‌; நிறுத்த முறையானே யடி 
யளபெடைத்‌ தொடையாமா றுணர்த்துதல்‌ நுதலிற்று, 

இதன்‌ பொருள:--அடிகொறு முதற்சீர்க்கண்‌ ௮ளபெடுத 
தொன்றிவரின்‌ ௮%து அடியளபெடைத்தொடை யெனப்படுமென்ற 
வாறு, 

இச்சூத்திரத்துண்‌ முதற்‌€ ரென்பதில்லையாயினும்‌, ! இருசர்‌ 
மிசைவரத்‌ தொடுப்பதை யிணையே ' என்னும்‌ சூத்திரத்தினின்றும்‌, 
சீர்‌ என்றும்‌ முதல்‌ என்றும்‌ சங்க நோக்கதிகாரம்‌ வரவுரைக்கப்‌ 
பட்டதெனக்‌ கொள்க, 


ஒன்று தலென்பது; 
(( தனிரிலை முதனிலை யிடைநிலை மீறென 


நால்வகைப்‌ படஉமள பாய்வரு மிடனே '' 


என்று சொல்லப்பட்ட உயிரளபெடையும்‌, ஈஞுணந மன 
வயலள வாயத மென விவை பதினோரொற்றும்‌ குதிற்ேேம்‌ குறி 
லிணைக்மூமென்று சொல்லப்பட்ட ஒற்றளபெடையும்‌ தம்முள்‌ 
ஒன்‌ றி வருவதெனக்கொள்க. கான்‌ கிடத்து மேழு நெட்டெழுத்து 
மளபெடுப்ப விருபத்தெட்‌ டுயிரளபெடையாம்‌. அவ்விருபத்தெட்டி 
னையு மெட்டுவிகற்பத்தானு முறழ இருநாற்‌ திருபத்துநாலாம்‌. பதி 
னோரொற்றுங்‌ குறிற்கமுங்‌ குறிலிணைக்மே மளபெடுப்ப விருபத்‌ 
திரண்டாம்‌. அவ்விருபத்‌ இரண்டினையும்‌ எட்டு விகற்பத்தானு முறழ 
தூற்றெழுபத்தாறொற்‌ றளபெடையாம்‌, , அவை யிறுஇ யிடைநிலை 
யாய்ச்கூறுபடுப்ப விரட்டியாம்‌, அவையெல்லாம்‌ செய்யுள்வந்‌ தழிக்‌ 
கீண்டு கொள்க, 


தொடையோத்து 157 
ஏ ௭ வழங்குஞ்‌ சிலையா யினிவாரல்‌ 
மா ௮ வழங்கும்‌ வரை '' 
இது சீர்க்கு முன்னும்‌ பின்னு மெழுத்தின்றி யோரெழுத்தே 
நின்றளபெ௫ித்தமையாற்‌ றனிரிலை யளபெடைத்தொடை. 
்‌ தாஅரி கொண்டான்‌ கதச்சே மதனழித்தான்‌ 
அஅழி யேந்த லவன்‌ '' 
இது முதனின்ற சொல்லின்கட்‌ பின்னு மெழுத்துப்பெற்று 
முதலெழுத்‌ தளபெழுந்தமையான்‌ முதனிலை யளபெடைத்தொடை. 
“ கடாஅக்‌ களிற்றின்மேற்‌ கட்படா மாதர்‌ 
படாஅ முலைமேற்‌ ஹுதில்‌ '' 
இது முதனின்ற சீரி னிறுதி யெழுத்தளபெடுத்‌ தொன்றிவரத்‌ 
தொடுத்தமையா லிறு திமிலை யளபெடைத்தொடை, 
“்‌ பூராஅய தேவர்க்‌ கொழிச்சலு மாமோ 
விரா௮ய கோதை விளர்ப்பு '' 
இது முதனின்ற சீரி னடரின்ற எழுத்தளபெடுத்‌ தொன்றிவரத்‌ 
தொடுத்தமையா லிடைகிலை யளபெடைத்தொடை, 
இனி ஒற்றளபெடை:-- 
! வண்ண்டு வாழு மலர்றெடுங்‌ கூந்தலாள்‌ 
பண்ண்டை நீர்மை *யரிது” 
இஃது இடைநிலையொற்‌ றளபெடைத்தகொடை, 
( உரன்ன்‌ னமைந்த வுணர்வின ராயி 
னரண்ண்‌ ணவர்திறத்த தில்‌'' 
இஃதிறுதிரலையொற்‌ றளபெடைத்தொடை. 


கொடையே யென்றதிகாரம்‌ வரவைத்துப்‌, பெயர்த்தும்‌ அள 
பெடையொன்றுவ தளபெடைத்‌ தொடையென்று மிகுத்துச்‌ 
சொல்லியவதனால்‌ முதலெழுத்தொன்றிவர்‌ தளபெழுர்தால்‌ 
மோனையளபெடைத்‌ கொடையென்றும்‌, இரண்டாமெழுத்தொன்றி 
வந்து அளபெழுந்தால்‌ எதுகை யளபெடைத்தொடை யென்றும்‌, 
முரணாய்‌ வந்தளபெழுந்தால்‌ முரணளபெடைத்தொடை மென்றும்‌ 


ரப சதை தகரும்‌ வத | 





* பரிது எனவும்‌ பாடம்‌, 


158 யாப்பருங்கல விரு த்தி 


அவை பல வந்தளபெழுந்தால்‌ மயக்களபெடைத்தொடை யென்றும்‌; 
பிற வாராதளபெழுந்தால்‌ ரெவ்வளபெடைத்தொடை யென்றும்‌ 
வழங்கப்பம்‌, அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 
அஃதே யெனின்‌, அளபெடை யொன்றுவ தளபெடைத்‌ 
தொடை பென்னை, அளபெடைத்‌ கொடையே யென்று ஏகார 
மிகுத்‌ துச்சொல்ல வேண்டியதென்னை பெனின்‌, ஓ ந சாராரிரியரால்‌ 
இணை முதலாகய ஒருசா ரளபெடை விகற்பங்கள்‌ சிறுபான்மை 
யொன்றா தளபெடுத்து வரினுங்‌ கொள்ளப்‌ படுமென்ப தலிவித்‌ 


தற்கு வேண்டப்பட்டது, 


தொடை விகற்பத்து நான்கு உயிரளபெடையும்‌, இரண்டு 
ஓற்றளபெடையுந்‌ தம்முண்‌ மயங்கி வரப்பெறும்‌, 


உதாரணம்‌ ;-- 
(ஏஎ ராதுர்‌ நீஇ ணீஇர்‌' என்பது கொள்க, 
இனி அவை பெட்டு விகற்பத்தானும்‌ வழுங்குமா று: 
௮ ௮ வளிய வலவன்றன்‌ பார்ப்பினோ 
டீ இ ரிரையுங்கொண்‌ டீரளைப்‌ பளளியுட்‌ 
டூ உர்‌ திரையலைப்பத்‌ துஞ்சா இிறைவன்றோண 
மே ஏ வலைப்பட்ட ஈம்போ னறுநூதால்‌ 
ஓஓ வழக்குச்‌ அயர்‌. 
இஃதடிதோறு முதற்சீர்க்கண்‌ ணளபெடுத்‌ தொன்றிவாத்‌ 
தொடுத்தமையா லடியள பெடை த்தொடை, 


(டசா௮ட்‌ டாஅ மரைமல ரூழக்கி 
பூஉக்‌ குவளைப்‌ போஓ தருந்திக்‌ 
கா௮ய்ச்‌ செந்நெற்‌ கறித்துப்‌ போஓய்‌ 
மாத்‌ தாஅண்‌ மோஒட்‌ டெருமை 
தேஎம்‌ புனலிடைச்‌ சோலர்‌ பாஅன்‌ 
மீஇ னாஅர்க்‌ அகளுஞ்‌ ௪இ 
ரே ராழுர்‌ நீஇ ணீஇ 
ரூரன்‌ செய்த கேண்மை 
யாய்வளைத்‌ தோளிக்‌ கலரா னாதே ” 


தொடையோத்து ' 139 


இதனு ளிணையளபெடைத்தொடை முதலாகிய வேழு விகற்ப 
மும்‌ முறையானே வந்தவாறு கண்டீகொள்க, 
அளபெடைக்கிலக்கணம்‌ இவவாறு பிறருஞ்‌ சொன்னார்‌; எனனை? 
₹: அளபெடைக்‌ தொடைக்கே யளபெடை. யாகும்‌ ”' 
என்றார்‌ பல்காயனார்‌. 
1 அளபெடைக்‌ தொடைக்கே யளபெடை யொன்றும்‌ ' 
எனற நத்கக்களூர்‌, 
*4 அளபெடை யினம்பெறக்‌ தொமிப்ப தளபெடை ?? 
என்றார்‌ அவிஈயனார்‌. 
்‌ சொல்லிசை யளபெழ மிற்பதை யளபெடை ”' 
என்றார்‌ சிறுகாக்கை பாடினியார்‌, 


டி 1] . J 
6 அளபெழுச்‌ இயாப்பினல்‌ தளபெடைத்‌ தொடையே ' 
என்றார்‌ ப திரிபுரமெரித்தவர்‌ பெயர்‌ மகிழ்ந்க பேராசிரியர்‌, 
1 l எழுவாயெழுத்‌ கொன்மின்‌ தது அளபெடையே ய்‌ 
(மாவும்‌ புண்மோனை * * * பணிமொழியே '' 


இவற்றைப்‌ பதம்‌ நெகிழ்த்துரைத்துக்கொள்க, (௪௧) 
3. இருசீர்‌ மிசைவாத்‌ தொடுப்பதை யிணையே, 


மோனை முதலாகிய வைந்து தொடையு முணர்த்தி யவற்தின 
விகற்பமு முணர்ச்துவா னெடுத்துக்கொண்டார்‌, அவற்று ளிச்சூத்‌ 
இர மிணையாமா நுணர்க்துதல்‌ நதலிற்று, 
அளவே யினம்‌ பெற” எனவும்‌ பாடம்‌, 
ர * உயரும்‌ புரஈகாச்‌ செற்றவன்‌ பெயர்‌, என்றும்‌ பாடம்‌, 
1 எழுவா யெழுத்தோன்றின்‌ மோனை யிறுதி யியை பிரண்டாம்‌ 
வழுவா வெழுச்தொன்றின்‌ மாதே யெதுகை மறுதலைத்த 
மொழியான வரினு முரணடி. தோறு முதன்மொழிக்க 
ணழியாதளபெடுத்‌ தொன்றுவ தாகு மளபெடையே, 
(யாப்பருங்கலக்காரிகை) 
ஏ மாவும்புண்‌ மோனை யியைபின்‌ னகைவடி மேரெதுகைக்‌ 
்‌. சேவின்‌ முரணு மிருள்பரச்‌ தீண்டள பாவளிய 
வோவிலந்‌ தாதி யுலகுட மொக்கு மேயிரட்டை 
பாவருஞ்‌ செந்தொடை பூத்தவென்‌ ராகும்‌ பணிமொழியே, 
(யாப்பருக்சலக்காரிகை) 


160 ்‌ யாப்பருங்கல விருத்தி 


இதன்‌ பொருள்‌ :-—முதலிரு சீர்க்கண்ணு பேலடிக்கண்‌ வரத்‌ 
தொடுத்தாற்போல மோனை முதலாயின வரத்தொடுத்தால்‌, அவை 
யிணைமோனை, இணையெதுகை இணைமுரண்‌; இணையியைபு, இணை 
யளபெடை யெனப்படும்‌ என்றவாறு ; என்னை? 
“ இரண்டாஞ்‌ சீர்வரி னிணைபெனப்‌ படுமே '' 
என்றார்‌ பிறரு மாகலின்‌. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு ;-- 
 தண்ணறுந்‌ தகர நீவிய கூந்தற்‌ 
ருதார்‌ கண்போ தட்பெ முடிக்அக்‌ 
தயங்குமணித்‌ தளர்கடைப்‌ புதல்வர்‌ தாயொடுர்‌ 
தம்மனை தமரொடுங்‌ கெழீஇச்‌ 
தனிகிலைத்‌ தலைமையொடு பெருங்குறை வின்றே " 
இது முதலிருசீர்க்கண்ணு முதலெழுத்‌ தொன்றிவரத்‌ தொடுத்‌ 
தமையா லிணைமோனை த்தொடை, 
 கல்லிவர்‌ முல்லைக்‌ * களிவண்டு வாய்திறப்பப்‌ 
பல்கதிரோன்‌ செல்லும்‌ பகனீங்‌ இருண்மாலை 
ர மெல்லியலாய்‌ மெல்லப்‌ படர்ந்த இதுவன்றோ 
சொல்லியலார்‌ சொல்லிய போழ்து '' 
இது முதலிருசீர்க்கண்ணு மிரண்டாமெழுத்‌ தொன்றிவரத்‌ 
தொடுத்தமையா லிணையெதுகைத்தொடை. 
'' கருங்கால்‌ வெண்குருகு கனை துயின்‌ மடியு 
மிசிகுதுறை யகன்கழி யினமீன்‌ மாந்தி 
1 யோங்கிருங்‌ கனிக்கோட்‌ டிருஞ்சினை யுறையுர்‌ 
தண்டுறை வெஞ்செலன்‌ மான்றேர்ச்‌ சேர்ப்பன்‌ 
பகல்கழீ இ யெவ்வச்‌ தீரக்‌ 
கங்குல்‌ யாமத்து வந்து நின்றனனே 
இது முதலிரு சீர்க்கண்ணு மறுதலைப்படத்‌ தொடுத்தமையா 
லிணைமுரரண்‌, 
*  கணவண்‌டு ' எனவும்‌ பாடம்‌. * “சொல்லியார்‌ * எனவும்‌ பாடம்‌, 
ர்‌ * ஒங்கிருக்‌ .தளிர்தோட்டிருஞ்சனை' எனவும்‌ 'ஓங்கிருங்தளிர்‌ 
கோட்‌ டிருஞ்சனை' எனவும்‌ பாடம்‌; 


1) 


தொடையோத்து ்‌ 1: 16] 


6 பிரிந்துறை வாழ்க்கையை யாமும்‌ பிரிந்தும்‌ 
இருந்தெய்க்கு நெஞ்சே 1 பிருக்து--பொருக்தும்‌ 
பெரும்பணை ச்‌ தோளி:குணனு மடனு 
மருஞ்சுர,த்‌ துள்ளும்‌ வரும்‌ '' 

இது கடையிருசர்க்கண்ணும்‌ ஈற்றெழத்‌ தொன்றிவரத 
தொடுக்தமையா லிணையியைபு. 


்‌' உலாஅ வலாஅ தொருவழிப்‌ படாது 
தெலாஅ வெலாஅ வென்றிது வினவும்‌ 
வெரீஇ வெரீடி வருதியோ நீ 
யொரீஇ யொரீஇ யூரல ரெழவே ”' 


இது முதலிருசீர்க்கண்ணு மளபெடுத்தமையா லிணையள 
பெடை. ௮ஃதே யெனின்‌, இணைமுகலாயெ தொடை விகற்பங்கட்‌ 
திலக்யெம்‌ ஈண்டன்றோ காட்டற்‌ பாலது; மேற்காட்டிய தென்னை ? 
எனின்‌, முதலேழு விகற்பமு முறையானே ஒரு செய்யுளுள்ளே வர்‌ 
தது கண்டு கற்பார்க்‌ கெளிமை நோக்கித்‌ தத்தர்‌ தொடைகளோடு 
மியையக்‌ காட்டிய தல்லது இலக்கண முறையாய இண்டுக்‌ காட்டப்‌ 
பட்டசெனக்‌ கொள்க, (௪௨) 


| போழீப்பு மேனை ஆமாறு ] 
43. முதலொடு மூன்றாஞ்‌ சீர்த்தொடை பொழிப்பே. 
என்பது என்னுதலிற்றோவெனின்‌, பொழிப்பாமா றுணர்த்து 
தல்‌ அதலிற்று, 
இதன்‌ பொருள்‌ :--முதற்‌ சீர்க்கண்ணு மூன்றாஞ்‌ 2ர்க்கண்‌ 
ணும்‌ மோனை முதலாயின வரக்தொடுப்பது பொழிப்புத்தொடை 
யெனப்படு பென்றவாறு, 


அவை பொழிப்புமோனை, பொழிப்பெதுகை, பொழிப்பு 
முரண்‌, பொழிப்பியைபு, பொழிப்பளபெடை எனக்‌ கொள்க. 
“(ஜிரிடை விட்டினி தியாப்பது பொழிப்பாம்‌' எனவும்‌ “ ஒரு? 
ரிடைவிடிற்‌ பொழிப்பொருஉ விருசீர்‌ '' எனவும்‌ பிறரும்‌ சொன்‌ 
னாராகலின்‌, 


+ ! புகமும்‌-பொருளும்‌' எனவும்‌ பாடம்‌ 
21 


169 யாப்பருங்கல விருத்தி 


வரலாறு: 

( கணங்கொள்‌ வண்டினங்‌ கவர்வன *மேய்ப்பக்‌ 
சுழி ரடைகரைச்‌ கதிர்வாய்‌ திறந்த 
கண்போ னெய்தல்‌ கமழு மாங்கட்‌ 
கலிமாப்‌ பூண்ட கடுந்தேோர்‌ 
கவ்வைசெய்‌ தன்றாற்‌ கங்‌ 


4 ப்‌ ந 
குல்‌ வந்தே 


இது முதற்சீர்க்கண்ணு மூன்றாஞ்‌ சீர்க்கண்ணு முதலெழுத்‌ 
தொனி வந்தமையாற்‌ பொழிப்‌ | மானை, 
( பல்கால்‌ வந்து மெல்லக்‌ கூறிச்‌ 
சொல்வன்‌ மையி னல்லவை புணர்ந்து 
செல்புன லெடுத்த பல்பூங்‌ கழனி 
தல்வய லூரன வல்ல 
னொல்லா னுணர்த்தும்‌ பல்குறை மொழியே ' 


9 


இது முதற்சீர்க்கண்ணு மூன்றாஞ்‌ சீர்க்கண்ணு மிரண்டா 
மெழுத்‌ தொன்றிவரத்‌ தொடுத்தமையாற்‌ பொழிப்பெ.துகை, 
( ஒங்குவரைத்‌ தொடுத்த தாழ்ந்திலங்‌ கருவி 
சேங்குர லேனற்‌ பைங்கிளி யிரியச்‌ 
சிறுகுடி.ச்‌ ததும்பும்‌ பேருங்கன்‌ னடனை 
ஈல்ல னென்று மியாமே 
தீய னென்னுமென்‌ றடமென்‌ றோளே ” 
இது முதற்சீர்க்கண்ணு மூன்றாஞ்‌ சீர்க்கண்ணு மறுதலைப்‌ 
படத்‌ தொடுத்தமையாற்‌ பொழிப்பு முரண்‌. 
 பெருங்கண்‌ கயலே சீறியாழ்‌ சொல்லே 
முருந் தம்‌ பல்லே புருவம்‌ வில்லே 
மயிலே மற்றிவ ளியலே 
தண்கதுப்‌ பறலே திங்களு அதலே ' 


இது கடைச்சீர்க்கண்ணு மிரண்டாஞ்‌ சீர்க்கண்ணு மீற்றெழுத்‌ 
தொனறிவரத்‌ கொடுத்தமையாற்‌ பொழிப்பியைபு, 


wg எனம 





* மாய்ப்ப்‌ எனவும்‌ (மொய்ப்ப' என வும்‌ பாடம்‌, 
1 (மெல்ல கூறி” எனவும்‌ டாடம்‌, 


தொடையோத்து 163 


 சுறா௮அக்‌ கொட்கு மருஅ விருங்கழிக்‌ 
கராஅங்‌ கலித்தலின்‌ விராஅ மீனினம்‌ 
படாஅ வென்னையர்‌ வலை2ய௭ 
கெடாஅ நாமிவை விடாஅம்‌ விலைக்கே ” 


இத முதற்சர்க்கண்ணு மூன்றாஞ்சீர்க்கண்ணும்‌ அளபெடுத்து 

ஒன்றிவரத்‌ தொடுத்தமைபாற்‌ பொழிப்ப௱பெடை, (௪௩) 
| ஒந௨.த்தோடை அமாறு] 

44. சீரிரண்‌ டிடைவிடத்‌ தொடுப்ப தொருஉத்தொடை, 


என்ப தென்னுதலிற்று வெனின்‌, ஒரூ௨த்தொடை யாமா 
அணாத்துதல்‌ நுதலிற்று, 

இதன்‌ பொருள்‌:--நூவிரு சீர்க்கண்ணுமின்றி முதற்‌ சீர்க்‌ 
கண்ணு ஈாலாஞ்சீர்க்கண்ணு மோனை முதலாயின வரத்‌ தொடுப்பது 
ஒரூஉ த்தொடை யெனப்படிம்‌ என்றவாறு, 


அவை ஒரூஉ மோனை, ஒரூஉ வெதுகை, ஒரூஉ முரண்‌; ஒரூஉ 


வியைபு, ஒரூஉ வளபெடை யென வழங்கப்படும்‌, 


 சீரிரண்‌ டிடைவிடத்‌ தொடுப்ப தொருஉ வென்றாலு மதி 
கார வசத்தா லப்பொருளைப்‌ பயக்கும்‌; 
(( இருசீ ரிடையிடி னொரூ௨வென மொழிப" 
என்றார்‌ தொல்காப்பியனா ராகலானும்‌ பெயர்த்தும்‌ “(தொடை 
யென்று சொல்ல வேண்டியதென்னை எனின்‌, தொடைவிகற்ப 
மெல்லா நாற்சீரடியுள்ளே வழங்கப்பட மென்ப தெல்லா வாசிரியர்க்கு 
மொப்ப முடிந்த துணிபென்பது அதிவித்தற்கொரு தோற்ற முணர்த்‌ 
திய தெனக்கொள்க., 
வரலாறு :_ 
 புயல்விற்‌ றிருந்த காமர்‌ புறவிற்‌ 
புல்லா ரினநிரை யேறொட புகலப்‌ 
புன்கண்‌ மாலை யுலகுகண்‌ புதைப்பப்‌ 
புரிவளைப்‌ பணைத்தோட்‌ குறுமகள்‌ 
புலம்பு சொண்டனளா ஈம்வயிற்‌ புலர்தே 


164 யாப்பருங்கல விருத்‌ தி 


'இஃதிடை யிரு£ீர்க்கண்ணு மின்றி முதற்சர்க்கண்ணுங்‌ 
கடைச்சீர்க்கண்ணு முதலெழுத்‌ தொன்றிவரத்‌ தொடுத்தமையால்‌ 
ஒரூஉ மோனை. 


 பரியல்‌ யாவதும்‌ பைந்தொடி, யரிவை 
பொரியரை மரா௮த்து வாலிணர்ச்‌ சுரிமலர்‌ 
எரியிணர்க்‌ சார்தளோ டெல்லுற விரியும்‌ 
வரிவண்‌ டார்க்கு காடன்‌ 


பிரியா னாதல்‌ பேணின்மற்‌ நரிதே ”' 


இஃதிடை யிருசர்ச்கண்ணு மின்றி முதற்சீர்க்கண்ணு நான்‌ 
காஞ்சர்க்கண்ணு மிரண்டா மெழுத்தொன்றிவரத்‌ தொடுத்தமை 
யான்‌ ஒரூ௨ வெதுகை, 
ட குறுங்கான்‌ ஞாழல்‌ கொங்குசேர்‌ நெடூஞ்சினை 
யோங்குதிரை யுதைப்ப மருங்கிற்‌ ருழ்ந்த 
தண்ணறுர்‌ துறைவன்‌ பின்னிலை வேழ்படா்‌ 
பிரிந்துகாங்‌ களையா மாயிற்‌ பிரியான்‌ 
பேருங்கடற்‌ படப்பைகஞ்‌ சிறுகுடிப்‌ 
போங்கரைப்‌ பெண்ணை மடலொடு வருமே ” 


இஃதிடை யிருசீர்க்கண்ணு மின்றி முதற்சர்க்கண்ணும்‌ கடைச்‌ 
சிர்க்கண்ணு மறுதலைப்படத்‌ தொடுத்தமையா னொருஉ முரண்‌. 
பல்லோர்‌ முத்தம்‌ புருவம்‌ வில்லே 
சொல்லே யமுதம்‌ *பிறையவ ணுதலே 
யியலே யெண்ணினுக்‌ தெரியினு மயிலே 
கயலே கண்ணுற கூர்தலு மறலே 
இஃதிடை யிருசர்க்சகண்ணு மின்றி முதற்சீர்க்கண்ணுங்‌ கடைச்‌ 
ர்க்கண்ணு மீற்றெழுத்‌ தொன்றிவரத்‌ தொடுத்தமையா னொரூ௨ 
வியைபு. 


வழாஅ நெஞ்சிற்‌ றெய்வமுற்‌ தொழாஅள்‌ 
செறாஅச்‌ செய்தியின்‌ யாங்கணும்‌ பெரு௮ள்‌ 





ல்ல வ, ர்வ, 


*  அணம்கவணுதலே' எனவும்‌ பாடம்‌, . 


தொடையோரத்து 165 


தேஎம்‌ பல்பக லொரீஇத்‌ 

தாஅன்‌ *செய்வதுவே செய்வ மெனாஅ ” 
இது முதற்சர்க்கண்ணும்‌ கடைச்சர்க்‌ கண்ணும்‌ ௮ளபெடுத்து 

வந்தமையால்‌ ஒரூஉ வளபெடை, 
 ஓரூஉத்தொடை, யிரு€ ரிடைவிடி லென்‌ மனார்‌ புலவர்‌” 
என்றார்‌ ௮விசயனார்‌. (௪௪) 
| கூழை ஆமாறு | 

45. மூவொரு ரு முதல்வாத்‌ தொடுப்பது 

கூழை யென்மனஞார்‌ குறியுணர்ந்‌ தோரே, 


என்ப தென்னுதலிற்றோ வெனின்‌; கூழைத்தொடையாமா 
அணர்த்துதல்‌ நுதலிற்று, 


இதன்‌ பொருள்‌ :--கடைச்சீர்க்கண்ணின்றி யொழிந்த முதன்‌ 
மூன்றுசீர்க்கண்ணும்‌ மோனை முதலாயின வரத்‌ தொடுப்பின்‌, 
அவற்றைக்‌ கூழைமோனை, கூழையெதுகை, கூழைமுரண்‌, கூழையி 
யைபு, கூழையளபெடை. யென்று சொல்வர்‌ புலவ ரென்றவாறு. 


பிறரும்‌, 
 மூன்றுவரிற்‌ கூழை நான்குவரின்‌ முற்றே” 
என்றோ. 
்‌ வரலாறு:-- 
(6 அருவி யரற்று [மணிதிகழ்‌ சிலம்பின்‌ 
அரக்கி னன்ன வவிழ்மலர்க்‌ காந்தள்‌ 
அஞ்சிறை யணிவண்‌ டரற்று நாடன்‌ 
அவ்வளை யமைத்தோ எழிய 
அகன்றன னல்லனோ வளிய $னெம்மே”' 
இது முதன்‌ மூன்றுசர்க்கண்ணு முதலெழுத்தொன்றிவரத்‌ 
தொடத்தமையாத்‌ கூழை மோனை, 
* செய்வே த * செய்வ சாஅனாள்‌' எனவும்‌ பாடம்‌, 
1 (அவை வருமாறு' எனவும்‌ பாடம்‌, 
1 (மனை திகழ்‌' எனவும்‌ பாடம்‌. 
$ (னெமையே' எனவும்‌ பாடம்‌, 


ws 


166. யர்ப்பருக்கல விருத்தி 


( பொன்னி னன்ன புன்னை நுண்டா 
தன்ன மென்பெடை தன்னிற மீழக்கும்‌ 
பன்மீன்‌ முன்றுறைத்‌ தொன்னீர்ச்‌ சேர்ப்பன்‌ 
பின்னிலை யென்வயி னின்றனன்‌ 
என்னே ஈன்‌.னுத னின்வயிற்‌ குறிப்‌ சப ப 


இது கடைச்சர்க்கணின்றி முதன்‌ மூன்று சீர்க்கண்ணு 
மிரண்டா மெழுத்தொன்றிவரத்‌ தொடுத்தமையாற்‌ கூழை யெதுகை, 


( கரிய வேளிய சேய்ய கானவர்‌ 
பேரிய சிறிய விட்டிய பிறழ்ந்த 
நேடிய கூறிய நிகரி னீலம்‌ 
படிய பாவை யோண்கண்‌ 
கடிய கோடிய தண்மையு முளவே ” 


இது கடையொழித்‌ தொழிந்த முதன்‌ மூன்று சீர்க்கண்ணு 
மறுதலைப்படத்‌ தொடுத்தமையாற்‌ கூழை முரண்‌, 


( நின்றழல்‌ செந்தியுந்‌ தண்புனலு மிவ்விரண்டும்‌ 
மின்கலி வானம்‌ பயந்தாஙகு--மென்றும்‌ 
பெருர்‌?தாளி கண்ணு மிலங்கு மேயிறும்‌ 
மருந்தும்‌ பிணியுந்‌ தரும்‌” 


இது கடைமூன்று சீர்க்கண்ணு மீற்றெழுத்‌ தொன்றிவரத்‌ 
தொடுத்தமையாற்‌ கூழை யியைபு, 


விடாஅ விடாஅ வெ இப்‌ பெயரும்‌ 
தொடாஅத்‌ தொடாஅத்‌ தொடாஅப்‌ பகழியர்‌ 
பெறோஅப்‌ பெராஅப்‌ பெறாஅப்‌ பெயர்கள்‌ 
செரு௮ச்‌ செறாஅச்‌ செரா௮ நிலையே ” 


இத முதன்‌ மூன்று தர்க்கண்ணு மளபெடுத்‌ தொன்றி வரத்‌ 
தொடுத்தமையாற்‌ கூழை யளபெடை, (௪௫) 


* பின்ணனிலை யென்வயி னிர்கிலை செய்து 
ரன்னுத லின்னமு மன்னுத லிலனே' என்றும்‌ பாடம்‌, 


தொடையோத்து 101 
[மே$கதுவாம்‌ ஐமரறு] 
46. மூதலயற்‌ 2ரொழித்‌ தல்லன மூன்‌ றின்‌ 
மிசைவரத்‌ தொடுப்பது மேற்கது வாயே. 


என்பதென்‌ னுதலிற்ருோவெனின்‌ மேற்கதுவாயாமா றுணர்த்‌ 
அதல்‌ நுதலிற்று, 

இதன்‌ பொருள்‌ :-—இரண்டாஞ்‌ £ீர்க்கண்ணின்றி யேனை 
மூன்று சீர்க்கண்ணு மோனை முதலாயின வரத்‌ தொடுத்தா லவை 
மேற்கதுவாய்‌ மோனை, மேற்கதுவா யெதுகை, மேற்கதுவாய்‌ 
முரண்‌, மேற்கதுவா யியை | மேற்கதுவா யளபெடையென்று வழங்‌ 
கப்பட மெனறவா று, 


அவை வருமாறு :— 
(| தணைக்கா னெய்தற்‌ கண்போல்‌ கடிமலர்க்‌ 
கருங்கான்‌ ஞாழலொடு சவின்பெறக்‌ கட்டிக்‌ 
கமழ்தார்‌ மார்பன்‌ கவளங்‌ கடிப்பக்‌ 
கங்குல்‌ வந்த கறங்குமணிக்‌ கலிமா 
கடல்கெழு பாக்கங்‌ கல்லெனக்‌ கடுப்பக்‌ 
கங்குல்வர்‌ தன்றாற்‌ கதழ்பரி சலந்தே'' 
இஃதிரண்டாஞ்‌ சீர்க்கண்ணின்றி யொழிந்த மூன்று ர்க்‌ 
கண்ணு முதலெழுத்‌ தொன்றிவரத்‌ தொடுத்தமையான்‌ மேற்கது 
வாய்‌ மோனை. 


4 கண்டலங்‌ கைதையொடி விண்ட முண்டகச்‌ 
தண்டா நாற்றம்‌ வண்வெர்‌ அண்டலி 
னுண்டா துறைக்கும்‌ வண்டலர்‌ தண்றை 
கண்டன வருதல்‌ விண்ட 
தெண்டிரைச்‌ சேர்ப்பனேக்‌ கண்டவெங்‌ கண்ணே 
இஃதிரண்டாஞ்‌ சீர்க்கண்ணின்றி யொழிக்த மூன்று சர்ச்‌ 
கண்ணு மிரண்டாமெழுத்‌ தொன்றிவரத்‌ தொடுத்தமையான்‌ மேற்‌ 
கதவா யெதுகை, 
( வேளியவும்‌ வெற்பிடைக்‌ கரியவுஞ்‌ செய்யவும்‌. 
ஒளியுடைச்‌ சார லிருளவும்‌ வேயிலவும்‌ 


168 யாப்பருங்கல விருத்தி 


பரியவும்‌ பன்‌ மணி சிறியவ நிகரவும்‌ 
முத்தொடு செம்பொனும்‌ விரைஇச்‌ 
சிற்திலு மெங்கள்‌ பேரிலு நடவே "' 
இஃதிரண்டாஞ்£சீர்க்கண்ணின்றி யொழிந்த மூன்று ர்க்‌ 
கண்ணு மறுதலைப்படத்‌ தொடுத்தமையான்‌ மேற்க அவாய்‌ முரண்‌, 
/6 இருங்கண்‌ விசும்பின்க *ணீன்ற முகஙகாண்‌ 
கருங்கண்‌ முலையின்கண்‌ வேங்கை மலர்காண்‌ 
குறுக்கண்‌ சுனைக்கண்‌ மலர்ந்த ரவுவைக்காண்‌ 
ஈறுந்தண்‌ கதுப்பினாள்‌ கண்‌ ' 
இஃதிரண்டாஞ்£ீர்க்கண்ணின்றி யொழிக்த மூன்று ர்க்‌ 
கண்ணு மீற்றெமுத்தொன்றிவரத்‌ தொடுத்தமையான்‌ மேற்கதுவா 
யியைபு, 
4 கூஉம்‌ புடைக்கலஞ்‌ சுராஅ௮ வரு 
வ௫௮ விடைக்கழிக்‌ கரா௮ முராஅம்‌ 
வே மெமக்குள்ள மா௮லே காஅக்‌ 
தாஅஞ்‌ சொல்லவும்‌ பெரூஅ ரிதோ 2 
இஃ 2ரண்டாஞ்சர்க்கண்ணின்‌ 9 யொழிந்த மூன்று ர்க்‌ 
கண்ணு மளபெடுத்‌ தொன்றிவரத்‌ கொடுத்தமையான்‌ மேற்கதுவா 
யளபெடை, (௪௬) 
| சீழ்க்கதுவாய்‌ மோனை யாமாறு | 
47. எஈற்றயற்‌ €ரொழித்‌ தெல்லாந்‌ தொடுப்பது 
கழ்க்க து வாயின்‌ கழமைய தாகும்‌: 
என்பது என்னுதலிற்றே வெனின்‌, ழ்க்கதுவா யாமா றுணர்த்‌ 
அதல்‌ அதலிற்று, 
இதன்‌ பொருள்‌: மூன்றாஞ்‌ சீர்க்கணின்றி முதலிரு சீர்க்‌ 
கண்ணுங்‌ கடைச்£ீர்க்கண்‌ ணு மோனைமுதலாயின வரத்‌ தொடுத்தால்‌ 
அவை க£ழ்க்கதவாய்‌ மோனை, க மக்கதவா யெதுகை, கீழ்க்கதுவாய்‌ 
முரண்‌, கீழ்க்கதவா யியைபு, &€ழ்க்கசுவா யளபெடை யெனப்படு 
மென்றவாறு. 
* (மான்றமுகம்‌' எனவும்‌ பாடம்‌, 
1 (உதுக்காண்‌' எனவும்‌ பாடம்‌, 
1 (தொடுப்பின்‌' எனவும்‌ பாடம்‌, 





யக தாடையோத்து 169 


(£ழ்க்க.து வாயின்‌ நிழமைய தாகு 'மென்பது இழ்க்கதுவாயென்‌ 
னும்‌ பெயரினை யுரிமையாக வுடைக்கா மென்றவா று, 
 முடிவதன்‌ முதலயல்‌ கதவாய்‌ ழ்மேல்‌ '' 
என்றார்‌ பிறரும்‌ எனக்கொள்க, 


அவை வருமாறு; 


££ குழலிசைக்‌ குரற்றும்பி காணக்‌ குறைத்த 
குண்டுசுனைக்‌ குற்ற மாயிதழ்க்‌ குவளை 
கோலைவேற்‌ குறவன்‌ பாசிலைக்‌ குளவியொடு 
குறுகெறிக்‌ குரல்வகுத்‌ சடைச்சிய 
குலிஞ்சிசூழ்‌ குவட்டிடைச்‌ செய்தகங்‌ குறியே " 
இது மூன்றாஞ்‌ சீர்க்கண்ணின்றி, யொழிந்த மூன்று சர்க்‌ 
கண்ணு முதலெழுத்தொன்றிவரத்‌ தொடுத்தமையான்‌ &ழ்க்கதுவாய்‌ 
மோனை, 


₹ அடும்பி னெடுங்கொடி யாழி யெடூப்ப 
கடுந்தேர்‌ நெடூம்பகற்‌ றேன்‌ அங்‌-—யொபடூங்குழாய்‌ 
பாடூவண்‌ டாடும்‌ *பனிமலர்‌ நீடுறை 
ஈநாடிவாங கூடும்‌ பொழுது ப 
இது மூன்றாஞ்‌ சர்க்கண்ணின்றி யொழிந்த மூன்று சர்க்‌ 
கண்ணு மிரண்டா மெழுத்தொன்றி வரத்‌ தொடுத்தமையாத்‌ £€ழ்க்‌ 
கதுவா யெதுகை, 
 விரிந்துஞ்‌ சுருங்கியும்‌ வில்லென வொசிந்‌தங்‌ 
குவிக்‌ த மலர்ச்‌ துங்‌ குலையுறக்‌ குலாவியும்‌ 
பேருகியுஞ்‌ சிறுகியும்‌ பின்னை நிமிர்ந்து 
மிருந்து முண்கண்‌ மலர்க்தும்‌ பொருந்தா 
பொருந்திய புருவம்‌ புடைபெயர்ந்‌ தனவே ' 


எனவும்‌, 


₹ கருங்கண்‌ வேள்ளை வாரகுழைச்‌ சேயிழை 
இரும்பும்‌ போன்னு மியல்சாழ்‌ மணியும்‌ '' 


* (மணிமலர்‌' எனவும்‌ பாடம்‌, 


22 


170 யாப்பருங்கல விருத்தி 


எனவும்‌ இவை மூன்றான்‌ சீர்க்கண்ணின்றி யொழிக்த மூன்று 
சீர்க்கண்ணு மறுதலைப்படத்‌ கொடுத்தமையாற்‌ இழ்க்கதுவாய்‌ 
முரண்‌, 

(1! ௮ன்னையு மென்னையுந்‌ தன்னில்‌ கடியும்‌ 
பன்னாளும்‌ பாக்கமு மோவா தலர்தூற்றும்‌ 
பூக்கமழு மெல்லம்‌ புலம்பன்‌ பிரியினும்‌ 
இன்னுமியா மின்னுயி ரிறந்தி ரெமுளேம்‌ ' 


| 


இது மூன்றாஞ்‌ ிர்க்கண்ணின்றி யொழிச்த மூன்று சீர்க்‌ 
கண்ணும்‌ ஈற்றெழுத்‌ தொன்றிவரத்‌ தெடுத்தமையாற்‌ ழ்க்கதுவாய 
இயைபு. 
( ௮௮ம்‌ பூ. மணிமலர்‌ தொடாறு 
யாஅந்‌ தேஎர்‌ தண்புனர்‌ தழாலு 
நானும்‌ குறியிடை கண்ணுந்‌ 
தே மாஅம்‌ பொருப்பிடை யெனா௮ '' 
இது மூன்றாஞ்‌ சீர்க்கண்ணின்றி யொழிந்த மூன்று சாக்‌ 
கண்ணும்‌ அளபெழுந்தமையாற்‌ ழ்க்கதவா யளபெடை. ௮௦%3த 
யெனின்‌, “ஈற்றயற்‌ சரொழித்‌ தெல்லார்‌ தொப்ப த- ழ்கீக அவா 
யாகு மென்றால்‌ கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌. கிழமையதாகு 
மென்று மிகுத்துச்‌ சொல்ல வண்டிய தென்னை ? கையனார்‌ முதலா 
திய வொரு சாராசிரியர்‌ இரண்டாஞ்‌ சீர்க்கண்ணில்லாததனைக்‌ இழ்க்‌ 
கதுவா யென்றும்‌, *ஈற்றயற்‌ சீர்க்கண்ணில்லாததனை மேற்‌ கதுவா 
யென்றும்‌ வழங்கிய தறிவித்தற்கொரு தோற்ற முணர்த்திய தெனக்‌ 
கொள்க. (௪௪) 
[மற்று மோனை ஆமாறு. ] 
48. சீர்தொறுநீ தொடுப்பது முற்றெனப்‌ படுமே. 
என்ப தென்னுதலிற்ரோ வெனின்‌, முற்றுத்தொடை யாமா 
ுணர்த்‌.துதல்‌ நதலிற்று, 
இதன்‌ பொருள்‌:--சான்கு சீர்க்கண்ணு மோனை முதலாயின 
வரத்‌ தொடுத்தா லவை முற்றுமோனை, முற்றெதகை, முற்று முரண்‌ 
* ( மூன்றாஞ்‌ சீர்த்தணில்லாததனை ' எனவும்‌ பாடம்‌, 


சொடையோத்து 171 


முற்தியைபு, முற்றளபெடை யென்று திறப்பித்துச்‌ சொல்லப்படு 
மென்ற வாறு. 


சீர்‌ தொறுக்‌ தொடுப்பது முற்றென்னாது முற்றேனப்படமே 
யென்று திறப்பித்ததனாற்‌ கரியவும்‌ வெளியவுஞ்‌ செய்யவும்‌ பயெவு 
மென்றாற்‌ போல முற்று முரணாஅ, முதலிரு சீரு முரணிப்‌ பின்னைக்‌ 
கடையிரு சீரு மற்றொரு வாற்றான்‌ முரணினு முற்று முரணேயாம்‌, 
இணைமூதலாகிய விகற்பமும்‌ கடையிணை முதலா யெ விகற்பமும்‌ அடி 
தோறும்‌ வருவது இெப்புடை.த்‌த, ஒரடியுள்ளே வரப்‌ பெறுமாயினு 
முற்றேற்கும்‌ எனக்கொள்க;  “விதப்புக்களவி வேண்டியது 
விளைக்கும்‌" என்பதாகலின்‌, 


“மூன்றுவரிற்‌ கூழை, நான்குவரின்முற்றே "' 
சான்றார்‌ பிறரு மெனக்கொள்க, 


அவை வருமாறு :-— 


( அணியிழை யமைத்தோ எம்பசப்‌ படைய 
அரிமத ரலர்க்க ணரும்பனி யரும்ப 
அரும்பொருட்‌ ககன்ற * வறவோ 
ரருளிலா ரற்பி னழியுமென்‌ னறிவே "' 


இஃது எல்லாச்‌ சீர்க்கண்ணு முதலெழுத்‌ தொனறிவரத்‌ 
தொடுத்தமையான்‌ முற்று மோனை, 
££ கல்லிவர்‌ முல்லையு மெல்லியலார்‌ பல்லரும்பும்‌ 
* புல்லார்ஈ்‌.து கொல்லேறு நல்லானைப்‌— புல்லின்‌ 
பல்கதிரோ னெல்லைக்கட்‌ செல்லுமா மில்லைகொல்‌ 
1 சொல்லியார்‌ சொல்லிய சொல்‌ "' 


இது ஈர்தொறு மிரண்டாமெழுத்‌ தொன்றிவரத்‌ தொடுத்‌ 
திமையான்‌ முற்றெதுகை, 
1 நெடுந்தோட்‌ குறுக்தொடி வீங்குபிணி செகிழ 
வரும்பொரு ளெளிதெனச்‌ சென்றவர்‌ வருதல்‌ 





* ( அறவோர்க்‌ கருளிலர்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
1 புல்லறார்து' எனவும்‌ டாடம்‌, 
 சொல்வியலார்‌ ' எனவும்‌ பாடம்‌,- 


172 யாப்பருக்கல விருத்தி 


சேய்த்தன்‌ றணித்தெனத்‌ தேற்றவுர்‌ தேரா 
யகஞ்சுடப்‌ புறஞ்செவி நிறுத்தனை கடத்தல்‌ 
சின்மொழிப்‌ பல்லிருங்‌ கூந்தற்‌ 

பெருர்‌தகு சிறடி கன்னுத நீதே," 


இஃ தெல்லாச்‌ சீர்தொறு மறுதலைப்படத்‌ தொடுத்தமையான்‌ 
முற்று முரண்‌. 


 கண்ணும புருவமு மென்‌றோளு மிம்மூன்றும்‌ 
வளளிதமும்‌ வில்‌. லும்‌ விறல்வேயும்‌-—வெல்கிற்கும்‌ 
பல்லும்‌ பகரு மொழியு மிவையிரண்டு 
முல்லையும்‌ யாழு மிகும்‌ '' 


இஃதெல்லாச்‌ சீர்தொறும்‌ ஈற்றெழுத்தொன்றிவரத்‌ தொடுத்‌ 
தமையான முற்றியைபு, 


£ கராம்‌ விரா அம்‌ *மரா௮ முரா அம்‌ 
தொழா௮ செழாஅள்‌ விடாது டொடாஅள்‌ 
இகோ விதோஓ வென்மக 
ளெலா௮ வெலா௮ யாங்குற்‌ றனளே' 
இத சீர்தொறும்‌ ௮ளபெழுஈ சமையான்‌ முற்றளபெடை, 
பிறவுமன்ன, 


1 அவைதாம்‌ 
முதலோ டயல்கொள்வ திணையய லின்றி 
மூன்றாஞ்‌ சீரது பொழிப்பிரண்‌ டிடைவிட்‌ 
டி று தியொடு கொள்வ தொரூஉ விறுதிச்‌ 
சீரொழித்‌ தேனைய தொன்‌ நிற்‌ கூழை 
முதலி றடைந்தவற்‌ மின்மை யிருவகைக்‌ 
கதுவாய்‌ முற்று நிகழ்வது முற்றே 
முதலோ டெட்டாகு மென்மனார்‌ புலவா”' 


என்றார்‌ பரிமாணனார்‌. அவர்‌ இயைபுத்தொடைக்கு விகற்பம்‌ 
வேண்டிற்றிலர்‌. என்னை? 


டையை அனலை ல வைல்‌ னை 


a 6 பராம்‌? எனவும்‌ பாடம்‌, 


தொடையோத்து 173 


* செந்தொடை யியைபிவை யல்லா நான்கு 
முதற்ச ரடியால்‌ விகற்பங்‌ கொள்ப” 
என்ரு.ராகலின்‌, 


இருசீர்மிசையிணை யாகும்‌ பொழிப்பிடை யிட்டொரூ 
இருசீரிடைவிட்ட தீறிலி கூழை முதலிறுவாய்‌ [உவாம்‌ 
வருச ரயலில மேல்கழ்‌ வகுத்தமை தீர்க தவாய்‌ 
வரு£ர்‌ முழுவது மொன்றின்முற்‌ ரமென்ப மற்றவையே, 
(யாப்பெருங்சலச்சாரிகை.) 
மோனை விகற்ப மணிமலர்‌ மொய்த்துட னாமியைபிற்‌ 
கேனை யெதுகைக்‌ னெ ம்‌ பொன்னி னன்ன வினிமுரணி ற்‌ 
கான விகற்பமுஞ்‌ சறடிப்‌ பேர தளபெடையின்‌ 
தான விகற்பமுர்‌ தாஅட்டாஅ மரையென்ப தாழ்குழலை. 
(ஷே. உதாரண முதற்குறிப்பு.) 
இவற்றை விரித்தரைத்துக்கொளக., (௪௮) 
[சேந்தோடை, இரட்டைத்தோமை, அந்தாதித்தோடை ஆமாறு,] 


49, செந்தொடை யிரட்டையொ டர்தாதி யெனவும்‌ 
வந்த வகையான்‌ வழங்குமன்‌ பெயரே. 


என்ப தென்னுதலிற்றே வெனின்‌, இன்னுஞ்‌ சில தொடைகளது 
பெயர்வேறுபா ணெர்த்துவா னெமித்துக்கொண்டார்‌. அவற்று 
ளிச்சூத்திரஞ்‌ செக்தொடையு மிரட்டைத்தொடையு மந்தாதித்‌ 
தொடையுமாமா றுணர்ததுதல்‌ அதலிற்று, 

இதன்‌ பொருள்‌:--செந்தொடையும்‌, இரட்டைத்தொடையும்‌, 
அந்தாதித்‌ தொடையு மென்‌ அபெயரிட்ட வழங்கப்பட்‌; மற்றொழிந்த 
தொடைகளும்‌ , வரலாற்று முறையானே பெயரிட்டு வழங்கப்படும்‌ 
என்றவாறு, 

செந்தொடையும்‌ இரட்டைத்தொடையும்‌ ஆமாறு *போக்கிக்‌ 
கூறுதும்‌. எனவும்‌ வந்தவகையான்‌ வழங்குமன்‌ பெயரே' என்றதனாற்‌ 
ரறொடையெல்லா மாராய்ந்து விகற்பித்துக்‌ காணியபுகற்‌ பெரிதும்‌ 


* போக்கிச்‌ சொல்லுப' எனவும்‌ பாடம்‌, 


174 யாப்பருக்கல விருத்தி 


பல்கு மாகலிற்‌ சொல்லிப்‌ புலப்பிக்க லாகா. அவற்றை வந்த வகை 
யாற்‌ பெயர்‌ கொடுத்து * வழங்கவேண்டு மென்பதாயிற்று, அவை 
தாம்‌ பதின்‌ மூவாயிரத்‌ தறுநூற்றுத்‌ தொண்ணூற்றொன்ப தென்பா 
ரும்‌, வரம்பில்‌ வென்பாரு மென இருதிறத்தராசிரிய ரென்க, 
சான்னை? 


4 முந்திய மோனை யெதுகை யள பெடை 
யந்தமின்‌ முரணே செந்தொடை யியைபே 
பொழிப்பே யொரூ௨வே யிரட்டை மென்னு 
மியற்படு தொடைக ளிவைமுத லாகப்‌ 
பதின்மூ வாயிரத்‌ தறு.நா றன்றியுக்‌ 
தொண்ணாற்‌ ரொன்பதென்‌ றெண்ணினர்‌ புலவர்‌ ' 


* வல்லொற்றுத்‌ தொடாச்சியு மெல்லொற்றுத்‌ தொடர்ச்சியு 
மிடையொற்றுத்‌ தொடர்ச்சியு முறைபிறழ்ச்‌ இயலும்‌” 


என்றார்‌ சங்கயாப்புடையார்‌, 


4 மெய்பெறு மரபிற்‌ ரொடைவகை தாமே 
யையீ ராயிரத்‌ தாறைஞ்‌ ஞா ற்றொடு 
தொண்டுதலை யிட்ட பத்துக்குறை யெழு நூற்‌ 
றென்று மென்ப வுணர்ந்திச னோமே”' 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 
*  வழங்கிப்போக்னெல்ல தென்பது சொல்லப்பட்டதாயிற்று ' எனவும்‌ 
பாடம்‌. 
ர்‌ இச்சூத்திரத்துக்குத்‌ தொடைவகை பதின்‌ மூவாயிரத்தறுநூற்றுத்‌ 
தொண்ணூற்றொன்பது என்று பொருளுரைத்தவர்‌ உரையாசிரியர்‌, இவர்‌ 
கொண்ட பாடம்‌ எழுநூற்றொன்று மென்ப யென்பது, இதன்கண்‌ ஒன்றும்‌ 
என்பது முற்றுவினை. பேராரிரியறாம்‌ ஈச்சினார்க்கியரும்‌ எழுநா ந்றொன்பஃ 
தென்ப என்றே பாடங்கொண்டு முறையே பதின்மூவாயிரத்‌ தெழுநாற்‌ றெட்‌ 
டெனவும்‌ பத்தொன்பதினாயிரத்‌ இருதாற்றுத்‌ தொண்ணூற்றொன்‌ நெனவும்‌ 
வேறுவே றுரைத்தார்‌. இன்னு மிதற்குப்‌ பதின்மூவாயிரத்‌ தறுநூற்றுத்‌ தொண்‌ 
ஹூறென்‌ துரைத்தாரு முண்டென்‌ றுணர்க, தொண்டுதலையிட்ட பத்துபத்‌ 
தொன்பது அ.துகுநைர்ச எழுநூறு அறுநூற்‌ றெண்பச்‌ தொன்று அஃது ஒன்‌ 
பஃதுடனாபின்‌ அறுநூற்றுத்தொண்ணுூரா தல்‌ காண்க, பத்துக்குறை யெழுநூறு 
அறுதாற்றுச்‌ தொண்ணூறு தொண்டுதலையிட்ட அறுதூற்றுத்‌ தொண்ணூறு 


சொடையோத்து 175 


“ மோனை யெதுசை முரணே யளபெடை 
யெனைச்‌ செந்தொடை யியைபே பொழிப்‌'பே 
யொரூஉவே யிரட்டை யொன்பதும்‌ பிறவும்‌ 
வருவன விரிப்பின்‌ வரம்பில வென்ப' 


எனறார்‌ பல்காயனார்‌. 


பதின்மூவாயிரத்‌ தறுநூற்றுத்‌ தொண்ணூற்றொன்பது தொ 
டையாமாறும்‌, அவற்றுண்‌ மிக்கு வருமாறு முபதேக முறைமை 
யா னுறழ்ச்து கொள்க, உபதெசமுறைமைபா லுறழுமாறு நான்கு 
பாவும்‌ பெற்ற ஐம்பத்கொரு நிலத்தவாகி விரிக்க அறு நாற்மிருபத்‌ 
தைந்தடியும்‌ ௮வற்றொரோவடி யிருபத்திரண்டு கொடையும்‌ பெறப்‌ 
பதின்மூவாயிரத்‌ தெழு நூற்றைம்பதாய்‌ வரும்‌. அவற்றுள்‌ ஓம்பத்‌ 
தொரு நிலமும்‌ களையப்பதின்‌ மூவாயிரத்‌ தறுநூற்றுத்‌ தொண்ணூற்‌ 
ரென்பது தொடையாம்‌. ௮டியிரண்டு இயைந்தவழித்‌ தொடையா 
மென்பதாகலின்‌ ஐம்பத்தொரு மிலமுங்‌ களையப்பட்டன. என்னை? 


! அறிரண்டோ டைந்தடியை யைச்கான்‌ கஇருகொடையான்‌ 
மாதி நிலமைம்பத்‌ தொன்றகற்றத தெறு 
மொருபதின்மூ வாயிரத்தோ டொன்‌.மான மாகி 
வருமெழு.நூ தென்னும்‌ வகை ” 


அறு நூற்‌ திருபத்தைந்தடியாவன:அசிரியவடி யிருநாற்றறு 
பத்தொன்றும்‌ ; வெண்பாவடி யிருநூ நறு முப்பத்திரண்டும்‌ ; கலியடி 
தூற்று முப்பத்திரண்மென விவை, என்னை ? 


அறுநூற்றுத்‌ தொண்ணூற்றொன்பது ஆதல்‌ காண்க. இக்கணக்கிட்டவர்‌ 
உரையாசிரியர்‌. பத்துச்குறை யெழுநூற்றொன்பஃது அறு நூற்றுத்‌ தொண்‌ 
ணூற்றொன்பஃது தொண்டுதலையிட்ட அறுநூற்றுத்‌ தொண்ணூற்‌ றொன்‌ 
பஃது எழுநூற்றெட்டாதல்‌ காண்க, இக்‌ கணக்கிட்டவர்‌ பேராசிரியர்‌, இணி 
நச்சனார்க்கினியர்‌ பத்துக்குறை யெழுதாற்றொன்பஃது அறு நூற்றுத்‌ தொண்‌ 
ணூற்றொன்பஃது எனக்கொண்டு அதனைத்‌ தொண்டுதலையிடுதலாவது ஒன்ப 
தாழ்‌ பெருக்கல்‌ என்று கருதி ஒன்பதாற பெருக்கிய அறுநூற்றுத்‌ தொண்ணூற்‌ 
ரொன்பது அராயிரத்‌ திருதூற்றுத்‌ தொண்ணூற்‌ ரொன்றென்று கொண்டு 
இதனை ஐயீராயிரத்‌ தாறைர்தூற்றொடு கூட்டித்‌ தொடைவகை பத்தொன்பதி 
னயிரத்திருழாற்றுத்‌ சொண்ணூற்றொன்‌ தென்றார்‌. 


176 யாப்பருங்கல விருத்தி 


இரு நாற்றிருமுப்பக்‌ தொன்றகவற்‌ கேனை 
யிரு நாற்ற டெண்ணான்கு வெள்ளைக்‌--கொருநூறறு 
முப்பத்‌ இரண்டா முரற்கைக்‌ கிவையறுநூற 
றற்றமி லேயைந்‌ தடி "' 
இருபத்திரண்டு தொடையாவன ;-- 


4 மோனை யிரண்டா மெதுகையோ ரெட்டாகு 
மேனை முரணேந்‌ தியைபொன்றா--மேனைப்‌ 
பொழிப்பாதி யைச்‌ தங்‌ குறிப்புத்‌ தொடையோ 
டி.முக்கா விருபத்‌ இரண்டு”' 

என விவை. 


மோனை யிரண்டாவன; அடிமோனையுக, களைமோனையு மென 
விவை. 


எ துகை யெட்டாவன, இரண்டாமெழுத்‌ தொன்றியதூடம்‌, 
மூன்று மெழுத்தொன்றியதூஉஞ்‌,  சீர்முழுதொன்றிய தூஉங்‌, 
களை யெலுகையும்‌, வன்பா லெதுகையும்‌, மென்பா லெதுகையும்‌ 


இடைப்பா லெதுகையும்‌, உயிர்ப்பா லெதுகையுமென விவை, 


முரணைந்தாவன, சொல்லுஞ்‌ சொல்லு முரணுதலும்‌, பொரு 
ளும்‌ பொருளு முரணுதலும்‌, சொல்லும்‌ பொருளுஞ்‌ சொல்லொடு 
மூரணுதலும்‌, சொல்லும்‌ பொருளும்‌ பொருளொடு முரணுதலும்‌, 
சொல்லும்‌ பொருளுஞ்‌ சொல்லினோடும்‌ பொருளினாடு முரணுத 


லும்‌ என விவை., 
( இயைபுத்‌ தொடைகளை யின்மையி னொன்றே " 


பொழிப்பாதி யைந்தாவன, பொழிப்பும்‌, ஒரூஉவும்‌, செர்‌ 
தொடையும்‌; இரட்டைத்‌ தொடையும்‌, நிரனிறையு மெனவிவை. 


குறிப்புத்‌ தொடையாவது, எழுத்தல்லாத மொழிக்குதிப்‌ 
போசை, அது மாத்திரை குறித்‌ தலகுபெற வைக்‌ கப்படுமென்று 
வேண்டினமையான்‌ அதனானும்‌ தொடை கொள்ளப்படும்‌, 


தொடையமோத்து 177 


இருபத்திரண்டு தொடையாவன :-- 


 றுடிமோனை யெனைக்‌ இளைமொனை யென்று 
முடியுமா மோனைப்‌ பெயர்‌ ' 


₹ இரண்டா மெழுத்தொன்றன்‌ மூன்றாவ தொன்றல்‌ 
இ.ரண்டமைக்த சீர்முழுது மொன்றல்‌--முரண்டீர்‌ 
தளைவன்பான்‌ மென்பா லிடைப்பா ஓயிர்ப்பால்‌ 


விளைய மெதுகையோ ரேட்டு” 


 மொழியு மொழியும்‌ பொருளும்‌ பொருளு 
மொழியும்‌ பொருளு மொழியோ--டழியாத 
சொல்லும்‌ பொருளும்‌ பொருளோடு சொற்பொருளும்‌ 
சொல்லும்‌ பொருளுமோ ரைந்து '' 


“ பொழிப்பொரூஉச்‌ செந்தொடை பொய்தி ரிரட்டை 
யழிப்பி னிரனிறையோ டைந்த மெழுத்தல்‌ 
குறிப்புத்‌ தொடை *யிவையுங்‌ கொண்டுரைப்பார்க்‌ கல்லா 
னெறிப்படுமோ 1 தாலி னிலை” 
ஜஐம்பத்தொரு நிலமாவன :-- 


“ வெள்ளை நிலம்பத்‌ தகவல்‌ பதினேழு 
அள்ள லிருகான்கு அங்கல்பத்‌-—தெள்ளா 
விரு£ீ ரடிமுச்சீ ரைந்தாறே ழெண்சர்‌ 
ஒருவா நிலமைம்பத்‌ தொன்று ” 


இவற்றா லடியுர்‌ தொடையு நிலமு மாமா அரைத்துக்‌ கொள்க, 


வரம்பிலவென்பார்‌ கருத்து, ஈண்டுரைத்த தொடையும்‌ பிறவாற்‌ 
முற்‌ பெருகெருமென்ப அம்‌, இவ்வாற்றுனும்‌ பிறவாற்றானு முறழப்‌ 
பெருகுமென்பதும்‌, அவை போக்கி நிரனிறை முதலிய பொருள்‌ 
கோட்‌ பகுதி பென்னுஞ்‌ சூத்திரத்துட்‌ கூறுதும்‌. 
* இணைகூழை முற்றே டிருக தவா யுள்ளிட்‌ 
டணையுர்‌ தொடையனை த்துங்‌ கூட்டிக்‌ -கணித தால்‌ 
* (இயைபும்‌' எனவும்‌ பாடம்‌. . 


1 தொன்னூனிலை' யென்றும்‌ பாடம்‌, 
96 


118 யாப்பறார்கல விருத்தி 


வல்லார்‌ தொடைப்பெருமை கோக்க வரம்பின்மை 
* சொல்லார்மற்‌ றஃதொன்றே தோம்‌” (௪௯) 


[சேந்தோடை ஆமாறு, | 
50. செந்தொடை யொவ்வாத்‌ திறத்தன வாகும்‌. 


என்ப தென்னுதலிற்றோ வெனின்‌, நிறுத்த முறையானே செட்‌ 
தொடையா மாறுணாத்துதல்‌ நுதலிற்று, 


இதன்‌ பொருள்‌ :-—செந்தொடை யென்பது மேற்‌ சொல்லப்‌ 
பட்ட தொடையும்‌, தொடைவிகற்பமும்‌ போலாது வேறுபடத்‌ 
தொடுக்குர்‌ திறத்தனவா மென்றவா று. 


॥ ஒன்றிய தொடையொடும்‌ விகற்பர்‌ தன்னொடு 
மொன்றாது கடப்பது செந்தொடை 1யாமே, ” 


என்றார்‌ சிறுகாக்கை பாடினியார்‌, 


“ சொல்லிய தொடையொடு வேறுபட்‌ டியலிற்‌ 
சொல்லியற்‌ புலவர.து செந்தொடை யென்ப ” 


என்றோ சொல்காப்பியனார்‌, ப்‌ 


செந்தொடை யொவ்வாத்‌ திறத்தனவாகு மென்பது நேரசைக்கு 
நிரையசை வந்தும்‌, நிரையசைக்கு நேரசை வந்தும்‌, ரேரசைக்கு சே 
ரசையே வரினும்‌, சான்கு நே ரசையுக்‌ தம்முள்‌ ஒவ்வாது வந்தும்‌, 
நிரையசைக்கு நிரையசையே வரினும்‌, நான்கு நிரையசையுச்‌ தம்மு 
ளொவ்வா து வந்தும்‌, இயற்£ருக்‌ குரிச்சீர்‌ வந்தும்‌ உரிச்சர்க்‌ தியற்சீர்‌ 
வந்தும்‌, இயற்சருக்‌ கெற்சரே வரினும்‌, தம்முள்ளொவவா அ வந்தும்‌, 
உரிச்சீருச்‌ குரிச்ச்ரே வரினும்‌, தம்முள்‌ ஒவ்வாது வந்தும்‌, ஓரடி. 
யொரு வண்ணத்தால்‌ வந்து ஏனையடி மற்றொரு வண்ணத்தால்‌ 
வந்தும்‌, அசை சீர்‌ இசை யென்னு மூன்றுந்‌ தம்முள்‌ ஒவ்வாது வந்‌ 
அம்‌; அனுவு மினமு மின்றி முரணாக்‌ கடப்பது செந்தொடை என்ற 
வாறு, என்னை? 

* / சொல்லாய்ந்தார்‌ சொல்லும்‌ தொகை! எனவும்‌ பாடம்‌. 

* (போலாமை வேறுபடத்‌ தொடுப்ப சென்றவாறு” எனவும்‌ பாடம்‌ 

4 'தானே' எனவும்‌ பாடம்‌, 


சொடையோத்து 179 


! அசையிலுளு சரினு மிசையினு மெல்லா 


ப்‌ 9 
மிசையா தாவது செந்தொடை தானே 


எனறார்‌ பல்காயனார்‌, 

்‌ ஒன்றா தாவது செந்தொடைக்‌ கியல்பே ்‌ 
சன்றார்‌ ஈத்தத்தனார்‌, 

“ செம்பகை யில்லா மரபினதாக்‌ தம்மு 


1 


சொன்று கிலையது செக்தொடை யாகும்‌ 
சான்றார்‌ காக்கை பாடினியார்‌. 


ர்‌ 


! மாறல தொவ்வா மரபின செந்தொடை ' 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 


அவற்றை அசைவிரளச்‌ செந்தொடை, சீர்விரளச்‌ செந்தொ 
டை, இசைவிரளச்‌ செந்தொடை, முழுவிரளச்‌ செந்தொடை எனப்‌ 
பெயரிட்டு வழங்குவாரு முளரெனக்‌ கொள்க. அவற்றுட்‌ லெ 
வருமாறு: 


பூத்த வேங்கை வியன்சனை யேறி 
மயிலின மகவு காட 


னன்னுதற்‌ கொடிச்சி மனத்தகத்‌ தோனே ” 


ட இருங்கழி மலர்ந்த வளளிதழ்‌ நீல 

* மூன்புலான்‌ மறுதிற்‌ சிறுகுடிப்‌ பாக்கத்‌ 
தினமீன்‌ வேட்வெர்‌ ஞாழலொடு மலையு 
மெல்லம்‌ புலம்ப னெகிழ்ந்‌ தன தோளே ' 


je 


ப சேயிரு முகந்த நுரைபிதிர்ப்‌ படுதிரைப்‌ 
பராரைப்‌ புன்னை வாங்குசினை தீ தொடு த்த 
கானலம்‌ பெருந்துறை நோக்கி யிவளே 
தற்றேர்க்‌ குட்டுவன்‌ கழுமலத்‌ தன்ன 
வம்மா மேனித்‌ தொன்னலஞ்‌ சிதையத்‌ 
துஞ்சாக்‌ கண்ண ளலமரு நீயே 


க ்ற்க 








* (தயற்புலான்‌ மறுகில்‌' என்றும்‌ 'முன்புலான்‌' பறுஇல்‌' என்றும்‌ பாடம்‌, 


180 யாப்பருங்கல விருத்தி 


கடவுண்‌ மராத்த முண்மிடை குடம்பைச்‌ 
சேவலொடு வதியுஞ்‌ சறுகரும்‌ பேடை 
யின்னா அயவுங்‌ கங்குலு 
அம்மூ ருள்ளுவை கோகோ யானே ” 
சானச்‌ செர்தொடை வர்தவாறு. 
பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டு கொள்க, 
| [இரட்டைத்‌ தோடையாமாறு, | 
51. இரட்டை யடிமுழு தொருச£ ரியற்றே. 
சன்ப சென்னுதலிற்றோவெனின்‌, இரட்டைத்தொடையாமா 
அணாத்துதல்‌ ந.தலிற்று, 
இதன்பொருள்‌:-—ஓரடி முடியுமளவு மொருசீசே ஈடப்பது 
சான்றவாறு. என்னை ? 
முழுவது மொன்றி னிரட்டை யாகும்‌ " 
சான்றார்‌ பல்காயனார்‌. 
1 ிர்முழு சொன்றி னிரட்டை யாகும்‌ "' 
என்றோர்‌ ஈத்தத்தனா. 
(ஒரு ரடிமுழு தாயி னிரட்டை ” 
என்றார்‌ ௮விநயனார்‌, 
[1 ஒரு ரடிமுழுதும்‌ வருவ இரட்டை ” 
சான்றார்‌ பிறைமூடிக்‌ கறைமிடற்றவர்‌ பெயர்மகழ்க்த பேரா 
சிரியர்‌, * 
( அடிமுழு தொருசீர்‌ வரினஃ இரட்டை ”' 
என்றார்‌ பரிமாணனார்‌. 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு; 
( ஒக்குமே யொக்குமே யொக்குமே யொக்கும்‌ 
விளக்கினிற்‌ 1சொரி யொக்குமே யொக்கும்‌ 
குளக்கொட்டிப்‌ பூவி னிறம்‌ "' 


* : மூயேச்சுரர்‌ ' என்றும்‌ பாடம்‌, 


* (ஜெரி எனவும்‌ பர்டம்‌, 


தொடையோத்து 18] 
எனவும்‌, 
6 பாடுகோ பாடுகோ பாடுகோ பாடுமகா 
பாவீற்‌ றிருந்த புலவீர்காள்‌--பாடுகோ 
ஞாயிற்‌ றொளியான்‌ மதிநிழற்றே தொண்டையார்‌ 
கோவிற்‌ திருந்தான்‌ குடை " 
எனவும்‌, 
்‌ நிற்பவே நிற்பவே நிற்பவே நிற்பவே 
செரந்நெறிக்‌ கண்ணும்‌ புகழ்க்கண்ணும்‌ சால்பினும்‌ 
மெய்ந்நெறிக்‌ கண்ணும்வாழ்‌ வார்‌" 


எனவும்‌ இரட்டைக்தொடையாமாறு கண்டகொள்க, 


இரட்டையடி முழுதும்‌ ஒரு சீர்‌ தென்னாது ஒருசீரியற்றே 
என்று மிகுத்‌ துச்‌ சொல்லவேண்‌ டியதென்னை ? 
 குருத்துக்‌ குறைத்த க கொணர்ந்து ஈமது 
கருப்புச்‌ செறுக்குப்‌ பரப்பு" 
சானவும்‌, 
( குன்றேறி யானைப்போர்‌ கண்டற்றாற்‌ றன்கைத்தொன்‌ 
றுண்டாகச்‌ *செய்வான்‌ வினை'' 
எனவும்‌, 
்‌ மாயோன்‌ மார்பி லாரம்‌ போலச்‌ 
சேயுயர்‌ கெடுவரைப்‌ பெருந்தே னொழுகு 
சார னாட னம்மோ டொருசிறை 
சாரிற்‌ சாரா கோயே 
சாரா னாயி னோய்தணி வின்றே ” 
எனவும்‌ இவ்வாறு சொல்‌ வேறுபட்டு அடிமுழுவதும்‌ அலகிகையா 
னொருச£ீராய்‌ வரினாகாது ; சொல்வேறுபடாது பொருள்‌ பிதிதாகியு 
மாகாதும்‌ வருவதே கொள்ளப்படு மென்ப தறிவித்தற்கு வேண்டப்‌ 


பட்டது. 


* செய்யும்‌ வினை” எனவும்‌ பாடம்‌, 


182 யாப்பருங்கல விருத்தி 


இயற்று ' என்னாது ! இயற்றே' என்ற ஏகார விதப்பால்‌ ஓரடி 
முழுதும்‌ ஒருசொல்லே வரத்தொடுப்பது சிறப்புடைத்து. ஈற்றெ 
முத்து ஒன்று குறையினு மிழுக்காது ; நாற்சரடியின்‌ மிக்கு வரப்பெ 


ரது எனக்கொள்க. 


ப ஓடையே யோடையே யோடையே யோடையே 
கூடற்‌ பழனத்துங்‌ கொல்லி மலைமேலு 
மாறன்‌ மதகளிற்று வண்பூ அதன்மேலுங்‌ 
கோடல்‌ கொல்லைப்‌ புனத்துங்‌ கொடுங்குழாய்‌ 
நாடி யுணர்வார்ப்‌ பெறின்‌ '' 
இது பொருள்‌ வேறு யொருசொல்லே வந்த விரட்டைத்‌ 
தொடை, 


இன்னும்‌ அவ்வேகாரத்தான்‌ ஓரடி முற்றெதுகையாய்‌, மற்றை 
யடி மற்றொரு முற்றெதுகையாய்‌ வந்தா லதனை யிருமுற்திரட்டை 
யென்பர்‌. நிரனிறையினையு மிரட்டைத்‌ தொடைப்பாற்படுத்து வழங்‌ 
குவசொருசா ராசிரிய ரெனவும்‌ கொள்க, 
அவை வருமாறு ;:-- 
௩ அடியியற்‌ கொடியன மடிபுனம்‌ விடியன்‌ 
மந்தி தந்த முந்து செந்தினை 
யுறுபார்ப்‌ பருத்து சாடனொடு 
சிறிதா லம்ம நம்மிடைத்‌ தொடர்பே '' 
இஃது இருமுற்திரட்டை. 
( நிரனிறுத்‌ தமைத்தலு மிரட்டை யாப்பு 
மொழிந்த வந்தவற்‌ தியலான்‌ முற்றுமென்ப '' 
என்னும்‌ சூத்திரத்து (தொல்காப்பியனார்‌) காட்டிய சிரனிதைத்‌ 
தொடைக்குதாரணம்‌, 
( * றுடல்வேன்‌ மானோககி நின்முகங்‌ கண்டே 
யுடலு மிரிந்ததொடு மூழ்மலரும்‌ பார்க்குங்‌ 





லர மயன்‌ சொல்லப்‌ செய்யுளியல்‌ 01 0௮ அ ததக 
( கிரனிறு.... மென்ப ' என்பதனுரையில்‌ பேராசிரியர்‌ காட்டியது, 


தொடையோத்து 189 


கடலும்‌ கனையிருளு மாம்பலும்‌ பாம்பும்‌ 
தடமதிய மாமென்று தான ” 
எனபதுங்‌ கொள்க, இவற்றை யொருபொரு ளிரட்டை, பல 
பொருளிரட்டை, ஒரு முற்திரட்டை, இருமுற்திரட்டை என்று 
பெயரிட்டு வழங்குவாரு முளர்‌ எனக்கொள்க, (டுக) 
[ ௮ந்தாதித்தொடை யாமாறு] 


59. ஈறு முதலாத்‌ தொடுப்பதந்‌ தாதியென்‌ 
மோதினர்‌ மாதோ வுணர்ந்திரி னோரே. 
என்பது என்னு தலிற்ரோவெனின்‌ அ௮ச்தாதித்தொடையாமா 
அணர்த்துதல்‌ நுதலிற்று, 
இதன்பொருள :--எழுத்தும்‌, அசையும்‌, சீரும்‌, அடியும்‌ இறுவா 
யெழுவாயாகத்‌ தொடுப்பது அந்தாதித்‌ தொடையென்று சொல்லுவர்‌ 
புலவா என்றவாறு, 
ஈறு முதலாவெனவே எழுத்தும்‌, அசையும்‌, சீரும்‌, அடியும்‌ 
இவற்றது முதலாகவே யடங்கு மெனக்கொள்க ; என்னை ? 
 அடியுஞ்‌ ரு மசையு மெழுத்து 
முடிவு முதலாச்‌ செய்யுண்‌ மொழியினஃ 
தந்தாதிச்‌ தொடையென்‌ றறியல்‌ வேண்டும்‌ ” 
எனவும்‌, 
॥ அசையினுஞ்‌ சரினு மடிதொறு மிறுதியை 
முந்தா விசைப்பினஃ தந்தாதித்‌ தொடையே ” 
எனவும்‌ பிறருங்‌ கூறினாராகலின்‌. பிற.நான்‌ முடிந்தது தானுடம்‌ 
படதலென்னுந்‌ தர்திரவுத்தியோா னிவ்வா அரைக்கப்பட்ட தெனினு 
மிழுக்கா அ. 
ஈறு முதலாவென்றது இறுதிமுதலாக வென்றவா று, 
வாலாறு:_ 
“ இரங்கு குயின்முழவா வின்னிசையாழ்‌ தேனா 
வங்க மணிபொழிலா வாடும்போலு மிளவேனில்‌ 


1894 யாப்பருங்கல விருத்தி 


அரங்க மணிபொழிலா வாடுமாயின்‌ 
மரங்கொன்‌ மணந்தகன்றார்‌ நெஞ்சமென்செய்த திளவே 
என்றாற்‌ போலக்‌ கொள்க, [னில்‌ ” 


(ஈறு முதலாத்‌ தொடுப்பதர்தாதி என்ப வுணர்ந்தி னோர்‌ 
யென்னா.அ, ! ஓதினர்‌ மாதோ' வென்று மிகுத்துச்‌ சொல்லவேண்டிய 
தென்னை? இறுதியடியி னிறுஇயும்‌, முதலடியின்‌ முதலு மொன்றாய்‌ 
வருவனவற்றை மண்டல வந்தாதியென்றும்‌, அவ்வாறு வாராதனவற்‌ 
றைச்‌ செந்றடை யக்தாதியென்றும்‌, பலவிரவி வருவனவற்றை மயக்‌ 
கந்தாதியென்றும்‌, எழுத்தசை சர்களா லிடையிட்டு வருவனவற்றை 
யிடையிட்டர்‌ தாதியென்றும்‌ * வழங்குவரொரு சாராசிரிய ரென்ப 
தறிவித்தற்கு வேண்டப்பட்ட அ. அவர்‌ கூறுமாறு, மண்டல வெழுத்‌ 
தீந்தாதி, செந்கடை யெழுத்தந்தாதி, மண்டல அசையந்தாதி, செந்‌ 
ஈடை ௮சையந்தாதி, மண்டலச்‌ சீரந்தாதி, செந்டைச்‌ சீரந்தாதி, 
மண்டல வடியந்தாதி, செந்கடை யடியரந்தாதி, மண்டல மயக்கந்‌ 
தாதி, செந்கடை மயக்கந்தாதி, மண்டல விடையிட்டக்தாதி, செக்‌ 
நடை யிடையிட்டர்காஇ யெனக்கொள்க, 

அவற்றுட்‌ சல வருமாறு :-- 

: வேங்கையஞ்‌ சார லோங்கிய மாதவி 
விரிமலர்ப்‌ பொதும்பர்‌ மெல்லியன்‌ முகமதி 
திருந்திய சிக்தையைத்‌ திறைகொண்‌ டனவே "' 


இது மண்டல வெழுத்தந்தாதி, 
 பேதுற விகந்த பெருந்தண்‌ காவிரி 
விரிதிரை தந்த வெறிகமழ்‌ சந்தனக்‌ 
குழம்பு முலைமிசைத்‌ தடவிய 
வியனறுங்‌ கோசைக்கு மெல்லிதா னுசுப்பே '' 
இத மண்டல வசையந்தாத, 
£மூந்நீ ரீன்ற வர்நீ ரிப்பி 
யிப்பி யீன்ற விலங்குகதிர்‌ நித்தில 
* ஈண்டு “ எழுத்தசை சீர்களால்‌ இடையீட்டு வந்த அடியந்தாதியை 
இடையிட்ட வடியர்தாதி யென்றும்‌ ' எனக்‌ கூட்டிச்‌ சில பிரதிகளில்‌ பாடம்‌ 
காட்டப்பெற்றுள்ள.த, ்‌ 


தொடையோத்து 185 


நித்திலம்‌ பயந்த ரேர்மண லெக்கர்‌ 
எக்க ரிட்ட வெறிமீ னுணங்க 
அணங்கல்‌ * கவருஞ்‌ செந்தா என்னம்‌ 
அன்னு காக்கு ஈன்னுதன்‌ மகளிர்‌ 
மகளிர்‌ கொய்த மயங்குகொடி யடம்ப 
மடம்பி னயலது நெடும்பூக்‌ தாழை 
தாழை யயலது வீழ்குலைக்‌ கண்டல்‌ 
கண்ட லயலது முண்டகக்‌ கானல்‌ 
கான லயலது காமரு கெடுங்கமி 
கெடுங்கழி யயலஅ கெடுக்குடிப்‌ பாக்கம்‌ 
பாக்கச்‌ தொளே பூக்கம ழோதி 
பூக்கம ழோதியைப்‌ புணர்குவை யாயி 
னிடவ குடவ தடவ ஞாழலும்‌ 
இணர்‌ அணர்புணர்‌ புன்னையும்‌ கண்டலுங்‌ 
கெழீஇய கானலஞ்‌ சோப்பனே இயின்றித்‌ 
திரா கோயொடு நடுங்கி 
வாரா ளம்ம வருஅயர்‌ பெரிதே. 
த்தொடக்கத்தன செந்தடைச்‌ சீரந்தாதி, 
உலகுடன்‌ விளக்கு மொளிளை ரவிர்மதி 
மதி£ல னழிக்கும்‌ வளங்கெழு முக்குடை 
முக்குடை நீழற்‌ பொற்புடை யாசன 
மாசனத்‌ திருக்த திருக்தொளி யறிவனை 
யறிவுசே ர௬ுள்ளமோ டருக்தவம்‌ புரிச்து 
துன்னிய மாந்தா தென்ப 
பன்னருஞ்‌ சிறப்பின்‌ விண்மிசை யுலகே ”' 
இது மண்டல மயக்கந்தாதி, 
£ பொன்னலர்‌ ததைந்த பொரிதாள வேங்கை 
வேங்கை யோங்கிய வியன்பெருங்‌ குன்றம்‌ 
குன்றத்‌ தயலது கொடிச்சியா கொய்புனம்‌ 
புன த்தயற்‌ சென்ற சிலம்பன்‌ 
சிலம்படி. மாதர்க்கு நிறைதோற்‌ றனனே ” 


“ கவரு மொய்தாளன்னம்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


24 


186 யாப்பரும்கல விருத்தி 


இத ௪சீரச்தாதியு மசையர்தாதியும்‌ வந்த செர்சடைமயக்கச்தாதி, 
6 வேத முதல்வ *வேதமி லகணித 
தீதீதுவர்‌ தலைவ முத்தி முதல்வ 
வழுவா ஞானக்‌ குழுவுடன்‌ வந்து 
அன்னாப்‌ பாவ மன்னரை யவித்த 
தரும நேமிப்‌ பிரமனென வியந்து 
துன்னின ராகி மின்னென மிளிர்ந்த 
தகைமுடி சாய்த்துக்‌ தத்துவர்‌ வணங்குவ 
வகைமுடி வல்வினை வாடுக வெனவே ”' 
இஃதெழுத்தந்தாதியும்‌, ௮சையக்தாஇயு மயங்கெர்த மண்டல 
மயக்கந்தாதி, இதனை யெழுத்தந்தாதியென்று வேண்டுவாரு முளர்‌, 
( அதியங்‌ கடவுளை யருமறை பயந்தனை 
போதியங்‌ இழவனை பூமிசை யொதுங்கினை 
போதியற்‌ கிழவனை பூமிசை யொதுங்கிய 
சேதியஞ்‌ செல்வநின்‌ திருவடி ப.ரவுஅம்‌ ” 


இஃதடியந்தாதி, 
(6 இரங்குகுயின்‌ முழவா” என்னும்‌ பாட்டினுள்‌ இடை யிட்டடி 
யர்தாதி வந்தது, 
4 கழிமலர்க்த காவிக்‌ களிவண்டு பாடக்‌ 
ரகுழிமலர்ந்த நீலங்‌ குறுமுறுவல்‌ கொள்ளுங்‌ 
குழிமலர்ச்‌ த நீலங்‌ குறுமுறுவல்‌ கொள்ளப்‌ 
பொழின்மலர்ந்த பூம்புன்னை நண்டாது சிந்தும்‌ ” 
இதவு மிடையிட்டடியந்தாதி, பன்மணி மாலையும்‌, மும்மணிக்‌ 
கோவையும்‌, உதயணன்‌ கதையும்‌, தேசிகமாலையும்‌ முதலாவுடைய 
தொடர்நிலைச்‌ செய்யுட்களும்‌ 4 அந்தாதியாய்‌ வந்தவாறு கண்டு 
கொள்க, 
செந்கடை யெழுத்தர்தாதியுஞ்‌, செர்கடை யசையந்தாதியும்‌, 
மண்டலச்‌ சீரந்தாதியும்‌, மண்டலஇடையிட்டந்தாதியும்‌, செந்கடை 
யிடையிட்டர்தாதியும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 
 வேதமி லணிந்த ' எனவும்‌ பாடம்‌, 
 குழியலர்ந்த ' எனவும்‌ பாடம்‌, 
, “அச்தாதியுமாய்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


தொடையோத்தி 157 

மோனையாய்‌ வந்தன மோனையந்தாதி, எதுசையாய்‌ வந்தன 

வெதுகையர்தாதி, முரணாய்வர்தன முரணச்தாதி, இயைபாய்‌ வர்‌ 

தன இயைபந்காதி, ௮ளபெடையாய்‌ வக்தன அளபெடையந்தாதி 

யென இவ்வாற்றால்‌ வந்தவகையாற்‌ பெயர்‌ கொடுத்து வழங்கப்பமிம்‌, 
வரலாறு: 


* மேன்மக்கட்‌ கருளும்‌ வியனருங்‌ கலமே 
மேலக விசும்பின்‌ விழவொடு வருமே 
மேருவரை யன்ன விழுக்குணத்‌ தவமே 
மேவதன்‌ றிறகனி மிக்கதென்‌ மனமே” 
இது மோனையந்தாதி, பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 
( அந்த முதலாத்‌ தொடுப்ப தந்தாதி யடிமுழுதும்‌ 
வந்த மொழியே வருவ திட்டை வரன்முறையான்‌ 
முந்திய மோனை முதலா முழுதுமொவ்‌ வாஅவிட்டாற்‌ 
செந்தொடைறாமம்‌ பெறுஈறு மென்குழற்‌ றேமொழியே'' 
(யாப்பருங்கலக்‌ காரிகை.) 
மாவும்‌ புண்மோனை யியைபின்‌ னகைவடி யேரெதுகைக்‌ 
கேவின்‌ முரணு மிருள்பரர்‌ தீண்டள பாஅவளிய 
வோவிலந்தாதி யுலகுடனா மொக்கு மேயிரட்டை 
பாவருஞ்‌ செந்தொடை பூத்தவென்றாகும்‌ பணிமொழியே" 
(ஷே-உதாரண முதற்குதிப்பு,) 
இவற்றை விரித்துரைத்துக்கொளக., (௫௨) 
[ஒர சேய்யுளிற்‌ பல தோடையும்‌ பல அடிகளும்‌ வரின்‌ 
அவற்றை வழங்குமாறு, | 
58. தொடைபல தொடுப்பினுத்‌ தளைபல விரவினும்‌ 
முதல்வத்‌ ததனான்‌ மொழிந்திசிற்‌ பெயரே. 
என்பதென்னுதலிற்றோ வெனின்‌, ஒரு செய்யுட்கட்‌ பல 
தொடையும்‌ பல தளையும்‌ வந்தால்‌ ௮வற்றை வழங்குமா றுணர்த்து 
தல்‌ அதலிற்று, ப 


லையா ட அனான்‌ வகை அ 





a மலவதமை. மடக அஆ டட 


*  மேனமக்க ஞள்ளும்‌ i எனவும்‌ பாடம்‌, 





188 யாப்பருங்கல விரு த்‌ தி 


இதன்‌ பொருள்‌ :-—ஒரு செய்யுளகத்துத்‌ தொடை பல தொ 
டுத்து வந்தாலும்‌, தளைபல விரவி வந்தாலும்‌ அவற்றை முதல்‌ வந்த 
தொடையாலும்‌ முதல்‌ வந்த தளையாலும்‌ பெயர்கொடுத்து வழங்‌ 
குக வென்றவாறு, என்னை ! 


மயங்கிய தொடைமுதல்‌ வந்ததன்‌ பெயரா 
லியங்கினுக்‌ தளைவகை யின்னண மாகும்‌ ”' 
என்றார்‌ ௮விஈயனா. 
6 பல்வகைச்‌ தொடையொரு பாவினிற்‌ றொடுப்பிற்‌ 
சொல்லிய முதற்றொடை சொல்லினர்‌ கொளலே 


த] 


என்றார்‌ சிறு காக்கைபாடினியார்‌. 
( தொடையடி யுட்பல வந்தா லெழுவாய்‌ 
யுடைய தனாற்பெய ரொட்டப்‌ படுமே '' 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
(( விகற்பங்‌ கொள்ளா தோசையி னமைதியும்‌ 
முதற்க ணடிவயின்‌ முடிவ தாகும " 
என்றார்‌ பல்காயனார்‌. 
்‌ முதற்சீர்த்‌ தோற்ற மல்ல தேனை 
விகற்பங்‌ கொள்ளா ரடியிறந்து வரினே '' 
என்றார்‌ ஈத்தத்தனார்‌. 
அவை வருமாறு ௮ 
6 தாமரை புரையுங்‌ காமர்‌ சேவடி 
பவளத்‌ தன்ன மேனித்‌ திகழொளி 
குன்றி யேய்க்கு முடுக்கைச்‌ குன்றி 
னெஞ்சுபக வெறிந்த வெஞ்சுடர்‌ கெடுவேற்‌ 
சேவலங்‌ கொடியோன்‌ காப்ப 


வேம வைக லெய்தின்றா லுலகே. '' 


இதனுட்‌ பொழிப்பெதுகையும்‌ ஒரூ௨வெதுகையும்‌, ஒரூுஉமோனை 
யும்‌ பிறிதும்‌ வந்தவாயினும்‌ முதல்‌ வந்ததனாலே பெயர்கொடுத்துட்‌ 
பொழிப்பெதுகைச்‌ செய்யுளென்று வழங்கப்படும்‌, 


தொடையோத்து 189 


“வேரல்‌ வேலி வேர்க்கோட்‌ பலவின்‌ 
சார டை செவ்வியை யாகுமதி 
யாரஃ ததிந்திரி னோரே சாரற்‌ 
சிறுகோட்டுப்‌ பெரும்பழந்‌ தூங்கயொங்கிவ 
ளுயிர்தவச்‌ சிறிது காமமோ பெரிதே ” 


இகனுள்‌ அடியெதுகையும்‌, பொழிப்பு மொனையும்‌, ஒரூஉவெது 
கையும்‌, இணைமுர ணும்‌, கடையிணை யெ தமையும்‌, பின்முரணும்‌ வந்த 
வாயினும்‌ முதல்‌ வந்ததனாற்‌ பெயர்‌ கொடுத்து அடியெதுகைச்‌ 
செய்யுளென்‌ று வழங்கப்படும்‌, 


“ கடிமலர்‌ புரையுங்‌ காமர்‌ சேவடி 
கொடிபுரை அசுப்பிற்‌ பணைத்கேர்‌ இளமுலை 
வளையொடு கெழிஇப வாங்க ௦ நெடுந்தோள்‌ 
வளர்மதி புரையுக்‌ தருது, லரிவை 

சேயரி நாட்டமு மன்றி 


கருநெடுங்‌ கூழையு முடையவா லணங்கே' 


இதனுள்‌ எதுகையும்‌, மோனையும்‌, முணு முறையே வந்ததாயி 
னும்‌ முதல்‌ வந்ததனாற்‌ பெயர்‌ கொடுத்து அடியெதுகைச்‌ செய்யு 
ளென்று வழங்கப்படும்‌. 


“ பாவை மாக்கடற்‌ ரொகுதிரை வரவும்‌ 
பண்டைச்‌ செய்தியி னின்‌ றிவண்‌ வரவும்‌ 
பகற்பின்‌ முட்டா இரவின௮ வரவும்‌ 
பசியு மார்கையும்‌ வரவும்‌ 
பரியினும்‌ போகா அவப்பினும்‌ வருமே” 

இதனுள்‌ மோனையும்‌, இயைபும்‌; முரணும்‌ வர்தவாயினும்‌, முதல்‌ 
வந்ததனாற்‌ பெயர்கொடுத்து அடிமோனைச்‌ செய்யுளென்று வழங்கப்‌ 
படும்‌ பிறவெனின்‌; அற்றன்று ; முறையானே வேறு வேறு தொடை 
களினற்று வாராது பலவாய்‌ வர்திறுவா யொத்தமையின்‌ மயக்கி 
யைபு எனக்‌ கொள்க, 


* ஒங்குமலை யமன்ற வேங்கை நறுமலரும்‌ 
ஊர்கெழு நெய்தல்‌ வார்கெழு மலரும்‌ 


190 யாப்பருங்கல விருத்தி 


பழனத்‌ தாமரை யெழினிற மலரும்‌ 
இல்லயற்‌ புறவின்‌ முல்லைவெண்‌ மலரும்‌ 
உராஅற்‌ கடற்றிரை விரா௮ மலரும்‌ 
வேறுபட மிலைச்சிய நாறிருங்‌ குஞ்சி 
யேந்தல்‌ பொய்க்குவ னெனவும்‌ 

பூந்த ணொண்கண்‌ புலம்பா னா 2வ 


இதுவும்‌ *மயக்கியைபுத்தொடையென்று வழங்கப்படும்‌, மயக்‌ 
களபெடைத்தொடையும்‌ வந்‌ தவழிக்‌ கண்டுகொள்க. 
॥ காய்ந்துவிண்‌ டார்கையக்‌ காமரு கூடலிற்‌ கண்சிவர்‌ த 
வேர்‌ துகண்‌ டாயென்ன வெள்வளை சோரக்‌ சலைநெகிழப்‌ 
போந்துகண்‌ டாரொடும்‌ போர்துகண்‌ டேற்கவன்‌ பொன்முடிமேம்‌ 
போர்துகண்‌ டாளென்று போந்ததென்‌ 1மாட்டோர்புறனுரையே” 
இதனுள்‌ எதுகையு மதற்கேற்ற மோனையும்‌ வந்தனவேனும்‌ 
முதல்‌ வந்ததனாற்‌ பெயர்கொடுத்து ஆசிடையெதுகைச்‌ செய்யுளெ 
ன்று வழங்கப்படும்‌. 
இனித்‌ தளைக்குச்‌ சொல்லுமாறு: 
॥ நெடுவரைச்‌ சாரற்‌ குற௮ுங்கோட்டுப்‌ பலவின்‌ 
விண்வொர்‌ இஞ்சுளை வீங்குகவுட்‌ கடுவன்‌ 
உண்டுசிலம்‌ பேறி யோக்கிய விருங்கழைப்‌ 
படிதம்‌ பயிற்று மென்ப 
மடியாக்‌ கொலைவி லென்னையர்‌ மலையே” 


இதனுள்‌ வெண்டனையும்‌ கலித்தளையும்‌ வஞ்சித்‌ தளையும்‌ வந்தன 
வேனும்‌ முதல்‌ வரந்ததனாறி பெயர்‌ கொடுத்து வெண்டளையால்‌ வந்த 
ஆசிரியப்பாவென்று வழங்கப்படும்‌. 
4 தடுநாக மதனடக்கி நெடுநீர்ப்‌ பொய்கைக்‌ 
கடிமலர்வேய்ர்‌ துலகளவும்‌ பரந்து கந்த 
நெடுமாலை நறுமுடிமேல்‌ வைத்தி யேனு 
நின்னையே போனயக்க நின்றா ரெல்லாங்‌ 





pr வைள வல்‌ கைன்க வணி பம அகவல்‌ வ வ அ னை வவ கைவதைகைைவளைவை வைக்கு பய 
4 (வருக்கவியைபுத்தொடை” என்றும்‌ பிரதிபேதம்‌ உண்டு, 
ப (மேலோர்‌' எனவும்‌ பாடம்‌, 
1 ( கொலைவிலெம்மையர்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


தொடையோத்து 191 


கொடுமாலை வினையரக்கர்‌ குறும்பு சாயக்‌ 
குளிமிளம்பூம்‌ பிண்டிக்‌ ழமாக்த கோமான்‌ 

றடிமொற்றர்‌ தலைப்பிரிக்குஞ்‌ சரண மல்லாற்‌ 
றலைக்சணியா ளென்றுரைத்த றகவோ வாழி '' 


இதனுட்‌ கலித்தளையும்‌, ஆசிரியத்தளையும்‌, வெண்டளையும்‌ வந்த 
வாயினு முதல்‌ வந்த தளையாற்‌ பெயர்‌ கொடுத்துக்‌, கலித்தளையால்‌ 
வந்த வாசிரிய விருத்தமென்று வழங்கப்படும்‌, பிறவு மிவ்வாறே 
பெயர்கொடுத்து வழங்குக. 


( கொடையுக்‌ தளையும்‌: பலவிரவி வரின்‌, முதல்‌ வர்ததனான்‌ மொ 
ழிந்திரற்‌ பெயே' என்றாலுங்‌ கருதிய பொருள்‌ பயக்கும்‌, ' தொடை 
பல தொடுப்பினும்‌ தளை பல விரவினும்‌' என்று மிகுத்துச்‌ சொல்ல 
வேண்டிய தென்னையெனின்‌, விகற்பமு மினமும்‌ வாராமைத்‌ 
தொடுத்த மோனை யெதுகை முரண்‌ இயைபு அளபெடைகளைச்‌ 
செம்மோனை, செவ்வெதுகை, செம்முரண்‌, செவ்வியைபு, செவ்வள 
பெடை யென்று வழங்கப்படும்‌ என்பதூஉம்‌ ; கடையாகு மோனை, 
கடையா கெதுகைக்கு மேற்று வந்தால்‌, எதுகைத்‌ தொடையானே 
பெயரிட்டு வழங்கப்படு மென்பதூஉம்‌ ; மோனையு மெதுகையுமாய்‌ 
வந்து முரணினான்‌ மோனை முரணென்றும்‌; எதுகை முரணெனறும்‌ 
பெயரிட்டு வழங்கப்பட மென்பதூஉம்‌ ; இணைமோனை முதலாகிய 
தொடை விகற்பங்களும்‌, கடையிணை மோனை முதலாகிய தொடை 
விகற்பங்களும்‌ ஓரடியுட்‌ பலவிரவி வந்தால்‌ அவற்றை வரன்முறை 
யாற்‌ பெயரிட்டு வழங்கப்படு மென்பதூஉம்‌ ; வரனடை யில்லாத 
வழியாசானு மொன்றாற்‌ பெயர்கொடுத்து வழங்கப்படு மென்பாரும்‌, 
விகற்ப மயக்க மென்பாரு மென இருதிறத்தராசிரிய ரெனபதூடம்‌; 
ஓரடியுண்‌ முதற்குறில்‌ விட்டிசைத்து மற்றை யடியுண்‌ முதற்கட்‌ 
குற்றெழுத்து வல்லொற்றடுத்‌ த வந்தால்‌ அதனை விட்டிசை வல்லொற்‌ 
றெதுகை யென்று வழங்குவா ரொருசா ராசிரிய ரென்பதூஉம்‌ ; 
இயைபுத்தொடைச்‌ செய்யுளீற்‌ றடியிறுதி யெழுத்தொன்று 
மிரண்டு மிகினும்‌ இழுக்கா தென்பதூஉம்‌ ; இரட்டைத்தொடை 
இறுதிக்கண்‌ ஒரெழுத்துக்‌ குறையினும்‌ இழுக்கா தென்பதுடம்‌ ; 
செய்யுளந்தாதி தொடுக்கி னீற்தெழுத்தானுஞ்‌ சொல்லானு மிடை 
யிட்டேறத்‌ தொடுப்பிலு மிழுக்கா தென்பனஉம்‌, வேற்றினமும்‌ 


199 யாப்பறாங்கல விருத்தி 


வழியெது சையும்‌ முதலிய வந்து முன்‌ சொல்லப்பட்ட தொடையும்‌ 
தொடை விகற்பமும்‌ போலாமைத்‌ தொடுத்து வருவனவற்றைச்‌ செந்‌ 
தொடை மருளென்றும்‌, மருட்‌ செக்தொடை யென்றும்‌ வேண்வெ 
ரொருசா ராசிரிய ரென்பதாஉம்‌ ; மகார வகாரங்களருகி யெதுகை 
யாய்‌ வரினு மிழுக்காதென்பதூஉம்‌ அதிவித்தற்கு வேண்டப்‌ 
பட்டது : விதப்புக்கிளவி வேண்டியது வினைக்குமாகலின்‌, 


அவற்திற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு ;:-- 
( சிலம்படி. மாதர்‌ ஈன்னலக்‌ குறித்துச்‌ 
சிலம்பதர்‌ நளளென்‌ கங்குற்‌ 
சிலம்ப நீ வருத றகுவதோ வன்றே '' 


இஃது இனவெழுத்து விகற்பமும்‌ வரத்‌ தொடுத்திலாமையிற்‌ 
செம்மோனை,. 
! கொன்றன்ன வின்னா செயினு மவர்செய்த 
வொன்றுநன்‌ றுள்ளக்‌ கெடும்‌ ” 


 வண்பெடக்‌ குவளைப்பிணை நக்கலர்‌ 
விண்டஈறப்பரு கக்கிளி யின்மதர்‌ 
கொண்டு ஈடைக்களி யன்ன மிரைப்பதோர்‌ 


மண்டு புனற்புரி சைப்பதி சார்ந்தார்‌ " 


எனவிவை இனமுதலாயின வரத்தொடுத்திலாமையிற்‌ செவ்வெ 
அசை, 
 கருங்கட லுடுத்த மல்லன்‌ ஞாலத்து 
செம்மையின்‌ வழாது கொடைக்கடன்‌ பூண்டு 
வாழ்வது பொருந்தா தாகிற்‌ 
சாவது மினிதவர்‌ வீவது முறுமே' 


| 


இது செம்முரண்‌. 

( துப்புறழ்‌ செவ்வாய்க்‌ கிளவியு மணங்கே 
கருங்கண்‌ வெம்முலைத்‌ தொய்பிலு மணங்கே 
வாணுதற்‌ மிலகமு மணங்கே 
சிலம்படி. மாதர்‌ நாட்டமு மணங்கே' 


சொடையோத்த 198 
இஃது இனமுதலாயின வரத்‌ தொடுத்தலாமையாழ்‌ செவ்வியைபு. 


(( சா௮ மரைமே அறையும்‌ திருமகள்‌ 
போஒலு மாத ரிவள்‌ '' 


இது செவ்வள பெடை, 


' நன்றறி வாரிற்‌ கயவர்‌ திருவுடையர்‌ 
நெஞ்சத்‌ தவல மிலர்‌ ”' 


* கொல்லா நலத்தது கோன்மை பிறர்‌ தீமை 
சொல்லா நலத்தது சால்பு '' 


என விவற்றுள்‌ முதலாவது வருக்கமோனைக்கும்‌, மெல்லின 
வெதுகைக்கும்‌ ஒத்து வர்ததாயினும்‌, இரண்டாவது எ.கைக்கும்‌, 
இனமோனைக்கு மொத்த வந்ததாயினு மெதுகை யென்று வழங்கப்‌ 


படும்‌, 


“ சொல்லுப சொல்லப்‌ பெறுபவோ யாகொன்றும்‌ 
சொல்லாது சொல்லப்‌ பெரு '' 


இது மோனையாய்‌ வந்து முரணினமையான்‌ மோனை முரண்‌, 


6 இன்பம்‌ விழையான்‌ வினைவிழைவான்‌ றன்‌ களிர்‌ 
அன்பர்‌ துடைத்தான்றுக்‌ தூண்‌ ' 

 அறத்துக்கே யன்புசால்‌ பென்ப வறியார்‌ 
மறத்துக்கு மஃகே துணை ?' 


இவை யெதுகையாய்‌ வந்து மு ரணினமையா னெ.துகைமுரண்‌. 


்‌ மீன்றோக்து வருந்திய கருங்கால்‌ வெண்குருகு 
தேனார்‌ ஞாழல்‌ விரிசினைக்‌ குழூஉக்‌ 
கண்ணர்‌ துறைவன்‌ றவிர்ப்பவுந்‌ தவிரான்‌ 
சேரோ காணலங்‌ காண்டும்‌ 
ரேர்‌ வண்ணமுஞ்‌ சிறு.ற.தற்‌ பெரிதே” 
இத கடையிணை முரணென்று காட்டப்பட்ட செய்யுள்‌, (தண்‌ 
ணர்‌ துறைவ'னென்னு மடியுள்‌ மேற்கதவாய்‌ மோனையுங்‌,கடையிணை 
௪௦ 


194 யாப்பருங்கல விருத்தி 


முரணும்‌ வந்தனவாயினு மவற்றையடியின்‌ வரனடை முறையான்‌ 
அதனையும்‌ கடை.யிணை முரணென்று வழங்கப்படும்‌, 


வேரல்‌ வேலி வேர்க்கோட்‌ பலவின்‌ ” என்னும்‌ பாட்டிலுட்‌ 
சிறுகோட்டுப்‌ பெரும்பழ மென்னு மடியினு ளிணை முரணும்‌ கடை 
யிணை யெதுகையும்‌ வந்தவாயினும்‌ யாதானு மொன்றினாற்‌ பெயர்‌ 
கொடுத்து இணைமுரணென்றானுங்‌ கடையிணை யெதுகை யென்று 
அம்‌ வழங்கப்படும்‌, ஏனையடி யொரூஉத்‌ தொடையாகிய வர 
னடையில்லாமையா லதனை மயக்கமெனினு மிழுக்காது. 


 பற்டிப்‌ பலகாலும்‌ பான்மறி யுண்ணாமை 
கொ௮லைய ஸனின்னாட்டை நீ '' 


( ௮இ உண்ணிருலுக்‌ கென்னு மைந்தொழித்‌ தல்லாத 
வொற்றொலி நீண்டிசை வண்ணமென்‌ ரோதுவ தோத்தாமோ 
கச்சடதப்ப விக்கா லயனான்குங்‌ கருதாதே 
முத்தொடு கோத்த முழாத்தலை வைப்பது முண்டன்றே "' 


இவற்றுண்‌ முதற்குதில்‌ விட்டிசைத்து வல்லொற்றடுத்தாற்‌ 
போன்றல்லாத வடி முதற்கட்‌ குற்றெழுத்து வல்லொற்‌ த்து 
வந்தமையால்‌ விட்டிசை வல்லொற்றெதுகை, 


( மாயோள்‌ கூந்தற்‌ குரலு நல்ல 
கூந்தல்‌ வேய்ந்த மலரு நல்ல 
மலரே ருண்கணு நல்ல 
பலர்புக ழோதியு ஈனிஈல்‌ லவ்வே '' 

(6 பூந்தண்‌ பொழிலிடை வாரணம்‌ அஞ்சும்‌ 
பூங்கண்‌ ணன்னை யில்லிடைத்‌ அஞ்சும்‌ 
பூங்கொடிப்‌ புனத்தயற்‌ குறவர்‌ அஞ்சுவர்‌ 
பூசலிக்‌ களவென யார்‌.துஞ்‌ சல சீம '' 


என இயைபுத்தொடைச்‌ செய்யுளென்று சொல்லப்பட்டனவற்‌ 
அள்‌ ஈற்றடி யொன்று மிரண்டு மெழுத்து மிக்கவா று கண்டுகொள்க, 


« ஒக்குமே யொக்குமே '” என்னு மிரட்டைத்‌ தொடையினிற்‌ 


௮ச்சிரெழுத்கொன்று குறைர்துவர்கது, 


தொடையோத்‌ தி 195 


இறுதி குறைந்துவரு மொருபொருளிரட்டையைக்‌ குறை 
மீற்‌ ஜொருபொருஸிரட்டை யென்றும்‌, குறையாததனை நிறையீற்‌ 
ரெொருபொருளிரட்டை யென்றும்‌, இறுதி குறைந்த பலபொரு 
சிரட்டையைக்‌ குறையீற்றுப்‌ பலபொருளிரட்டை யென்றும்‌, 
குறையாததனை நிறையிற்றுப்‌ பலபொருளிரட்டை யென்றும்‌ 
பெயரிட்டு வழங்குவாரு முளர்‌, குறையீற்றுப்‌ பல பொருளிரட்‌ 
டையும்‌, நிறையிற்றுப்‌ பலபொருளிரட்டையும்‌ வந்தவழிக்‌ கண்டு 
கொள்க. 

இறுதி யெழுத்துஞ்‌ சொல்லு மிடையிட்டுத்‌ தொடுத்த செய்‌ 
யுளந்தாதி விகற்பம்‌ உதயணன்கதையும்‌, கலியாணகதையும்‌, 
பன்மணி மாலையும்‌, மும்பணிக்‌ கோவையு மென்னுமவற்றுட்‌ கண்டு 
கொள்க. 

॥ துமிழ்தினு மாற்ற வினிதேதம்‌ மக்கள்‌ 
சிறுகை யளாவிய கூழ்‌” 


சான்பது இனவெழுத்து முதலாயின பெற்று முன்‌ சொல்லப்‌ 
பட்ட தொடையும்‌ தொடை விகற்பழும்‌ போலாமை தொடுத்தமை 
யிற்‌ செந்தொடை மருள்‌ எனக்‌ கொளக, 


(தொடிநெதிழந்‌ தனவே கண்பசந்‌ தனவே 
யான்சென்‌ முரைப்பின்‌ மானமின்‌ றெவனே 
சொல்லாய்‌ வாழி தோழி வரைய 
முள்ளி பொதுளிய பல்கு ர னெடுவெதிர்‌ 
பொங்குவ.ர லிளமழை துவைப்ப 
மணி௰லா விரியுங்‌ குன்று திழவோற்கே 


இது பொழிப்பியைபும்‌ இடைப்புண ரெதுகையும்‌ வந்து இன 
மின்றித்‌ தொடுத்தபையாற்‌ செந்தொடை மருள்‌ என்றும்‌, மருட்‌ 
செந்தொடையென்றும்‌ வழங்குப, இதனைச்‌ செந்தொடையே 
யென்று வழங்கினார்‌ செய்யுளியலுடையார்‌ எனக்‌ கொள்க, 


! தாமரை புரையுங்‌ காமர்‌ சேவடி என்னும்‌ பாட்டினு ளீற்றடி 
யிசண்டு மகார வகாரங்க ளெதுகையாய்‌ வந்தன, 


6 அமரீர்‌ சுரரி ரழனா கரையீர்‌ 
எமரீர்‌ பிறரி ரெறிவே லொருவ 


106, யாப்பருக்கல விருத்தி 


னமரீ£ * பகவிர்‌ தகவோ தகவென 
றவரூர்‌ திரைபாய்க்‌ துரையா தொழிதல்‌ ” 


இதுவுமது. இதனை மூன்று மெழுத்தொன்‌ றெதுகை யென்‌ 
பாருமுளர்‌ 
இன வெழுத்தாமாறு சொல்லுதும்‌: அகரம்‌, அகாரம்‌; ஐகாரம்‌, 
ஒளகாரம்‌ இவை தம்முளினமாம்‌. 7இகரம்‌, ஈகாரம்‌, எகரம்‌, 
ஏகாரம்‌ இவை தம்முளினமாம்‌. உகர ஊகார ஓகர ஓகார 
ங்கள்‌ தம்முளினமாம்‌. இவ்வாறே இவ்வுயிர்மெய்க்கு மொட்டிக்‌ 
கொள்க. ஒற்றுக்களுள்‌ சகர தகரமு மினமாம்‌, ஞகார ஈகாரமு 
மினமாம்‌. மகார வகாரமு மினமாம்‌, இவற்றை அனுவென்று 
வழங்குவாரு முளர்‌. 
( றுகரமோ டாகார மைகார மெளவாம்‌ 
இகரமோ டீகார மெஎ-—உகரமோ 
டீகார மொல ஞா௩ம வதசக்கா 
மாகாத வல்ல வனு 


இதனை விரித்துரைத்துக்‌ கொள்க. 


அ ௮ ஐ ஒள வென்றிவை மெனா௮ு 
இஈஎ ஏ யென்றிவை யெனா௮ 


உ ஊ ஓ ஓ வென்றிவை யெனா௮ு 
தசமவ ஞவெனு மென்றிவை யெனா௮ு 
முர்ரா ஓயிரு மூவிரு மெய்யுந்‌ 
தம்முண்‌ மயங்கினுக்‌ தவறின்‌ றென்ப, 
என்மினமாமா றெடுத்தோதினார்‌ நல்லாறனார்‌ எனக்‌ கொள்க, 


இனி அவற்றுக்குச்‌ செய்யுள்‌ வருமாறு; 
( அருந்தவர்கட்‌ சாதியா யைய நீக்கி 
ஒள வியந்‌ தீரக்‌ தவிரொளிசே ராக்கை யெய்தி 
யிருந்திரட்கை யினமருப்பின்‌ யானை யூர்தி 
மீரைஞ்னா நெழினாட்டத்‌ இமையோ னேத்ச 





*  அயலீர்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
1:இச்ர ஈகார எகர ஏகா ரங்சனாம்‌ யா என்பதுர்‌ தம்முளினமாம்‌'எனவும்பாடம்‌, 


தொடையோத்து 197 


வொருங்குலகி லூற்கற்ற வோத முக்நீ 
சொளிவளர வறம்பகர்ச்த வரவோன பாதம்‌ 
கருங்கயற்கட்‌ காரிகையார்‌ காத னீக்கிக்‌ 


கைதொழுகதகாற்‌ கையகலும்‌ கவ்வை தானே '' 


“ வண்டிவரு மலர்வெட்சி மாலை மார்பன்‌ 
மால்வேண்ட மண்ணளித்த மலிதோள்‌ வள்ளல்‌ 
ஞண்டிவருர்‌ தண்படப்பை ஞாழன்‌ மூதூர்‌ 
ஈரபதிக்கு வான்கொடுத்த ஈகைவே னந்த 
தண்டிவருர்‌ தடவரைத்தோட்‌ சயந்தன்‌ வாடச்‌ 
சதுமுகனைச்‌ சயஞ்செய்த சங்க பாலன்‌ 
தெண்டிரைவாய்த்‌ தஇருமகளோ டமிர்தங்‌ கொண்டான்‌ 


9) 


சீர்பரவச்‌ சென்றகலுஞ்‌ செல்ல ருனே 
என இனவெழுத்து வந்தவா று கண்டுகொள்க, 
்‌ மாகர்திவண்டு-கடிமாண கரத்து நாமம்‌" என்னும்‌ பாட்டின்‌ 
முன்றாமடியும்‌, ''மாயாத தொல்லிசைச்‌ சாகரதத்த னென்பான்‌ '' 
என்னும்‌ பாட்டினு ணடுவிரண்டடியு மினவெழுக்.து வந்‌ திலாமையிற்‌ 
பிறவெனின்‌ !(! அருகி யினவெழுத்‌ தணையா வாயிலும்‌, வரைவில 
வென்ப வயங்கியோசே '' என்பதாகலி னமையும்‌, 
இனி வழியெதுகை யாமாறு:-- 
₹ கொங்குதங்கு.... ..சித்திதானே '' 
எனவும்‌, 
மண்டிலம்‌ பண்டுண்ட இண்டேர்‌ வரகுணன்‌ றொண்டியின்‌ வாய்க்‌ 
கண்டலவச்‌ தண்டுறைக்‌ கண்ட தொன்‌ றுண்டு கனமகரக்‌ 
குண்டலங்‌ கெண்டை யிரண்டொடு தொண்டையுங்‌ கொண்டோர்‌ 
[ திங்கள்‌ 
மண்டலம்‌ வண்டலம்பக்‌ கொண்ட முழ வருகின்றதே ” 
எனவும்‌ கொள்க. 
௮/அப்பிராசமென்பது வடமொழி, ' அனு வென்பதும்‌ வழி 
யெதுகை பென்பதும்‌ தமிழ்‌ வழக்கு. வழி முரண்‌ வருவனவற்றை 
மூ ரணென்று வழங்குவ ரொருசாராசிரியர்‌, 


198 யர்ப்பருக்கல விருச்தி 
வரலாறு: 
* செய்யவாய்ப்‌ பசும்பொ னோலைச்‌ ீறடிப்‌ பரவை யல்குல்‌ 
ஐய நண்‌ மருங்கு னேவ வடிக்கொண்ட குவவுக்‌ கொங்கை 
வெய்யவாய்த்‌ தண்ணெ னீலம்‌ விரிக்தென விலங்கி நீண்ட 


மையவா மழைக்கட்‌ கூர்தன்‌ மகளிரை வருக வென்றான்‌ ' 
எனவும்‌, 


(( ஒருமால்‌ வரையின்‌ திருசுட ரோடிமுச்‌ நீர்க்டெந்த 
பெருமா நிலனுஞ்‌ சிறுவிலைத்‌ தாயுண்டு பேதையர்கண்‌ 
பொருமாதவித்‌ தொர்கலெங்கோன்‌ பொரவல்லவன்‌ பொதியிற்‌ 


கருமாகிறவெண்பற்‌ செவவாய்ப்‌ பசும்பொற்‌ கனக்குழைக்‌2க”' 
சனவுங்‌ கொள்க. 


வல்லியனடை மெல்லியனடை இடையியனடையானு மெடுத்‌ 
துக்கொண்ட ஈடையின்‌ வழுவாது வரத்தொடுத்துச்‌ செய்யுண்‌ 
முடிப்பது சிறப்புடைத்‌.து, வல்லியனடையாவ௫௮ வல்லெழுத்துமிக த 
தொிப்பது ; மெல்லியனடை யாவது மெல்லெழுத்து மிகத்தொடுப்‌ 
பது ; இடையியனடையாவது இடையெழுத்து மிகத்தொடுப்பது. 


பிறவும்‌ வல்லார்வாய்க்‌ கேட்ணொக.ஈ 


“ எழுத்து மோழிபோருளேன்‌ றேண்ணிய மூன்றின்‌ 
வழுக்கின்‌ முறைமை வகையா---லிழுக்கி 
லடியோ டடியியைந்து மந்தரித்தும்‌ வந்தாற்‌ 
றோடையேன்பர்‌ தோன்றா லவர்‌ "' 


! தோடையுக்‌ தோடைவிகற்புந்‌ தோல்புலவோர்‌ சோற்ற 
நடையின்‌ வழுவாமை நாடிக்‌--கடல்பயந்த 
சீரார்‌ 1திருவீசுஞ்‌ சேய்யுட்‌ 1கேழுவாயு 
மாராயத்‌ தீரு மரில்‌." 


உறுப்பியலோ த்து முற்றியது. 





* “கேட்டுக்கொள்க ' எனவும்‌ பாடம்‌, 
1 : திருகிலச்து ? எனவும்‌ பாடம்‌, 
1 “ கெழுகாண்ட. ' மெனவும்‌ பாடம்‌. 


செய்யுளியல்‌ 


[| சேய்யுட்களின்‌ வகையாமாறு,] 


54. செய்யுட்‌ டாமே மெப்பெற விரிப்பின்‌ 


பாவே பாவின மெனவிரண்‌ டாகும்‌. 


இவவோத்‌ தென்ன பெயர்த்தோவெனின்‌ தொடையினா 
னும்‌ அடியினானுஞ்‌ செய்யுளாமா றுணர்த்திற்றாகலான்‌ செய்யுளோத்‌ 
தென்னும்‌ பெயர்த்து, 


இவவொோத்தினுள்‌ இச்சூத்திர மென்னு தலிற்ரோவெனின்‌ செய்‌ 
யுட்களது பெயர்‌ வேறுபாடும்‌, ௮வற்றதெண்ணும்‌ உணர்த்துதல்‌ 
அதலிற்று, 

இதன்‌ பொருள்‌ :--செய்யுளெனப்படுவனதாம்‌ பொருள்பெற 
விரிக்குங்காற்‌ பாவும்‌ பாவினமுமென்‌ திரண்டு நிறத்தனவா மென்ற 
வாறு, 

தாமென்பது செய்யுட்களைச்‌ சிறப்பித்தற்குச்‌ சொல்லப்பட்‌ 
டது. சீதேவர்தாமே தின்னினும்‌ வேம்பு கைக்கும்‌ என்றாற்போ 
லக்‌ கொள்க, அவ்வாறு சிறப்பிக்கவே, சொற்‌ பொரு ளுணர்வு 
வண்ண ங்கடொடர்ர்து குற்றமின்‌ றி யவை 7தத்தமுட்டழுவும்‌ கோளு 
டையவா யின்பம்‌ பெருக்கி அம்மை முதலாயின வனப்பலங்கார 
மும்‌, செம்மையும்‌, செறிவும்‌, பெறுவுமிப்பெற்று இம்மை மறு 
மைக்கு ஈன்மை பயந்து எல்லார்க்கும்‌ [புலனுற ஈடைபெறுவது 
யாப்பு; பாட்டு, செய்யுளென்று சொல்லப்படுவதாயிற்று, எனவே 
செய்யுளென்னும்‌ பெயர்பெற்றும்‌ ஒசைப்பொலிவு முதலாகிய 
வுறுப்பொடு புணர்க்து உரையு நாலும்‌ வளைய மந்திரமும்‌ முது 








ழு கைக்குமார்சேவரே தன்னிலும்‌ வேம்பு ' '” என்பது ) காலடி 112, 
1 * தத்தமுள்தமூஉங்‌ கோளுடையவாய்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
i: புலனாய்‌' எனவும்‌ பாடம்‌; 


200 யாப்பருங்கல விருத்தி 


சொல்லும்‌ பிசியுமாகிய செய்யுளல்ல ஈண்டு வேண்டப்படுஞ்‌ செய்யு 
ளென்பதூஉம்‌ சொல்லப்படுமெனக்‌ கொள்க, 


 மெய்பெத ' என்று மிகுத்துச்‌ சொல்லியவதனால்‌ செய்யுட்கள்‌ 
இடத்தினானும்‌, தொழிலினானும்‌, பொழுதினானும்‌, பிறவாற்றுலும்‌ 


பெயர்‌ பெற்று ஈடப்பனவும்‌ உளவெனக்‌ கொள்க, 


அறம்‌ பொரு ளின்பம்‌ விடென விவற்றைப்‌ பாவிஈடத்தலிற்பா 
வென்பதூ௨ங்‌ காரணக்குமி, ஒருபுடையாற்‌ பாவினோடொத்த 
இனத்தவாய்‌ ஈடத்தலிற்‌ பாவின மென்பதூஉங்‌ காரணக்குறி, 
இவற்றை யிடுகுமி யெனினு மிழுக்காது. ்‌ (க) 


| பாக்களின்‌ பேயர்‌ வேறுபா டாமாறு,] 


55. வெண்பா வாடூரியங்‌ கலியே வஞ்சியெனப்‌ 
பண்பாய்ந்‌ துரைத்த பாநான காகும்‌. 


இஃசென்னுதலிற்றோவெனின்‌, நிறுத்த முறையானே பாக்க 
ளது பெயர்வேறுபா டுணர்த்துதல்‌ நுதலிற்று. 


இதன்‌ பொருள :--வெண்பாவும்‌, ஆசிரியப்பாவும்‌, சலிப்பா 
வும்‌, வஞ்சிப்பாவு மெனக்‌ தத்தர்‌ தன்மையாற்‌ நெரிந்து சொல்லப்‌ 


பட்ட பா நான்கு வகைப்படும்‌ என்றவாறு, 


ஏகாரம்‌ எண்ணேகாரம்‌, கலியெயென்ற வழியதால்‌ ஏகாரம்‌ 
ஒழிர் சவழியில்லையால்‌ ௮ஃதியாங்கன மெண்ணுமோ வெனி 
னும்‌, ஒருவழி நின்றெயு மொழிர்தவற்றைக்‌ கொள்ளுமோ வெனி 


னும்‌, கொளளும்‌. என்னை? 


( எண்ணே கார மிடையிட்டுக்‌ கொளினும்‌ 
எண்ணுக்‌ குறித்தியலு மென்‌ மனார்‌ புலவர்‌ '' (சொல்‌-சொல்‌-இடை-40.) 


* என்றாராகலின்‌. கான்கென்ற தென்னை? அவ்வெண் ணை 
காரத்தா லெண்ணப்பட்ட ஈான்குமென்பது பெறலாமன்‌ 37 
வெனின்‌, ஆம்‌) அயினுமது நூானடையெனக்‌ கொள்க. 


' கழிவே யாக்க மொழியிசைக்‌ ெவியென்‌ 
றம்மூ ச றென்ப மன்னைச்‌ ரொல்லே '' (சொல்‌-சொல்‌-இடை-4.) 














₹ “என்ப து இலக்‌ கண மாகலின்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 201 


(! ஒதல்‌ காவல்‌ பகைதணி வினையே 
வேர்தற்‌ குற்றுழி பொருட்பிணி பரத்தையென்‌ 
ரேங்கவ்‌ வாறே யவ்வயிற்‌ பிரிவே '' (இறையஞர்‌-36,) 
எனப்‌ பிறரும்‌ சொன்னா ராகலின்‌. 
வெண்பா வாசிரியங்‌ கலியே வஞ்சியெனப்‌ பா நான்காகு மென்‌ 
னாது; £பண்பாய்க்‌ அரைத்த பாகான்‌ காகும்‌' என்று சிறப்பித்துச்‌ 
சொல்லப்பட்ட தென்னை யெனின்‌, வெண்பாமுதல்வக்து ஆசிரிய 
மா யிறுவன சிறப்பின்மையான்‌ மருட்பாவென்பது ௮.ிவித்தற்கு 
வேண்டப்பட்ட..து. என்னை ? 
்‌* வெள்ளை முதலா வாசிரிய மிறுதி 
கொள்ளத்‌ தொடுப்பது மருட்பா வாகும்‌'' 
என்றாராகலின்‌. 
அவ்வாறு வருவனதாம்‌ புறறிலைவாழ்த்தும்‌, வாயுறைவாழ்த் தும்‌, 
செவியறிவுஅாஉவுமென விவை. எனனை ? 
! புறகிலை வாயுறை செவியறி வுறாஉவெனத்‌ 
திறகிலை மூன்றுஈ்‌ திண்ணிதிற்‌ றெரியின்‌ 
வெண்பா வியலினு மாசிரிய வியலினும்‌ 
பண்புற முடியும்‌ பாவின மென்ப '' (தெல்‌-பெொ-செ-162,) 


என்றாராகலின. 


அவை வருமாறு:-- 
“ தென்ற லிடைபோழ்ர்து தேனார்‌ ஈறுமுல்லை 
முன்றின்‌ முகைவிரியு முத்தர்‌ த்‌ தண்கோளஞூர்க்‌ 
குன்றமர்ந்த கொல்லேற்றா னிற்காப்ப-—-வென்‌ றுந்‌ 
தீரா ஈண்பிற்‌ றேவர்‌ 
சீர்சால்‌ செல்வமொடு பொலிமதி சிதந்தே” 
இது *( வழிபடு தெய்வ நிற்புறங்காப்பப்‌, பழிதிர்செல்வமோ ' 
டொருகாலைக்‌ கொருகாற்‌ சிறந்துபொலிவாயென்றமையாற்‌ புறஙிலை 
வாழ்த்து மருட்பா. 
டட * 6 வழிபடு தெய்வ கிற்புறம்‌ காப்பப்‌ 
பழிதிர்‌ செல்வமொடு வழிவழி றெர்து 
பொலிமி னென்னும்‌ புறகிலை வாழ்த்தே'' (சொ-பொ-செய்‌-110,) 
26 


202 


யாப்பருங்கல விருத்தி 


“ பலமுறையு மோமபப்‌ படுவன கேண்மின்‌ 


சொலன்முழைக்கட்‌ டோன்றச்‌ சடர்மணித்தே ரூர்ந்து 
சிலமுறையி னாண்ட கிகரிலார்‌ மாட்டுஞ்‌ 

லலைமுறை யல்லது செல்வங்க ணில்லா 

விலங்கு மெறிபடையு மாற்றலு *மாண்பும்‌ 

கலந்ததற்‌ கல்வியுர்‌ தோற்றமு மேனைப்‌ 

பொலஞ்செய்‌ புனைகலனோ டிவ்வாறி னாலும்‌ 
விலங்கிவரும்‌ கூற்றை விலக்கலு மாகா 

வனைத்தாத னீயிருங்‌ காண்டீர்‌ கினைத்தகக்‌ 

கூறிய வெம்மொழி பிழையாது 

தேறிநீ ரொழுூழ்‌ சென்றுபயன்‌ றருமே.” 


இது மெய்ப்பொருள்‌ சொன்னமையான்‌ வாயுறைவாழ்த்து 


மருட்பா; என்னை ? 





“ வாயுறை வாழ்த்தே வயங்க நாடின்‌ 


வேம்பும்‌ கடுவும்‌ போல வெஞ்சொற்‌ 
ருங்குத வின்றி வழிஈனி பயக்குமென்‌ 
ரோம்படைக்‌ இளவியின்‌ வாயுறுத்‌ தற்றே! (தொல்‌-ஃபொஃசெ-112.) 


என்றாராகலின்‌. 


( பல்யானை மன்னர்‌ முருங்க வமருழநஈது 


கொல்யானைத்‌ தேரோடும்‌ கோட்டந்து நல்ல 
தலையாலங்‌ கானம்‌ பொலியத்‌ தொலையாப்‌ 
படுகளம்‌ டாடுபுக்‌ காற்றிப்‌ பகைஞ 

ரடுகளம்‌ வேட்டோன மருக வடுதிற 

லாளி கியிர்தோட்‌ பெருவழுதி யெஞ்ஞான்று 
மீர மூடையையா யென்வாய்ச்சொற்‌ கேட்டி 
யுடை.ய வுழவரை நெஞ்சனுங்கக்‌ கொண்டு 
வரும்கா லுழவர்க்கு வேளாண்மை செய்யன்‌ 
மழவ ரிழைக்கும்‌ வரைச்கா னிதியீட்டல்‌ 
காட்டு மமைச்சரை யாற்றத்‌ தெளியல்‌ 

1 படைத்த வரும்பொரு ளாறன்றி வெளவ 
லினத்தைப்‌ பெரும்பொரு சாசையாற்‌ சென்று 





* ௦ அன்பும்‌? எனவும்‌ பாடம்‌, 
1 (அடைத்த ' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 203 


பெருங்குழிசி மன்றமறுக வகழாதி யென்று 
மறப்புற மாக மதுரையா ரோம்பு 
மறப்புற மாசைப்‌ படேற்க வரத்தா 
னகையார்‌ கொடுநாத்‌ திருத்தி ஈவையாக 
நட்டார்‌ குழிசி இதையாதி யொட்டார்‌ 
செவிபுதைக்குர்‌ தீய கடுஞ்சொற்‌ கவியுடைத்தாய்க்‌ 
கற்றார்க்‌ னெனாடுக்‌ கல்லார்க்‌ கடிர்தொழுடச்‌ 
செற்றார்ச்‌ செறுத்‌ துசிற்‌ சேர்ந்தாரை யாக்குதிநீ 
யற்ற மறிர்த வறிவினாய்‌ மற்று 
மிவையிவை * வீயா தொழுக 1 ணிலையாப்‌ 
பொருகட லாடை கிலமக 
சொருகுடை நீழற்‌ றுஞ்சுவண்‌ மன்னே” 
இத வியப்பின்றி உயர்க்தோர்கண்‌ அவிக்தொழுகுதல்‌ கட 
னென தரசற்குரைத்தமையாற்‌ செவியலிவுறாஉ மருட்பா எனப்‌ 
படும்‌ ; என்னை ? 
“4 செவியுறை தானே 
பொக்குத லின்றிப்‌ புரையோர்‌ நாப்ப 
ணவிதல்‌ கடனெனச்‌ செவியுறுச்‌ தன்றே” (தொல்‌-பொஃசெஃ114,) 
என்றா ராகலின்‌. 
இவை யிவ்வாறேயன்றி வெண்பாவேயாயும்‌, ஆசிரியமேயா 
யும்‌ வரப்பெறும்‌. கலியும்‌ வஞ்சியுமாய வரப்பெரு, என்னை ? 
( வழிபடு தெய்வ ௫ிற்புறக்‌ சாப்பப்‌ 
பழிதீர்‌ செல்வமொடு வழிவழி செந்து 
பொலிமி னெனனும்‌ புறஙிலை வாழ்த்தே 
கலிசீலை வகையும்‌ வஞ்சியும்‌ பெரு௮'” (தொல்‌-பொ-செ-110.) 
வாயுறை வாழ்த்தே யவையடக்‌ இயலே 
செவியறி வுறாவென்‌ றவையு மன்ன” (தொல்‌-பொ-ச-111.) 
என்றாராகலின்‌, சைக்கிளையும்‌ வெண்பா முதலாக வாரிய 
வியலா னிறும்‌. என்னை? 
4 கைக்களை தானே வெண்பா வாதி 
யாசிரிய வியலான. முடியவும்‌ பெறுமே (தொல்‌-பொஃசெஃ119) 
சன்றாராகலின. 


* (நீயா ' தெனவும்‌ பாடம்‌, 
1 4 சிலைய' எனவும்‌ பாடம்‌, 


204 யாப்பருங்கல விருத்தி 


அவை வருமாறு; 


6 இரு தல்‌ வேரரும்பும்‌ தேங்கோதை வாடு 
மிருகிலஞ்‌ சேவடியுஈ்‌ தோயு--மரிபரக்த 
போத முண்கணு மிமைக்கு 


மாகு மற்றிவ எகவிடத்‌ தணங்கே,”' (புரப்பொருள்‌-கெண்பாமாலை-சை03-8,) 
எனவும்‌, 


“ சிழன்மணி சினறிமைக்கு நீளார மார்பின்‌ 
அழன மணி சாகத்‌ தணேயான்‌-—சுழனமணிகுழ்‌ 
பொன்னகரம்‌ போக்நிய பூம்பனிச்சை ஈன்னீ 
ரிஎந்தளிர்‌ மாவனுக்கு மேனி விளக்கு 
ஈளிமலர்‌ *ஈன்னுத லரிவை 
1யளிமற்‌ நிதோ வகலுமென்‌ னுயிரே '' 


சானவுங்‌ கொள்க, 


கைக்கிளையும்‌ வெண்பா முதலாய்‌ ஆசிரியம்‌ ஈருய்‌ வருகன்றுழி 
ஆசிரியவடி இரண்டேயாய்‌, அவற்றுளீற்றடி நாற்சிரா யீற்றயலடி 
முச்சரானே வருவதெனக்‌ கொள்க, என்னை? 


(! இருதலைக்‌ காம மன்றிக்‌ கைக்களை 
யொருதலைக்‌ காம மாகக்‌ கூறிய 
விலக்கண மரபி ணியல்புற நாடி 
யதர்ப்பட மொழிந்தனர்‌ புலவ ரதுவே 
பெறுதி வெண்பா வுரித்தாய்‌ மற்றத 
ணிறுதி யெழு? ராசிரி யம்மே” 

 வெண்டா வாரி யத்தாய்‌ மற்றதன்‌ 
இறுதி யெழு£ ராசிரி யம்மே” 

“ கைக்களை மருட்பா வாகி வருகா 
லாசிரியம்‌ வருவ தாயின்‌ மேவா 
முச்? ரெருத்திற்‌ ராக முடியடி 

,யெச்சீ ரானு மேகாரத்‌ திறுமே” 


இது கடியான்னியார்‌ செய்த கைக்கிளைச்‌ சூத்திரம்‌, 








* நறுதுதல்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


1 (அளிமதி யிஃசோ' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 205 


 பூறகிலை வாயுறை * செவியறி வு.நாஉ௨வே 
1 யறச்லை வஞ்சியும்‌ கலியு மாகா 
வெண்பா வாசிரிய வியலான்‌ வருமே 
வஞ்சி கலியவற்‌ றியலா வவற்று 
ளிடையிரு செய்யுளும்‌ கைக்களைப்‌ பாட்டுக்‌ 
கடையெழு £ீரிரண்‌ டகவியும்‌ வருமே ” 


என்றார்‌ 1 ஈல்லாதனார்‌. 


ம வேதவாய்‌ மேன்மகனும்‌ வேந்தன்‌ மடமகளும்‌ 
நீதியாற்‌ சேர்ந்து ஏீகழ்ந்த ரெடுங்குலம்போ 
லாதிசால்‌ பாவு மரசர்‌ வியன்பாவு 
மோதியவா றொன்ற மருட்பாவா யோம்திற்றே '' 

(( கங்கா யமுனைச்‌ சங்கமம்‌ போலவுஞ்‌ 
சங்கர நாரணர்‌ சட்டகம்‌ போலவும்‌ 
வெண்பாவு மாசிரி யமுமாய்‌ விராஅய்ப்‌ 


சரீ 


பண்பார்‌ புறகிலை.....௨- 
இவற்றை விரித்துரைத்துக்‌ கொள்க, 


கங்கையமுனைகள த சங்கமம்போலவும்‌, சங்கர நாராயணரது 


சட்டகக்‌ கலவியேபோலவும்‌ வெண்பாவு மாரிரியமுமாய விராய்ப்‌ 
புறநிலை வாழ்த்து முதலாகிய பொருள்கண்மேல்‌ யாப்புற்று மருட்சி 
யாகப்‌ பாவிஈடத்தலின்‌ மருட்பாவென்று வழங்கப்படுமே யென்பாரு 


முளர்‌, 


இனியொருசாராசிரியர்‌ வெண்பாவடியு மாசிரியவடியு மொத்து 


வருவனவற்றைச்‌ சமநிலை மருட்பாவென்றும்‌, ஒவ்வாது வருவன 


வற்றை $வியறிலை மருட்பாவென்றும்‌ பெரியட்டு வழங்குவர்‌. 


அவை கூட்டி வழங்குமாறு: புறநிலை வாழ்த்துச்‌ சமை மருட்‌ 


பா, புறநிலை வாழ்த்து வியறிலை மருட்பா, வாயுறை வாழ்த்துச்‌ சமநிலை 








* 4 செவியுறை யவையயடக்கு ' எனவும்‌ பாடம்‌, 
1 * சமமருட்பா ' எனவும்‌ பாடம்‌, 

1 * சல்லாறனார்‌ ' எனவும்‌ பாடம்‌, 

$ 6 வியமருட்பா ' எனவும்‌ பாடம்‌, 


206 : யாப்பருக்கல விருத்தி 


மருட்பா, வாயுறை வாழ்த்து வியகிலை மருட்பா, செவியறிவுதாஉச்‌ 
சமநிலை மருட்பா, செவியறிவுமாஉ வியநிலை மருட்பா, கைக்களைச்‌ 


சமறிலை மருட்பா, கைக்களை வியரிலைமருட்பா எனக்‌ கொள்க. 


வருமாறு: 
கண்ணுதலான்‌ காப்பக கடன மேனி மாலகாப்ப 
வெண்ணிருதோ சோர்திழையா டான்காப்பட்‌--பண்ணியலூல்‌ 
சென்னியர்‌ புசழுர்‌ தேவன்‌ 
மன்னுக நாளு மண்மிசைச்‌ றெர்தே ” 
இது புறரிலை வாழ்த்துச்‌ சமநிலை மருட்பா, 


ட தென்றலிடை போழ்ந்து" என்பது புறநிலைவாழ்த்து விய 
நிலை மருட்பா. 
' சில்லாது செல்வ கிலவா ருடம்படைந்தார்‌ 
1 செல்லா ரொருங்கென்று சிந்தித்‌ த--]' ஈல்ல 
வருள்ளம்‌ புரிகுவ ராயி 
னிருஏறு சிவகதி யெய்தலோ வெளிதே ” 
இது வாயுறைவாழ்த்துச்‌ சமநிலை மருட்பா. “(பலமுறையு மோம்‌ 
பப்‌ படுவன கேணமின்‌'' என்பது வாயுறைவாழ்த்து வியநிலைமருட்பா. 
 இருமூன்றி லொன்றுகொண்‌ டேதம்‌ 6 களைந்து 
பெருநீர்மை யார்தொடர்ச்சி பேணி-—யிருரிலஸ்‌ 
காப்பா யாகுமதி கடனென 
மாப்பெருக்‌ தானை மன்ன ரேறே” 
இது செவியறிவுழாஉச்‌ சமநிலை மருட்பா, !! பல்யானை மன்‌ 
னர்‌” என்பது செவியறிவுமாஉ வியநிலை மருட்பா, (' இருதுதல்‌ 
வேரும்ப'' என்பது கைக்கிளைச்‌ சமநிலை மருட்பா. * நிழன்மணி 
நின்றிமைக்கும்‌” என்பது கைக்கிளை வியநிலை மருட்பா. 
பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 
*  எண்ணிரு தோளேர்திழையாடான்‌ காப்ப'வென றும்‌ பாடம்‌, 
1 £ செல்வோரொரும்கொன்று ' எனவும்‌ பாடம்‌, 
1 “ஈல்லோர்‌! எனவும்‌ பாடம்‌, 
$ “கடிர்‌ ' தெனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 201 


 பண்ணுர்‌ திறமும்போற்‌ பாவு மினமுமாய்‌ 
வண்ண விகற்ப வகையின றிட்‌--பண்ணின்‌ 
றிறம்விளரிக்‌ கல்லதுபோற்‌ செப்ப லகவ 
லிசைமருட்கு மில்லை யினம்‌”' 


ஈனக்‌ கொள்க, 


( வெண்பா வாசிரியங்‌ கலியே வஞ்சி' என விவற்றை இடு 
குமியானும்‌ காரணக்‌ குறியானும்‌ வழங்குப, காரணக்குறியான்‌ 
வழங்குமாறு: 

வெண்பா--வேற்றுவண்ணம்‌ விரவா து தூய்மைபெற்ற வெள்ளை 
வண்ணம்‌ எல்லா வண்ணத்துள்ளும்‌ நெப்புடைத்து, அவ்வாறே 
வேற்றுத்‌ தளையும்‌ அடியும்‌ விரவா.து தூய்மைபெற்று எல்லாப்‌ பாவி 
னுள்ளுஞ்‌ செப்புடைத்தாதலின்‌ வெள்ளையென்பது காரணக்குதி, 
திருவேபோலச்‌ சிறப்புடையாளைக்‌ திருவென்றாற்போலக்‌ கொள்க, 

ஆசிரியப்பா ரினானும்‌ பொருளினானும்‌ ஒசையினானுமாகிய 
அண்மையைத்‌ தன்க ணிறுவிற்றுகலானும்‌; புறநிலை வாழ்த்து முத 
லாகிய பொருள்களை யாசிரியனேபோலக்‌ * கிளக்குமாற்றலானும்‌ 


ஆசிரியமென்பது காரணக்குறி, ௮௪--சறிது ; நுண்ணிது எனினு 
மொக்கும்‌. 
கலிப்பா--சீர்பொரு ளிசைகளா லெழுச்சியும்‌, பொலிவும்‌, 
கடுப்பும்‌ உடை த்தாகலின்‌ கலியென்பதுங்‌ காரணக்குதி, 
4 சலித்தல்‌ கன்றல்‌ கஞ்றல்‌ பம்மல்‌ 
எழுச்சியும்‌ பொலிவும்‌ மெய்தும்‌ பெயரே ” 
! கம்பலை சும்மை யழுங்கல்‌ கலிமுழக்‌ 
கென்றிவை யெல்லா மரவப்‌ பெயரே " 


எனவுஞ்‌ சொன்னாராகலின்‌. 

வஞ்சிப்பா--குறளுஞ்‌ சிந்தும்‌ அல்லாத வடி களை யெல்லாம்‌ வஞ் 
தித்து வருதலானும்‌, வாயுறை, புறலை, ௮வையடக்கியல்‌, செவியறி 
வுமாஉ என்றிப்‌ பொருள்களை வஞ்சித்து வருதலானும்‌, வஞ்சிக்‌ 


* “கின்றறிவிக்குமாகலானும்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


208 யாப்பருங்கல விருத்தி 


கொடிபோல்‌ நேர்ச்து நிற்றலானும்‌, வஞ்சியென்னுர்‌ திறமே போல 
வனப்பும்‌ ஏர்பு முடைமையானும்‌ வஞ்சி யென்பது காரணக்குறி, 


இவையெல்லா மொருபுடை யொப்பினாற்‌ பெயர்பெற்றன 
எனக்கொள்க, ஒன்றுக்கொன்று சிறப்புடைமை நோக்கி வஞ்சியென 
யிம்முறையே பாற்படுத்து வைத்தாரென்க, வெள்ளை யென்றும்‌ பா 
வென்றும்‌ நின்று வெண்பாவென்று முடிந்தது. வேதியர்‌ அரசர்‌ 
வணிகர்‌ சூத்திரர்‌ *என்று சாதிமேற்‌ சார்த்தி வழங்குவாரு முளர்‌, 
(! வெண்பா முதலா நால்வகைப்‌ பாவும்‌ 
எஞ்சா 1ஈால்வகை வருணம்‌ போலப்‌ 
பாலினத்‌ தியற்கையு மதனே மற்றே '' 
என்றார்‌ வாய்ப்பியமுடையாராகலின்‌, 


வெண்பாவினை வன்பாவென்றும்‌, ஆசிரியத்தனை மென்பா 
வென்றும்‌; கலிப்பாவினை முரற்கை யென்றும்‌ வழங்குப, 


“ வெண்பா முதலாக வேதிய ராதியா 
மண்பால்‌ வகுத்த வருணமாம்‌--வெண்பா 
வினங்கட்கு மிவ்வாறே யென்றுரைப்பார்‌ [தொன்‌ லூன்‌ 
மனநர்திட்பக்‌ கற்றோர்‌ மகிழ்ந்து '' 
இன்னும்‌, வெண்பா ஆசிரியம்‌ கலியே வஞ்சி $யென்று டெக்‌ 


கைக்கொருசாராசிரியா உரைக்குமாறு:— 


நாற்சீரடியா னடைபெறுதலும்‌, வேற்றுப்பாவினா லிறாமையும்‌ 
எல்லாப்‌ பொருண்‌2மலுஞ்‌ சொல்லப்படமென்‌ அிவற்றால்‌ அசிரியத்‌ 
தோ டொத்தலும்‌ உயரந்தவோசைத்தாகலும்‌, உத்தம சாதியாகலும்‌ 
வேற்றுத்தளையும்‌ வேற்றடியும்‌ வேற்றுப்பாவும்‌ விரவாமையும்‌ என்‌ 
னம்‌ அதிககுணமுடைமை ரோக்கி வெண்பா ஆசிரியப்பாவின்‌ முன்‌ 
வைக்கப்பட்டது. 





* : என்னுஞ்சாதி ' எனவும்‌ பாடம்‌, 
1 4 சாற்பால்‌ ' எனவும்‌ பாடம்‌. 





7  தென்லூல்‌ ்‌ எனவும்‌ பாடம்‌, 
§  என்னுக்கடைக்கைக்‌' கெனவும்‌ பாடம்‌. 


செய்யுளியல்‌ 909 


அளவடியா னடைபெறுதலும்‌, தனது ஈடையாற்‌ ரூனினிதுறு 
தலும்‌, எல்லாப்‌ பொருள்களையும்‌ தன்கண்ணே யடக்கலும்‌, ஒரு 
வாத பொருளிற்றாதலும்‌, ஒருபுடையால்‌ வெண்பாவோ டொத்த 
அம்‌, ௮கவிய வோசைத்‌ தாகலும்‌, அரசர்‌ குலத்தின தாகலும்‌, 
வேற்றுத்‌ தளையும்‌ அடியும்‌ விரவி வருகலு மென்னும்‌ வேறுபா 
டுடைமை நொக்கி வெண்பாவின்‌ பின்‌ வைக்கப்பட்டது ஆசிரியப்பா 
வெனக்‌ கொள்க, 


கே ரடியா னிலைபெறுதலும்‌, அயலடியு மயற்றளையும்‌ விரவிவரு 
கலும்‌, இவவாற்றா னாசிரியத்தோ டொத்தலும்‌, ௮யற்பாவினா லிறு 
தலும்‌, புறகிலை வாழ்த்து முதலிய பொருள்கண்மேற்‌ புகாமையும்‌, 
வணிகர்‌ குலத்தின தாகலும்‌, அள்ளலோசைத்தாகலு நோக்கி 
ஆசிரியத்தின்‌பின்‌ வைக்கப்பட்டது கலிப்பாவெனக்கொள்க, 


புறகிலைவாழ்த்து முதலிய பொருள்கண்மேற்‌ புகாமையும்‌, அயற்‌ 
றளையு மயலடியும்‌ விரவிவருதலும்‌, அயற்பாவினா லிறுதலும்‌ என்‌ 
ிவற்றாம்‌ கலிப்பாவினோடொத்தலும்‌, காற்‌€ரடியால்‌ ஈடவாமையும்‌, 
சூத்திர குலத்தினதாகலும்‌, தூங்கலோசைக்‌ தாகலும்‌, அகப்‌ 
பொருள்கண்மே லருகியன்றி வாராமையு ரோக்கிக்‌ கலிப்பாவின்‌ 
பின்‌ வஞ்சிப்பா வைக்கப்பட்டது, 


அல்லதூஉம்‌ எடுத்துக்கொண்ட வினவெழுத்து இரண்டா 
மடி முதற்கட்‌ பெற்றும்‌, இடையிட்டெதுகை பெற்றும்‌ பெருதும்‌ 
வர்‌, சகொருசா ரிரடி வஞ்சிப்பா விரண்டடியை யுடன்‌ கூட்டி. யிடைய 
ருமை யசைத்துச்சரிப்ப வெழுத்து மெதுகையும்‌ பெற்றும்‌ பெறா 
தும்‌ வந்த வொலித்தொடர்ச்சியால்‌ கலிப்பாவடியாய்க்‌ கைகலத்‌ 
தலும்‌, அனுவும்‌ அடியெதுகையும்‌ பொழிப்பெதுகையும்‌ பெற்றும்‌ 
பெருதும்‌ வச்த கலிப்பா அடியினைக்‌ கண்டித்து இரண்டாக்கிக்‌ 
காலவிடையிடும்‌ கடைபற்றியது காகூவும்படவுச்சரிப்பத்‌ * துள்ள 
லோசை வழுவித்‌ 1 தூங்கலிசை வஞ்பொகலு முடைத்தென்று கலி 
யும்‌ வஞ்சியு மொருங்குவைக்கப்பட்டனவென்ப, அவர்‌ காட்டுமுதா 
ரணம்‌, 


ர 'தூச்கலோசைத்தாய்‌ வஞ்ரித்தலும்‌' எ னவும்‌ பாடம்‌, 
97 ்‌ 


210 யாப்பருக்கல விருத்தி 
a 


'தாழிறாம்‌ பிணர்த்தடக்கைத்‌ தண்கவு ளிழிகடாத்துத்‌ 
தாழ்வாகத்‌ தம்பேணாக்‌ கடுஞ்னெத்த களி ற்றெருத்தின்‌ "' 
எனவும்‌, 
“£ஒக்கு திரை வியன்பரப்பி னொலிமுர்நீர்‌ வரம்பாகத்‌ 
தேன்‌ அங்கு முயர்சமெய மலைநாறிய வியன்ஞாலத்து ” 
(பதீதுப்‌மதரைச்‌-1-4,) 
எனவுப்‌ கொள்க, பிறவுமன்ன, 


“அறமுதனான்‌ கென்று மகமுதனான்‌ கென்றுர்‌ 
திறனமைரந்ச செம்மைப்‌ பொருண்மேல்‌-குறைவின்றிச்‌ 
செய்யப்‌ படுதலாற்‌ செய்யுட்‌ செயிர்‌திரப்‌ 
பையத்தாம்‌ பாவுதலாற்‌ பா ”' 
இதனை விரித்துரைக்துக்‌ கொள்க. (௨) 
[பாவினங்களது பேயநும்‌ வழங்க ழறைமையு மாமாறு,] 


5௦. தாழிசை துறையே விருத்த மென்‌ றிவை 
பாவினம்‌ பாவொடு பாற்பட்‌ டியலும்‌. 


இஃதென்னுதலிற்றோவெளின்‌, நிறுத்த முறையானே பாவி 
னங்களது பெயர்‌ வேறுபாடு மவற்றை வழங்கு முறைமையு முணர்த்‌ 
அதல்‌ நுதலிற்று, 

இதன்பொருள்‌ :-— சாழயிசையுச்‌ துறையும்‌ விருத்தமுமென்று 
இம்மூன்றும்‌ பாவினமெனப்படும்‌, அவை பாவினோடுகூடிப்‌ பெயர்‌ 
பெற்று ஈடக்கும்‌ என்றவாறு, 


பாவினோூ கூடி வழங்குமா ற :-—வெண்டாழிசை, வெண்டுறை, 

வெளிவிருத்தம்‌ எனவும்‌ ; ஆசரிரியத்தாழிசை, அரிரியத்துறை, 
ஆசிரியகிருத்தம்‌ எனவும்‌ ) கலித்தாழிசை, கலித்துறை, கலிவிருத்‌ 
தம்‌ எனவும்‌ ; வஞ்சித்தாழிசை, வஞ்சித்துறை, வஞ்சிவிருத்தம்‌ 
எனவும்‌ இவ்வாறு வழங்கப்படும்‌, இவற்றுக்குச்‌ செய்யுள்‌ போச்‌ 
செ தத்த மிலக்சணச்‌ சூச்திரத்துள்ளே காட்டெம்‌, பிறரும்‌ 
பாவினங்கட்‌ வெவாறே சொன்னார்‌. என்னை? 
“வெண்பா விரு,த்தர்‌ அதையொடு தாழிசை 

யென்‌ றிம்‌ முறையி னெண்ணிய மூம்மையுச்‌ 

தீதீதம்‌ பெயராற்‌ றழுவும்‌ பெயரே'! 


என்றார்‌ சாச்சைபாடினியார்‌, 


செய்யுளியல்‌ 1 


பாவே தாழிசை துறையே விருத்தமென 


ர்ச்‌ 


ஈால்வகைப்‌ பாவு நானுன்‌ காகும்‌ 
என்று சிறுகாக்கைபாடினியார்‌. 


! வெண்பாத்‌ தாழிசை வெண்டுறை விருத்தமென்‌ 
றிர்சான்‌ *கல்லவு முர்ரான்‌ கென்ப !' 


என்றார்‌ ௮விநயனார்‌. 


(ஒத்தா ழிசைதுறை விருத்த மெனப்பெயர்‌ 
வைத்தார்‌ பாவின மென்ன வகுத்தே ”' 


என்றார்‌ [திரிபுரமெரித்த விரிசடை ரிருத்தர்‌ பேர்‌ மடிழ்ர்த பேசா 
சிரியா, 


ஒருபுடையாற்‌ றத்தம்‌ பாவினோ டொத்தலானும்‌, ஒத்த [தாழ 
தீதா லிசைத்தலானும்‌, ஒத்தபொருண்மேற்‌ பெரும்பான்மையு மூன்‌ 
ரய்த்‌ தாழ்க்திசைத்தலானும்‌, எல்லாவடியாலும்‌ ஒத்து ஈடத்தலா 
னும்‌ தாழிசை யென்பதூஉங்‌ காரணக்குதி, 


ஒருபுடையாற்‌ றத்தம்‌ பாவிற்குத்‌ துறைபோன்று நெழிப்பா 
டுடைத்தாய்க்‌ மெத்தலானும்‌, எல்லாத்‌ அறைமேலு மினிது ஈடத்த 
லானும்‌ துறையென்பதூஉங்‌ காரணக்குறி, 


ஒருபுடையாற்‌ றத்தம்‌ பாவினோ டொத்த வொழுக்கத்தானும்‌, 
சால்லாவடியு மொத்தலானும்‌, புராணமுதலாகிய விருத்த முறைத்த 
லாலும்‌ விருத்த மென்பதூஉம்‌ காரணக்குறி, இது வடமொழித்‌ 
இரிசொல்லெனக்கொளக, | 


இவை யொருபுடை யொப்புமையாற்‌ பெற்ற பெயரெனக்‌ 
கொள்க, விருத்தம்‌ துறை தாழிசை யென்று காக்கைபாடினியார்‌ 

* அல்ல முர்நான்‌ காகும்‌' எனவும்‌ பாடம்‌, 

ர “என்றார்‌ மயேச்சுரா' எனவும்‌ “என்றார்‌ இரிபுரமெரித்த எரிசடர்க்கட 
வுள்‌ திருப்பெயர்‌ மடிழ்ர்த தொன்னூற்‌ சவிஞர்‌' எனவும்‌ பாடம்‌, 

1 “தாழிசை யென்பது தானுடைய துள்ளலோசைத்தாம்‌, இது முறை 
மையிற்‌ பெற்றபெயர்‌, எனவே, அவ்வாறு தாழழடைய வன்தி 
யும்‌ வருமென்பதுஉங்‌ கொள்க,” என்பது சொல்‌-பொருஃசெய்‌ஃ190 பேரா 
சிரியர்‌ உலர்‌, 


312 


வைத்த முறைமையின்‌ வையாது தாழிசை துறை விருத்தமென்று 
தம்மதம்பட வைத்ததன்று ; சிறுகாக்கைபாடினியார்‌ முதலாகிய 
வொருசாராசிரியர்‌ வைத்த முறைமைபற்றி வைத்தாரென்க, 
“ விருத்தம்‌ வியன்றுறை தாழிசை யென்று 
பொருத்து முறைமை மறுத்தல்‌விரித்துச்‌ 
சிறுகாக்கை பாடினியார்‌ செய்த முறையே 
மறுகாக்கை வைத்தார்‌ வகுத்து ' 
பண்ணும்‌ இறமும்போற்‌ பாவு மினமுமாம்‌ 
வண்ண விகற்ப வகைமையாற்‌_பண்மேற்‌ 
... நிறம்விளரிக்‌ கல்லதபோற்‌ செப்ப லகவ 
ர விசைமருட்கு மில்லை யினம்‌ "' 
இதனை விரித்துரைத்துக்‌ கொள்க. 


| வேண்பாவாமாறு,] 


57. செப்பலி சையன வெண்பா மற்றவை 
யந்தடி. சிந்தடி. யாகலு மவ்வடி. 
யந்த மசைச்‌€ ராகலும்‌ பெறுமே. 


இஃ்தென்னுதலிற்றோவெனின்‌, அதிகாரம்‌ பாரித்த பாக்களுள்‌ 
நிறுத்த முறையானே வெண்பாவாமாறு பொதுவசையா லுணர்த்துத 
அசலிற்று, 


இதன்பொருள்‌:--செப்பலிசையன வெண்பா' என்பது, செப்ப 
லோசையைத்‌ தமக்கோசையாகவுடைய வைந்து வெண்பாவும்‌ 
என்றவாறு ; (மற்றவை யந்தடி சிந்தடியாக லும்‌ அவ்வடி அந்தம்‌ 
அசைச்சர்‌ ஆகலும்‌ பெறுமே' என்பது அவ்வெண்பாக்க ளீற்றடி 
முச்ரோகியும்‌, அவ்விற்றடியினிறுதி அசைச்சராகியும்‌ சர்ச்‌ சீராகியும்‌ 
நிற்கு மென்றவாறு, 


(அசைச்‌ராகலும்‌ பெறும்‌' என்ற வும்மையாற்‌ 8ர்ச்சராகலும்‌ 
பெலுமெனக்கொள்க, (வந்தடி. இந்தடியாகய வடி யென்னாது 
அகலும்‌' என்ற வும்மையால்‌, ௮ண்டசைச்‌ ராய்‌ வருகின்றுழி தனிக்‌ 
குசி னேரசையும்‌ ரெடிலுடைய நிரையசையும்‌ வருதல்‌ சிறப்பில்லை, 
அல்லது சீர்ச்சீராய்‌ வருகன்றுழி ஆண்டியற்‌£ரன்றி வாரா, அவற்‌ 
துள்ளும்‌ சேர்நேராயெ சீரும்‌ நிரைகேராசிய சீருமன்றி வாரா, 


செய்யுளியல்‌ 213 


அவைதாம்‌ உகர வீராயனறி வாரா, அவற்றுட்‌ குற்றியலுகரம்‌ ஈறாய்‌ 
வருவது செறப்புடைத்து. முற்றியலுகர மீறாய்‌ வரினும்‌ பெரிய 
தோர்‌ சிறப்பில்லை, அவைதாம்‌ ௮ருகயன்றிவாரா எனக்கொள்க, 
அவற்றிற்கு உதாரணம்‌ காசு, பிறப்பு என வரும்‌) வெண்பாவின்‌ 
இறுதச்சீர்க்கு உகரமிறாயெ வியற்சரல்லது வேறுதாரணகங்காட்டி, 
அலகிட்ட ஓசையூட்டும்‌ பொழுது பிறவாய்பாட்டா னோசையட்ட 


லாகாதாகலின்‌ எனக்கொள்க. அவ்வா ரோசையூட்டுமாழு:-- 


6 கொல்லா நலத்தது நோன்மை பிறர்திமை 
சொல்லா ஈலத்தது சால்பு ” (கற௭-99-4,) 


என்பதனை யலகிட்டு முறையானே (தேமா, கருவிளம்‌, தேமா, புளி 


மாங்காய்‌--தேமா, கருவிளம்‌, காசு' எனவும்‌, 


( அகர முதல வெழுத்தெல்லா மாதி 
பகவன்‌ முதற்றே யுலகு'' (கற௭-1.1.) 
என்பதனை யலட்‌ட முறையே (புளிமா, புளிமா, புளிமாங்காய்‌ , 
தேமா--புளிமா, புளிமா, பிறப்பு! எனவும்‌ ஒசையுண்டவா று கண்டு 
கொள்க, 
அசைச்ரர்ச்குதா ரணம்‌ நாள்‌, மலர்‌ எனவரும்‌, ௮வ்வாத்றா 
லோசை யூட்மொறு- 
“ இன்பம்‌ விழையர்ன்‌ வினைவிழைவான்‌ நன்கேளிர்‌ 
துன்பந்‌ துடைத்துன்‌ றந்‌ ண்‌ '' (சறஎ.62-5,) 
என்பதனை யலூட்டு, (தேமா, புளிமா,கருவிளங்காய்‌, தேமர்ங்கீர்ப்க 
தேமா, புளிமாங்காய்‌, காள்‌” எனவும்‌, 
6 குன்றேறி யானைப்போர்‌ க்ண்டதற்றாற்‌ றன்கைத்தொன்‌ 
துண்டாகச்‌ செய்வான்‌ வினை ”' (குறச.76:8.) 
என்பதனை யலூட்டு, (தேமாங்காய்‌, சேமாங்காய்‌, தேமாங்காய்‌, 
தேமாங்காய்‌ தமாங்காய்‌, தேமா, மலா்‌' எனவும்‌ வெண்பாவோர 
சைச்சீரிறுஇ ஓசையுண்டலாறு சண்டுகொள்க, இவ்வாறு பிறவெண்‌ 
பாச்களையும்‌ ஒசையூட்டிச்‌ செப்பலொசை வழுவாமற்‌ கண்டுகொள்க, 


(இசப்பலிசையன்‌ வெண்பாவவை அர்‌ அடி இந்தடி யாகலு மவ்‌ 
வடி அர்த மன௫ச்‌2 ரர்கலும்‌ . பெறுமே என்னாது மற்றென்று மிகுச்‌ 


214 யர்ப்பருக்சல்‌ விருத்தி 


அச்‌ சொல்லியதென்னை ? ஏர்இிசைச்‌ செப்பலும்‌, தூங்கசைச்‌ செப்‌ 
பலும்‌, ஒழுசசைச்‌ செப்பலுமென மூன்று வகைப்படுஞ்‌ செப்ப 
லோசை யென்பதறிவித்தற்கு ஒரு தோற்ற முணர்த்தியதாம்‌. பிற 
ரும்‌ வெண்பாவிற்கு ஒசையு மீறு மிவ்வாறே கூறினார்‌. என்னை 


( ஏந்திசைச்‌ செப்பலுர்‌ தூக்செச்‌ செப்பலு 
மொழுகிசைச்‌ செப்பலு முண்ணும்‌ வெண்பா 
செப்ப லோசை வெண்பா வாகும்‌” 


என்பது சங்கயாப்பு. 

6 அகவ லென்ப தாசரி யம்மே”' (சொல்‌-பெொரு-செய-81.) 

(4 அஃதான றென்ப வெண்டா யாப்பே” (தொல்‌-பொரு-செய்‌-82,) 
என்றார்‌ தொல்காப்பியனார்‌. 

₹( இறந்துயர்‌ செப்ப விசையன வாகி 


யறைந்த வுறுப்பி னகற லின்றி 
விளங்கக்‌ ப்பது வெண்பா வாகும்‌! 


என ஓசை கூதி, 
ப ிந்தழ யானே யிறுதலு மவ்வடி 


அந்த மசைச்சர்‌ வருதலும்‌ யாப்புற 
வந்தது வெள்ளை வழக்கிய மானே 


என்‌ நீறுசொன்னார்‌ காக்கைபாடினியார்‌, 


“6 ஏர்திசைச்‌ செப்ப லிசையன வாக 
வேண்டிய வுறுப்பின *வெண்பா யாட்பே'' 


என்‌ ரோசை கூறி, 


“முசி ரடியா னிறுதலு ரேர்சிறை 
யச்‌? ரியல்பி னசையி னிறுதியாம்‌'' 


என்‌ தி௮றுசொன்னார்‌ அ௮விஈயனார்‌, 





8 (வெண்பர்‌ வாரும்‌' என்வும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 215 


*  வெண்பாவகவல்‌....... அஅறுறுதலே!' எனவும்‌ 41(ரேரிசை 
யின்னிசை..... .. -தேறுகவே” எனவும்‌ இவற்றை விரித்துரைத்‌ 
அச்‌ கொள்க, 

“ மாவாழ்‌ புலிவாழ்‌ சுரமுன வாச மணியிறுவா 
யோவா தனபெடுத்‌ **தூஉவுங்‌ கெழுஉவு முதாரணமா 
ராவார்‌ பெரும்புகழ்‌ ஈற்றத்தர்‌ யாப்பி னடர்ததுபோற்‌ 
றேய்வா முகரம்வர்‌ தாலியற்‌ 8ரிக்குச்‌ செப்பியதே,"' 
இதன்கருத்து; மாவாழ்சுரம்‌ புலிவாழ்சுரம்‌ என்னும்‌ இரண்டு 
வஞ்சியுரிச்‌€ரும்‌ உளவாக வைத்து, ஒருபயனோக்கெத்‌ தூஉமணி 
கெழுஉமணி யென்றளபெடையாக கேர்சவொகய வஞ்சியுரிச்சர்‌ 
எடுத்‌துக்காட்டினார்‌ ஈற்றத்தனாரும்‌ வாய்ப்பியனாரும்‌) அதுபோல இர்‌ 
நூலுடையாரும்‌ வெண்பாவிறுதிச்‌ ருக்கு வேறுதாரண வாய்பாட்‌ 
டா லோசையூட்டுதற்‌ பொருட்டாக்கெ, குற்றியலுகர மீராயெ காசு, 
பிறப்பு என்னும்‌ வாய்பாட்டானே ரேரிற்றியற்சருக்கு வேறுதாரண 
மெடுத்‌ தோதினா ரென்க. அ௮ஃதேயெனிற்‌ காசு பிறப்பு என்னு மிர 
ண்டு சீருமே கொண்டு தேமா புளிமா வென்னு மிரண்டுரருங்‌ களை 
யாமோவென்னின்‌, அற்றன்று ; வெண்பாவிறுதி யோசையூட்ட 
வேண்டிக்‌ காட்டின குற்றியலுகர மீருகிய கேரீற்றியற்சர்களைச்‌ 
தேமா புளிமாவென்‌ றோசையூட்டற்‌ கஞ்சிக்‌ காசு பிறப்பென்‌ நிறுவ 
தென்று முன்னோர்‌ சொன்னவாறு குற்மியலுகரமோசை சுருங்கி 
மீற்றின்கண்‌ இனிது நிற்கும்‌; அல்லாதவழி ஏந்திசைச்‌ செப்ப 
லோசை பூண்டுநில்லா, தேமா புளிமாவென்னு மிரண்டு செட்டெ 
முத்திறுதி யவ்வேந்திசைச்‌ செப்பலோசையைத்‌ தழுவிநிற்பவாகலின்‌, 
அந்நுட்பவாராய்ச்‌ச வகையினால்‌ அவையு மோதினாராதலின்‌, 
கூறியது கூறினுங்‌ குற்றமாகாது, என்னை ? 
4 * வெண்பா வகவல்‌ கலிப்பா வளவடி வஞ்சியென்னும்‌ 
ஒண்பா வடிகுறள்‌ சிர்தென்‌ றுரைப்ப வொலிமுறையே 
திண்பா மலிசெப்பல்‌ சீர்சா லகவல்சென்‌ றோக்குதுள்ளல்‌ 
நண்பா வமைந்த ஈலமிகு அங்க னறுறுதலே,” (யாப்பருக்சலச்சாரீசை,) 
(ர ரேரிசை யின்னிசை போல ஈடர்தடி மூன்றின்வர்தால்‌ 
சேரிசை யின்னிசைச்‌ சிர்திய லாகு கிகரில்வெள்ளை கீ 
கோரசைச்‌ ரு மொளிசேர்‌ பிறப்புமொண்‌ காசமிற்ற 
9ருடைச்‌ சந்தடி யேமுடி வாமென்று சேறுகவே,”' 


, (பாப்பரம்சலச்சாரீசை.] 


** ஈண்டு அஏபெடைகள்‌ அலகுபெற்றில, 


916 யாப்பருங்கல விருத்தி 
“ கூறியது கூறினும்‌ குற்ற மில்லை 
வேறொரு பொருளை *விளைக்கு மாயின்‌” 
என்பவாகலின்‌, என்னை 7 
காசு பிறப்புமே காட்டாது தேமாவு 
மாசில்‌ புளிமாவு மாயுரைத்தல்‌-.-ஒசைமேற்‌ 
தேறித்சாஞ்‌ செப்ப ஜறெளிவிப்பா னன்ரூுகிக்‌ 
கூறிற்றே கூறார்‌ கொணர்ந்து. 
சான்பதனை விரித்துரைக்க கொள்க, என்னை? 
( வெண்‌ சீர்‌ வெண்டளை யான்வரும்‌ யாப்பை 
யேர்திசைச்‌ செப்ப லென்மனார்‌ புலவர்‌”! 
( இயற்சீர்‌ வெண்டளை யான்‌ வரும்‌ யாப்பைத்‌ 
அங்கிசைச்‌ செப்ப லென்மனார்‌ புலவர்‌?" 
“( இவண்‌ ரொன்றலு மியற்சர்‌ விகற்பமும்‌ 
ஒன்றிய பாட்டே யொழுகிசைச்‌ செப்பல்‌”? 


என்றோ சங்கயாப்புடையார்‌. 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு :_— 
£ மச்சரரு மாகடலு மண்ணுலகும்‌ விண்ணுலகும்‌ 
அந்தரமு மெல்லா மனப்பரிதே.யி௩ீதிரர்‌ கன்‌ 
பொன்‌ சகன வாகனமாப்‌ போர்த்து மணிகுயின்‌ ற 
வின்‌சகன வாசனத்தா ன்‌ 


6 யாதானு காடாமா லூராமா லென்னொரு வன்‌ 
சாக துணையும்‌ கல்லாத வாறு” (குறன-140-7.) 


இன்னவை பிறவு மேக்திசைச்‌ செப்பலோசை, 
“ அரக்காம்ப னாலும்வா யம்மருங்கற்‌ கன்னோ 
ப.ரற்கான மாற்றின கொல்லோ. -வரக்கார்ச்‌௪ 


பஞ்ச்கொண் டூட்டினும்‌ பையனப்‌ பையனவென்‌ 
நஞ்சிப்பீன்‌ வாங்கு மடி.” 

( பாலொடு சேன்கலர்‌ தற்றே பணிமொழி 
வாலெயி அாறிய நீர்‌” (௪௦௪-118-1.) 


து விளக்குமாயின்‌ * எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 217 


இன்னவை பிறவும்‌, நக்கீரர்‌ நாலடி நாற்று வண்ணத்தால்‌ வரு 
வனவும்‌ எல்லாம்‌ அங்கிசைச்‌ செப்பலோசை, பிறவும்‌ அன்ன, 
“ இருந்து பூம்பொய்கை தேர்ர்துண்ணு நாரா 
யொருசன்‌ றுரைத்த றவறோ-கரு௩ர்‌ து 
மூதீதப்பக்‌ தாடு முழங்கருவி சாடற்கென்‌ 
பத்தினிமை யல்குற்‌ பசப்பு” 
* கொல்லா நலத்தது சோன்மை பிநர்தமை 
சொல்லா ஈலத்தது சால்பு” (குறஎ-99-4.) 
இன்னவை பிறவும்‌; முத்தோள்ளாயிரத்து வண்ணத்தால்‌ வரு 
வனவு மெல்லா மொழுகிசைச்‌ செப்பலோசை, 


இவை அம்மூன்றிசைச்‌ செப்பலோசைக்கும்‌ ௮விஈயனார்‌ காட்‌ 
டிய பாட்டு, 


இவை யீற்றடி மூச்£ராயினவாறும்‌, இறுதி யசைச்‌சிராயினவா 
அம்‌, கேரீற்றியற்சீர்‌ குற்றியலுகரம்‌ வந்து காசு பிறப்பு என்னுஞ்‌ 
சிரா லிற்றவாறுங்‌ கண்டுகொள்க, 

இனியொருசா ராசிரியர்‌ வெண்சரேவர்து வெண்டளை தட்ப 
வேந்திசைச்‌ செப்பல்‌ பிறக்கும்‌, இயற்சீரே வந்து வெண்டளை தட்ப 
வொழுகிசைச்‌ செப்பல்‌ பிறக்கும்‌. வெண்£ரு மியற்சரும்‌ வந்து 
வெண்டளை தட்பத்‌ தூங்கிசைச்‌ செப்பல்‌ பிறக்கும்‌ என்ப. அவை 
வந்தவழி யுச்சரித்‌ துக்‌ கண்டுகொள்க, 

இனி மற்றொருசா ராசிரியர்‌ செப்பல்‌, வெண்கூ, ௮கவலென 
மூவகையோசையுடைத்து வெண்பாவென்ப, என்னை ? 


 பண்பாய்ர்‌ தாக்கிய பாஈடை தெரியின்‌ 
வெண்பா மூவிசை விரிக்குக்‌ காலே” 


! செப்பல்‌ வெண்பா வெண்கூ வெண்பா 
அகவல்‌ வெண்பா வென்றன ரவையே” 


என்றா. ராகலின்‌, 


அவற்றுட்‌ செப்பல்வெண்பா வென்பது * ஏழுசீரானடப்பது ; 





* “எழு£ர்க்கு றள்‌ வெண்பா" எனவும்‌ பாடம்‌, 


20 


218 யாப்பருங்கல விருத்தி 


“ செப்பல்‌ வெண்பா சீரே ழாகி 
தொடைகிலை பெரு௮ தடிசிலை பெறுமே” 


என்ரு.ராகலின்‌, 
அவர்‌ காட்டும்‌ பாட்டு: 


 இறப்பீனுஞ்‌ செல்வழு மீனு மறத்‌ தினூஉ௰்‌ 
காக்க மெவனோ வுயிர்க்கு'' (குற -4-1.) 


எனவும்‌, 
( அறத்தா றிதுவென வேண்டா சிவிகை 
பொறுத்தானோ டூர்ந்தா னிடை' (குறச-4-7) 
எனவும்‌ கொள்க. 
வெண்கூவெண்பா வென்பது சேரிசைவெண்பா வினவெழுத்து 


மிக்கிசைப்பது. ௮ஃது அசுகவிகள்‌ கூறுமாற்றுற்‌ கூறப்‌ பிறப்பது. 
என்னை ? 


“்‌ வெண்கூ வெண்பா வெழுத்திறந்‌ திசைக்கும்‌” 
எனமுராகலின்‌. 
வரலாறு; 


6 தண்டடைர்த இிண்டோளாய்‌ தாம்கலாட தன்மைத்தோ 
கண்டடையார்‌ தம்மைக்‌ கனற்றுமா--வண்டடைந்த 
நாணில காறுந்தார்‌ நன்னன்‌ கலைவாய 
வாணிலக்‌ கண்ணார்‌ வடிவு” 


எனவும்‌, 


“ அறந்தருதண்‌ செற்கோலை யன்ன மடம்தை 
சிறர்தன சேவலோ டூடிஃ.மறர்தொருகா 
றன்ன மகன்ருலுர்‌ தம்முயிர்‌ வாழாவா 
லன்ன மகன்றி லிவை” 


எனவும்‌ இவை வெண்கூவெண்பா வென்று செய்யுளியலுடையார்‌ 
காட்டிய பாட்டு, 


இனிஅகவலிசையாவ து இன்னிசை வெண்பா, என்னை? 


செய்யுளியல்‌ 219 


6 அகவல்‌ வெண்பா வடிகிலை பெற்றுச்‌ 
சீர்சிலை தோறும்‌ தொடைகிலை இரியாது 
நடைவயி னோரடி கேய முடைத்தாய்ப்‌ 
பொருளொடு புணர்ந்த வெழுத்தறி யாதே” 

என்ரு ராகலின்‌, 


வரலாறு; 

( வைகலும்‌ வைகல்‌ வரக்கண்டு மஃதுணரார்‌ 
வைகலும்‌ வைகலை வைகுமென்‌ நின்புறுவர்‌ 
வைகலும்‌ வைகற்றம்‌ வாழ்காண்மேல்‌ வைகுதல்‌ 
வைகலை வைச்துணரா தார்‌” (சாவடி-4-9,) 


இஃது அகவல்வெண்பா வென்று ௮ணியியலுடையார்‌ காட்டிய 
பாட்டு, 


£ மனைக்குப்பாழ்‌ *வாணுதலை யின்மைதான்‌ சென்ற 
இசைக்குப்பாழ்‌ நட்டோரை யின்மை யிருந்த 
வவைச்குப்பாழ்‌ மூத்தோரை யின்மை தனக்குப்பாழ்‌ 
கற்றறி வில்லா வுடம்பு'” (சரன்மணிஃ22.) 
இஃது அகவல்‌ வெண்பாவென்று செய்யுளியலுடையார்‌ காட்டிய 
பாட்டு, 


இவ்வோசை விகற்பமெல்லாம்‌ வல்லார்வாய்க்‌ கேட்பினல்லது 
காட்டலாகா வெனறறிக, 


“ மருளொடு புணர்ந்தோர்‌ மருட்கை தீரச்‌ 
சொல்ல வன்மை வெண்பா வியல்பே” 
என்௫.ராகலின்‌, 
4 இனமலர்க்‌ கோதா யிலங்குரீர்ச்‌ சேர்ப்பன்‌ 
புனைமலர்த்‌ தாரகலம்‌ புல்லு” 
எனவும்‌, 
“ மஞ்சுசூழ்‌ சோலை மலைகாட மூத்தாலும்‌ 
அஞ்சொன்‌ மடவாட்‌ கருளு” 
எனவும்‌, 
6 அரிமல ராய்ந்தக ணம்மா கடைசி 
திருமுகமும்‌ இக்சளுஞ்‌ செத்‌ துத்‌--தெருமக்து 
* வாணுத லின்மை' எனவும்‌ பாடம்‌, 


ஆதை லான 


220 . யாப்பருங்கல விருத்தி 


வையத்தும்‌ வானத்துஞ்‌ செல்லா சணக்காகி 
யையத்து ணின்ற தரவு” 
எனவும்‌, 

“பாலன்‌ றனதுருவா யேழுலகுண்‌ டாலிலையின்‌ 
மேலன்று நீதிடந்தாய்‌ மெய்யென்ப--ராலன்று 
வேலைகசூழ்‌ நீரதோ விண்ணதோ மண்ணதோ 
சோலைசூழ்‌ குன்றெடுத்தாய்‌ சொல்லு” 

எனவும்‌, 


“எளிதி 1விரண்டடியுச்‌ காண்பதற்கென்‌ னெஞ்சே 
தெளிதிற்‌ றெரிர்துரைப்பன்‌ செவ்வே--யளிகள்‌ 
பொருந்தா ரிரணியனைக்‌ கொல்லுற்‌ றரியா 
யிருந்தான்‌ நிருராம மெண்ணு”' 
எனவும்‌ இவை முற்றியலுகர மருகிக்‌ காசு பிறப்பு என்னு மிரண்டு 
சரானு மிற்றன வாயினுஞ்‌ சிறப்பிலபோலு மெனக்‌ கொள்க, “அரி 
மலராய்ந்தகண்‌” என்பது பொய்கையார்‌ வாக்கு. 


( ஏண்மைசால்‌ கேள்வி அணங்கியோர்‌ சொல்லையாய்‌ 
தொன்மைசா னன்மருர்‌ து " 
எனவும்‌, 
(! நெடு ண்‌ சிலையலைக்கு நீர்மைத்தே பேதை 
கொடுதுண்‌ புருவக்‌ குலா ” 
எனவும்‌, 

* “எளிதி லிரண்டடியும்‌ காண்பதற்கென்‌ ஹள்ளம்‌ 
தெளியத்‌ தெளிர்தொழியும்‌ செவ்வே--களியில்‌ 
பொருந்தா தவனைப்‌ பொரலுற்‌ றரியா 
யிருந்தான்‌ திருசாம மெண்‌ ” 


இது நாலாயிரம்‌ அச்சுப்பிரதியில்‌ உள்ள பாடம்‌, பொய்‌ 
கையார்‌ அருளிச்‌ செய்தது, 


“1 4இருவரையும்‌' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 221 


 நிழலிடையிஃ தோபுகுர்து *கிற்கவே யென்றேற்‌ 
கழவிடை யம்மலரே போன்றாய்‌-—கழலடைகாற்‌ 
காம்போச கூர்க்‌ கடலார்‌ மடமகளே 
வேம்போவென்‌ வாயில்‌ வினா ” 
எனவும்‌, 
“ சொல்லுப சொல்லப்‌ பெறுபவே யாதொன்றுஞ்‌ 
சொல்லாத சொல்லப்‌ பெரு ” 


எனவும்‌ தனிக்குறில்‌ கேரசையும்‌ நெடிலுடை நிரையசையும்‌ இறு 
இக்கண்‌ அருகி வந்தனவாயினுஞ்‌ சிறப்பின்மை யுச்சரித்துக்‌ கண்டு 


கொள்க, 


(6 குற்று ரச்‌ சரோ கொ வகாரச்‌£ 
ரித்ற வெழுவாயாப்‌ பின்னிசைத்தா--முற்றுக.ர 
மீரு யருக வருமென்றே பொய்கையார்‌ 
கூறா ரஃதிறாக்‌ கொண்டு” 
இதுவு மொருசாராசிரியர்‌ மதம்‌, 
அவர்‌ காட்டுமுகாரணம்‌:-- 
6 அஞ்சாமை மிகை யறிவூக்க மிர்சான்கு 
மெஞ்சாமை வேந்தர்க்‌ கியல்வு'' (குறள்‌-39-2,) 
6 ஊருணி நீர்சிறைர்‌ தற்றே யுலகவாம்‌ 
பேரறி வாளன்‌ நிரு” (குறள்‌-22-6) 
என முற்றுகர விற்றடிக்குச்‌ சீரிவை. குற்றுகர முற்றுகரங்கட்கு 
மேற்காட்டியனவுங்‌ கொள்க, (௪) 


[வேண்பாவின்‌ வகையாமாறு.] 


58. குறள்சிந்‌ தின்னிசை நேரிசை பஃறொடை 
யெனவைத்‌ தாகும்‌ வெண்பாத்‌ தானே 


என்பது என்னுதலிற்றோவெனின்‌, செப்பசேலாசைத்தாய்‌, ஈற்றடி 
முச்ரோய்‌, ஏனையடி நாற்‌ ராய்‌, வெண்சீரு மியற்சீரும்‌ வந்து வெண்‌ 
டனளைதட்டு, வேற்றுத்தளை விரவாது, ஈற்றடியினிறுதிச்‌£ர்‌ காசு, 
பிறப்பு, தோள்‌, வளை யென்னும்‌ வாய்பாட்டானிறுமென்றும்‌, குற்‌ 


௪ 
8 


299 யாப்பருங்கல விருத்தி 


இியலிகரமும்‌ குற்றியலுகரமும்‌ ஒற்றும்‌ ஆய்தமுமில்லர்த வெழுத்‌ 
தேழு முதலாகப்‌ பதினாறெழுத்தின்காறு முயர்ந்த பத்து நிலமும்‌ 
பெற்று நாற்சரடித்தாய்‌, ஐந்தெழுத்து முதலாகப்‌ பத்தெழுத்தின்‌ 
காறு முயர்ந்த வாறு நிலமும்‌ பெற்று முச்‌சீரடியான முடியுமென்று 
வேண்டப்பட்ட வெண்பாவின அ விகற்ப முணர்த்துதனுதலிற்று, 


இதன்பொருள்‌ :—குறள்வெண்பாவும்‌, ஏந்தியல்வெண்பாவும்‌, 
இன்னிசைவெண்பாவும்‌, சேரிசைவெண்பாவும்‌, பஃறொடைவெண்்‌ 
பாவும்‌ என ஐந்து வகைப்படும்‌ வெண்பா வென்ப ராசிரியர்‌ என்ற 
வாறு. 


குறள்‌, சிக்து; நேரிசை, இன்னிசை, பஃறொடை யென்று 
முறையிற்‌ கூறாது குறள்‌; சிந்து, இன்னிசை, சேரிசை, பஃறொடை 
என்று முறைபிறழச்‌ சொல்லவேண்டிய தென்னையெனில்‌, ௮ 
தொருபயலேக்கிச்‌ சொல்லப்பட்ட த; 'தலைதடுமாற்றந்தந்து புணர்ந்‌ 
துரைத்தல்‌' என்பது தந்திரவுத்தியாகலின்‌, யாதப்பயன்‌ எனில்‌, 
குறள்வெண்பாவினை யோரடிமுக்காலென்றும்‌, சிர்தியல்‌ வெண்பா 
வினை யீரடிமுக்காலென்றும்‌, நேரிசை வெண்பாவினை நேரிசை 
மூவடிமுக்காலென்றும்‌, இன்னிசை வெண்பாவினை இன்னிசை 
மூவடி முக்காலென்றும்‌, பஃறொடை வெண்பாவினைப்‌ பலவடிமுக்கா 
னென்றும்‌ வழங்குவ ரொருசாரா சிரியரென்பது அதிவித்தற்கு வேண்‌ 
டப்பட்டது என்க. ( குறள்சிக்‌ தின்னிசை நேரிசை பஃறொடை 
என வைந்து ' என்னாது ' ஆகும்‌ ' என்று மிகுத்‌தச்சொல்லவேண்டிய 
தென்னை யெனில்‌ செப்பலோசையிற்‌ சிறிது சிதைந்த பஃறொடை 
வெண்பாவினைக்‌ கலிவெண்பாவாகவும்‌, அல்லாத வெண்பாக்களது 
ததைவினை ஒருபுடை ஒப்புமைரோக்கித்‌ தத்தம்‌ இனமாகவுங்‌ 
கொண்டு வழங்கப்படுமென்ப தஹிவித்தற்கு வேண்டப்பபட்டது 
எனக, 

இவற்றை இடுகுதியாலும்‌ காரணக்குறியாலும்‌ வழங்குப, 

காரணக்குறியான்‌ வழங்குமாறு :-—குறளுஞ்சிர்த மென விவற்‌ 
றை மேல்‌ *இடிக்குச்‌ சொன்னாற்‌ போலக்‌ கொள்க, கேர்‌ என்பது 
மாறாதற்‌ கண்ணும்‌, ஒத்தற்கண்ணும்‌, தனிமைச்சண்ணும்‌, மிகுதிக்‌ 
கண்ணும்‌, நுட்பத்தின்சண்ணும்‌, சமனாதற்‌ கண்ணும்‌, உடம்படுதற்‌ 


99-ஆம்‌ பக்கம்‌ பார்க்க, 


செய்யுளியல்‌ 293 


கண்ணும்‌, பாதிக்கண்ணும்‌, தலைப்பாட்டின்‌ கண்ணும்‌, நிலைப்பாட்‌ 
டின்‌ கண்ணும்‌, கொடைக்கண் ணும்‌ நிகழும்‌. என்னை! (சேர்ந்தா 
மரணம்‌ பலகடர்த வடுபோர்ச்‌ செழியன்‌ ”' 
ணிறுத்தனன்‌ '', எனவும்‌, நாற்ர்கொண்டது நேரடி” எனவும்‌, 


எனவும்‌, “ நேர்பொரு 


(( நேரின மணியை நிரல்படவைத்தாங்கு '' எனவும்‌, (கே. ரசை" என 
வும்‌ (நேரே நல்லன நேரே செல்வன " எனவும்‌ !! சேர்‌.நூல்‌ 
கேராடை" எனவும்‌ '' நாற்சர்கொண்டது கேடி” எனவும்‌, (நெட்‌ 
டெழுத்தா னேரப்படும்‌” எனவும்‌, “(நேர்‌ போகி'எனவும்‌, “கேர்‌ 
பட்ட விரண்பெடையும்‌” எனவும்‌, '! கேர்ந்திருக்தன '' எனவும்‌, 
॥ நேராமற்‌ கற்பது கல்வியன்றே'' எனவும்‌ கேரா சோன்பு ” 


எனவும்‌, '' கேராகெஞ்சத்தா னட்டானல்லன்‌ " 


9) 


, எனவும்‌ ( உப்பு 
தேர்ந்தார்‌” எனவும்‌, '! புளிரறேர்ந்தார்‌ எனவும்‌, '' நேரிழை 
மகளிர்‌ ”' எனவும்‌ வழங்குவராகலின்‌. 

இசை யென்பது ஓசைக்கண்ணும்‌, சொல்லின்கண்ணும்‌, புக 
மின்கண்ணும்‌ நிகழும்‌. என்னை, “(இசையெலாமிசைய'' (இசை 


யெலா மார்ப்ப 


எனவும்‌, 

6 றுவந்‌ கொடியே செவி யிசைத்தல்‌ 

புகற்சி யனைய சொல்லின்‌ பாலே”' 

சானவும்‌, 

“46 இசையிற்‌ பெரியதோ ரெச்ச யில்லை” 
எனவுஞ்‌ சொல்லப்படுதலின்‌, இனி யொருசா ராசிரியா * இயை" 
யென்பதனை (இசை ' என்று வழங்குவரெனக்‌ கொள்க, முன்‌ 
னும்‌ பின்னுமொவ்வாத மறுதலைப்பட்ட விகற்பத்தாற்‌ சொல்லுத 
லானும்‌, ஒத்த ஒருவிகற்பத்தா லிசைத்தலானும்‌, தனிச்சொல்லு 
டைமையாலும்‌, மிக்க புகழிற்றாதலானும்‌, நண்ணியபொருண்மேற்‌ 
சொல்லப்படுதலானும்‌, அளவிற்பட்ட கான்கடியாற்‌ சொல்லப்படுத 
லானும்‌, புலவரா லுடம்பட்‌ட வோசையும்‌ சொல்லும்‌ புகழுமுடை தீ 
தாகலானும்‌, முதற்குறளோடு தனிச்சொல்‌ இடையே ஒன்று 
மிரண்டு மிசைகூட்டி யிசைக்கப்படுதலாலும்‌, தலைப்பட்ட சொல்லும்‌ 
பொருளு முடைத்தாகலானும்‌, புகழ்வேண்டு மொருவற்குச்‌ தாய்ப்‌ 
பாட்டாய்க்‌ கொடைக்கடன்‌ பூண்பித்துப்‌ பொய்ப்பாடுடைத்தாய்‌ 





(இசை யென்பதனை ( இசைய ' எனவழங்குவரெனக்கொள்க எனவும்‌ 
பாடம்‌, 


224 யாப்பறும்கல விருத்தி 


நிற்றலாலும்‌ சேரிசை வெண்பாவென்பதூஉங்‌ காரணக்குறி. இனிதா 
யியலும்‌ ஓசையுஞ்‌ சொல்லுமுண்டாய்ப்‌ பொய்ப்பாடைத்தாகலின்‌ 
இன்னிசை யென்பதாஉங்‌ காரணக்குறி, பலதொடை தொடுக்கப்‌ 
படுதலாம்‌ பஃறொடை யென்பதூஉங்‌ காரணக்குறி, 


[தறள்வேண்பாவும்‌ சிந்தியல்‌ வேண்பாவும்‌ ஆமாறு,] 
59 ஈரடி குறள்சிந்‌ திருதொடை யியற்றே, 
இஃதென்னுதலிற்்‌ரோவெனின்‌, அதிகாரம்‌ பாரித்த வைந்து 
வெண்பாவினுள்ளும்‌ முறையானே குறள்‌ வெண்பாவுஞ்‌ சிக்தியல்‌ 
வெண்பாவு முணர்த்துத னுதலிற்று, 


இதன்பொருள்‌ :—'ஈரடி குறள்‌? என்பது பொதுவிலக்கணக்‌ 
தோடு மாறுகொளளாது பொருந்திய விரண்டடியால்‌ வருவது குறள்‌ 
வெண்பாவெனப்படும்‌ என்றவாறு, 


(ஈரடி குறள்‌' என்னுஞ்‌ சொற்பொருள்‌, (இரு£ீர்‌ குறளடி சக்த 
முச்சீரடி' என்றாற்போலக்‌ கொள்க. ! இந்து இருதொடை இயற்றே ' 
என்பது, மூன்றடியால்‌ வருவது சிந்தியல்‌ வெண்பாவெனப்படும்‌ 
என்றவாறு. இருதொடையெனவே மூன்றடி யென்பது பெறப்‌ 
பட்டது; அடியிரண்‌ டியைந்த வழிதொடையொன்றென்பதாகலின்‌. 
ஈஈரடிகுறள்‌ சிந்தருதொடைத்தே' என்னாது, இயற்றே என்று 
விகற்பித்துச்‌ சொல்லவேண்டியதென்னை ? மோனை யெதுகை முரண்‌ 
இயைபு அளபெடை யென்னும்‌ ஐந்து தொடையானும்‌ வருவன 
வற்றை யினக்குறள்‌ வெண்பாவென்றும்‌, செந்கொடையாலும்‌, 
ஒழிந்த தொடைவிகற்பத்தானும்‌ வருவனவற்றை விகற்பக்குறள்‌ 
வெண்பா வென்றும்‌, மூன்றடியால்‌ செரிசை வெண்பாவேபோல 
வருவனவற்றை சேரிசைச்‌ சிந்தியல்‌ வெண்பாவென்றும்‌, இன்னிசை 
வெண்பாவேபோல மூன்றடியால்‌ வருவனவற்றை இன்னிசைச்சிக்தி 
யல்‌ வெண்பாவென்றும்‌ வழங்குவர்‌ ஒருசா ராசிரிய ரென்ப ததறிவித்‌ 
தற்கு வேண்டப்பட்ட அ. 

அவற்திற்குச்‌ செய்யுள்‌ :_ 

(( சடச்சுடரும்‌ பொன்போ லொளிவிடுர்‌ துன்பஞ்‌ 
சுடச்சுட மோற்கற்‌ பவர்ச்கு'' (ஈ--27..7.) 


எனவும்‌, 


செய்யுளியல்‌ 225 
 தன்னுயிர்க்‌ இன்னாமை தானறிவா னென்கொலோ 
மன்னுயிர்க்‌ இன்னா செயல்‌,” (குறஸ-32-8.] 
எனவும்‌, 
“4 இன்பம்‌ விழையான்‌ வினைவிழைவான்‌ றன்கேளிர்‌ 
அன்பர்‌ அடைத்அன்‌ றுந்‌ தூண்‌ ' (குறஸ-69-5.) 
எனவும்‌, 
“4 சுடிகை நுதன்மடவாள்‌ சொல்லுங்‌ கரும்பு 
கதிர்வளைத்‌ தோளுக்‌ கரும்பு ”' 
எனவும்‌, 
“்‌ கடாஅுக்‌ களிற்றின்மேல்‌ கட்படா மாதர்‌ 
படாஅ முலைமேற்‌ றுகில்‌' (குறஸ-109-7.) 
எனவும்‌ முறையானே ஐந்து வகைப்பட்ட முதற்றொடையானும்‌ 
இனக்குறளவெண்பா வந்தவாறு *காண்க, 
( அமிழ்தினு மாற்ற வினிதேதம்‌ மக்கள்‌ 
சிறுகை யளாவிய கூழ்‌” (குறா-7-ம.,) 
எனவும்‌, 
 ௮ணங்குகொ லாய்மயில்‌ கொல்லோ கனக்குழை 
மாதர்கொன்‌ மாலுமென்‌ னெஞ்சு” (குறள்‌-109-1. 
எனவும்‌, 
அறிஞ ரியம்பிய வுள்ளத்‌.தும்‌ வைக்குமே 
நன்னுத லாட்கோர்‌ வளம்‌” 
எனவும்‌ இவை செந்தொடையானும்‌ விகற்பத்தொடையானும்‌ 
வர்‌ தமையான்‌ விகற்பக்‌ குறள்வெண்பா. 
இவற்றை யிவவாறன்றி யொருவிகற்பக்‌ குறள்வெண்பா வென்‌ 
அம்‌, பலவிகற்பக்‌ குறள்வெண்பா வென்றுஞ்‌ சொல்லுவாருமுளர்‌, 
௮வற்றிற்குச்‌ செய்யுள்‌ :-- 
“ உடையார்மு னில்லார்போ லேக்கற்றுக்‌ கற்றார்‌ 


கடையரே கல்லா தவர்‌ ன்‌ (குதன்‌-40- 5, ) 


* ( கண்டுகொள்க ' எனவும பாடம்‌, 


29 


920 யாப்பருங்கல விருத்தி 
எனவும்‌, 
“ உருவுகண்‌ டெள்ளாமை வேண்டு முருள்பெருச்தேர்க்‌ 
கச்சாணி யன்னா ருடைத்து” (குறச-67.7.) 
எனவும்‌ வரும்‌, 
இவையும்‌ அவற்றினுள்ளே யடங்குமெனக்‌ கொள்க, 
“ நற்கொற்ற வாயி னறுக்குவளை த்‌ தார்கொண்டி 
சுற்றும்வண்‌ டார்ப்பப்‌ புடைத்தாளே-—-பொற்றேரான்‌ 
பாலைஈல்‌ வாயின்‌ மகள்‌ 
எனவும்‌, 
“ தாளையோ டாடிக்‌ கதக்காரி தோன்றுங்கால்‌ 


வாளழுவ மக்களோ டாகுமாம்‌அஃகோளொடும்‌ 
பொன்றுமா ஈம்காய்நற்‌ கேள" 


எனவும்‌, 
“( அறிந்தானை யேத்தி யறிவாக்‌ கறிந்து 
சிறந்தார்க்குச்‌ செவ்வ னுரைக்குஞ்‌-றந்தாற்‌ 
சறர்தமை யாராய்ர்து கொண்டு'' 
எனவும்‌ இவை யிரண்டாமடியு னிறுதி தனிச்சொன்மூய்‌; மூ ஐடி 
யாய்‌ இருவிகற்பத்தானும்‌ ஒருவிகற்பத்தானும்‌, கேரிசை வெண்‌ 
பாவேபோல வந்தமையான்‌ கேரிசைச்‌ சிர்தியல்‌ வெண்பா, 
“( நறுநீல ரெய்தலும்‌ கொட்டியும்‌ தீண்டப்‌ 
பிறநாட்டுப்‌ பெண்டிர்‌ முடிராறும்‌ பாரி 
பறநாட்டுப்‌ பெண்டி. ரடி" 
எனவும்‌, 
( சுரையாழ வம்மி மிதப்ப வரையனைய 
யானைக்கு நீத்து முயற்கு கிலையென்ப 
கானக காடன்‌ சுனை” 
எனவும்‌, 
“ முல்லை முறுவலித்துக்‌ காட்டின மெல்லவே 
சேயிதழ்க்‌ காந்த டுப்பீன்ற்‌ போயினார்‌ 
திண்டேர்‌ வரவுரைக்குள்‌ கார்‌” 
எனவும்‌ இவை மூன்றடியா யின்னிசைவெண்பாவேபோலக்‌ தனிச்‌ 
சொல்லின்‌ மி ஒருவிகற்பத்தா லும்‌, புலவிகற்பத்தானும்‌ வந்தமை 


செய்யுளியல்‌ 997 
யான இன்னிசைச்‌ சிர்தியல்வெண்பா. இவற்றுக்லெக்கணம்‌ பிறரு 
மிவவாறே சொன்னார்‌. என்னை ! 

* தொடையொன்‌ நடியிரண்‌ டா? வருமேற்‌ 
குறளின்‌ பெயர்க்கொடை கொள்ளப்‌ படுமே” 
எனறார்‌ காக்கைபாடினியார்‌. 
ஈரடி யியைந்தது குறள்வெண்‌ பாவே” 
என்றார்‌ ௮விஈயனார்‌, 
“ ஐம்பெருர்‌ தொடையி னினக்குறன்‌ விகற்பம்‌ 
*செர்தொடை விகற்பொடு செயிர்தி ரீரடி.” 
எனவும்‌, 
4 சேரிசைச்‌ இந்து மின்னிசை சிர்துபென்‌ 
நீரடி முக்கா லிருவசைப்‌ படுமே ”' 
எனவுஞ்‌ சொன்னாரெனக்கொளக, 
॥ நேரிசை யின்னிசை போல ஈடந்தடி மூன்றின்வர்தால்‌ 
நேரிசை யின்னிசைச்‌ சிந்திய லாகு கிகரில்வெள்ளைக்‌ 
கோரசைச்‌ சீரு மொளிசேர்‌ பிறப்புமொண்‌ காசுமிற்ற 
சருடைச்‌ சிந்தடி யேறுடி வாமென்‌ று தேறுகவே” (யாப்பருங்சலச்சரரிகை, 
என்னும்‌ இவ்வியாப்பருங்கலப்‌ புறனடையை விரித்துரைத்துக்‌ 
கொளக, (௬) 


[நே, சை வேண்பா வாமாறு,] 


60. நாலோ ரடியாய்த்‌ தனியிரண்‌ டாவத 
னீழொரு வாய்முற்‌ றிருவிகற்‌ பொன்றினும்‌ 
நேரிசை வெண்பா வெனப்பெய ராகும்‌. 


இச்‌ சூத்திர மென்னு சலிற்‌ரோவெனின்‌, சேரிசை வெண்பா 
வாமா றுணா்த்துதனுதலிற்று, 


இதன்பொருள்‌ ;(ஈாஃலோரடியாய்‌' என்பது, கான்‌ கடியாயென்ற 
வாறு; (தனியிரண்டாவதனீறு' என்பது, தனிச்சொல்லிரண்டாமடியி 
னிறுதியாயென்றவாறு; (ஒரு வாய்‌ முற்று என்பது, அவ்விரண்டா 
மடி. ஒரூஉத்தொடையாயும்‌, கதவாயத்தொடையாயும்‌, முற்றுத்தொ 
ையாயு மென்றவாறு ; அயென்னுஞ்சொல்‌ அதிநீபகமாதலின்‌ 


* செர்தொடை விகற்பத்‌ தொடையொடு சிவணும்‌' எனவும்‌ பாடம்‌, 


298 யாப்பருங்கல விருத்‌ இ 


மூவ்ழியுக கூடடி யுரைக்கப்பட்ட து. 'இருவிகற்பொன்‌ மினு கேரிசை 
வெண்பா வெனப்பெயராகும்‌'என்பது, .இரண்டு விகற்பத்தானும்‌ 
ஒரு விகற்பத்தானும்‌ வருவது நேரிசை வெண்பாவா மென்றவாறு, 


வாயென்பது பலபொருட்டாயினும்‌, ஒருவினோடும்‌ முற்றி 
னோடும்‌ வைத்தமையாற்‌ கதுவாயைத்‌ கலைக்குறைத்து வாயென்று 
வைச்சப்பட்ட து, என்னை ? 


“4 வேறுபடு வினையினு மின த்தினுஞ்‌ சார்பினும்‌ 
தேறத்‌ தோன்‌. றம்‌ பொருடெரி சிலையே” 


என்பதிலக்கணமாகலின்‌, கண்ணாடி யென்பதனை த்‌ தலைக்குறைத்து 
(அடி நிழலின்றித்தோன்தி' என்றாற்போலக்‌ கொள்க. 


்‌ இரண்டாமடி ஒருஉத்தொடையாய்‌ வருவது இறெப்புடைத்‌ 
தாகலின்‌ முன்‌ வைக்கப்பட்டது. 'சிறப்புடைப்பொருளை முக்துறக்‌ 
இளத்தல்‌' என்பது தந்திரவுத்தியாகலின்‌. முற்றுத்தொடை யருக 
வருதலின்‌ பின்வைக்கப்பட்டது. கதவாய்த்தொடை யிடையாய 
வியல்பிற்றாகலின்‌ இடைக்கண்‌ வைக்கப்பட்ட அ, 


அவற்றிற்குச்‌ செய்யுள்‌: 

( இலைவிலங்கு நீன்புருவஞ்‌ சென்றெொரிய நோக்கி 
முலைவிலந்‌இற்‌ றென்று முனிவாள்‌---மலைவிலங்கு 
தார்மாலை மார்ப தனிமை பொறுக்குமோ 
கார்மாலை கண்கூடும்‌ போது” 


சனவும, 


“ வண்மை மதம்பொழிந்து மாற்றார்‌ திறல்வாடத்‌ 
திண்மை பொழிந்து இகமும்போ-லொண்மைசார்‌ 
நற்சிறைவண்‌ டார்க்கு ஈளிநீர்‌ வயற்பம்பைக்‌ 
கற்சிறை யென்னும்‌ களிறு" 


எனவும்‌. இவை யிரண்டாமடி *ஒருஉத்தொடையா யிரண்டு 
விகற்பத்தால்‌ வந்த ரேரிசை வெண்பா. 


* ஈண்டு (தரு௨த்தொடை' என்றது, ஒருஉ வெதுகைத்‌ தொடையை. 


செய்யுளியல்‌ 990 


! வில்லுடையான்‌ வானவன்‌ வீயாத்‌ தமிழுடையான 
பல்வேற்‌ கட ற்ரானைப்‌ பாண்டியன்‌--சொல்லிகவா 
வில்லுடையான்‌ பாலை யிளஞ்சாத்‌ த வேட்டனே 
ரெல்லுடையா னீர்நாட்டார்‌ கோ” 


(( ஆர்தீத வறிவின ராண்டிளைய ராயினும்‌ 
காத்தோம்பித்‌ தம்மை யடக்குட-மூத்தொறூஉர்‌ 
தித்தொழிலே கன்றித்‌ தெரிதர்‌ தெருவைபோற்‌ 
போத்தறார்‌ புல்லறிவி னார்‌" (சரலடி-36-1.) 
இவை யிரண்டாமடி. யொருஉத்தொடையா யொருகிகற்பத்‌ 


சான்‌ வந்த நேரிசை வெண்பா, 


“( ஏல்லைரீர்‌ ஞால முதலாய வேழுலகும்‌ 
*வல்லனாய்‌ முன்னளர்தா னல்லனோ---சொல்லுங்கால்‌ 
வேட்டானை வீய வியன்புலியை வெஞ்சமத்து 
வாட்டானைக்‌ கூட்டழித்த மால்‌” 


( எற்றே பலியிரக்கு மிட்டா லதுவேலா 
ர்ரெற்றிமே லொற்றைக்க ணீருடி-முற்றத்துப்‌ 
பெற்றாடிப்‌ பந்தாடிப்‌ பேயாடித்‌ தியாடிக்‌ 
கற்றாடி. ஈம்மேற்‌ கழறு” 
இவை யிரண்டாமடி கதுவாய்த்தொடையா யிரண்டு விகற்பத்‌ 
தானும்‌ ஒரு விகற்பத்தானும்‌ வந்த செரிசை வெண்பா, 
! பல்வளையார்‌ கூடிப்‌ பகர்வதூஉம்‌ பண்புணர்ந்த 
சொல்லவையா ரெல்லாறாஞ்‌ சொல்லுவ துஉ-மெல்லிணர்ப்‌ 
பூர்தாம நீண்முடியான்‌ பூழியர்கோன்‌ முழ்சடக்சைத்‌ 
தேந்தாம வேலான்‌ நிறம்‌” 
“4 பொன்னிணர்‌ ஞாழற்‌ புதல்வதியும்‌ நாரைகாள்‌ 
கன்னியம்‌ புன்னைமே லன்னச்கா--சென்னேமீர்‌ 
இன்னொலி சேர்ப்ப னிரவின்‌ வருவதன்முன்‌ 
கொன்னே குறிசெய்த வாறு" 
சீன இவை யிரண்டாமடியி னிறுதி தனிச்சொல்லா னடிமூய முற்‌ 
முத்‌ தொடையாய்‌, இரண்டு விகற்பத்தானு மொருவிகற்பத்தானும்‌ 
வந்த நேரிசைவெண்பா, 


* இது மேற்கதுவா யெதுகைதீசொடை 
t இறு மழ்க்கதுவா யெதுகைத்சொடை 


230 யாப்பருக்கல விருத்தி 


“6 வஞ்சியே னென்றவன்‌ றன்‌ லூருரைத்தான்‌ யானுமவன்‌ 
வஞ்சியா னென்பதனால்‌ வாய்நேர்்தேன்‌-வஞ்சியான்‌ 
வஞ்சியேன்‌ வஞ்சியே னென்றுரைத்தும்‌ வஞ்சித்தான்‌ 
வஞ்சியாய்‌ வஞ்சியார்‌ கோ” 
இது மோனைத்தொடையா யிரண்டாமடி யிறுதி தனிச்சொல்லா 
னடிமூய்‌ ஒரூ௨த்தொடையாயும்‌ ஒரு விகற்பத்தானும்‌ வந்த கேரிசை 
வெண்பா. 


“4 தானலம்‌ பட்ட கலிமாத்தன்‌ கைக்கொண்டு 
கானலம்‌ பட்டினத்துச்‌ கண்ணுற்றான்‌--கானலம்‌ 
போதிற மோதிப்‌ புரிவான்று மால்கடல்வாய்ப்‌ 


போதிற மோதிப்‌ புரிந்து” 
இது மோனையா யிரண்டுவிகற்பத்தான்‌ வரத, 


| தடையாயார்‌ நட்பிற்‌ கமுகனைய ரேனை 
யிடையாயார்‌ தெர்டி னனையார்‌---தலை.பாயார்‌ 
எண்ணரும்‌ பெண்ணைடோன்‌ நிட்டஞான்‌ நிட்டதே 
தொன்மை யுடையார்‌ தொடர்பு” (சாலட-22-6.) 


இத முரணா யிருவிகற்பத்தால்‌ வந்தத. 

& தாஅய்த்தா அய்ச்‌ செல்லும்‌ தளர்சடைப்‌ புன்சிறுவர்‌ 
போஒய்ப்போடய்ப்‌ பூச லிடச்செய்துபோஒய்ப்போஓய்‌ 
கிற்குமோ நீடு நெடும்புதல்வன்‌ ருனணைந்து 
பொற்குமோ வென்னாத போது” 


இஃதளபெடையா யிருவிகற்பத்தால்‌ வந்தது. நேரிசை வெண்‌ 
பாவிலுள்‌ முதலிரண்டடியு மோனையும்‌ எதுகையும்‌ ஒருசார்‌ முர 
ணும்‌ ௮ளபெடையு மென்னு மிந்சான்கு தொடையானுமல்ல அ, 
செர்தொடையானு மியைபுத்தொடையானும்‌ வாரா வெனக்‌ 
கொள்க. என்னை ! 


( இரண்டா மடியி னீரொரூ௨ வெய்தி 
மூரண்ட வெதுகைய தாகியு மாகா 
திரண்டு துணியா யிடைதணி போழ்ந்து 
கிரர்தழ்‌. நான்‌ னேரிசை வெண்டா?' 


சான்றார்‌ காக்கைபாடினியார்‌. ௮லத யெனின்‌ முற்றுங்‌ கதுவா 
யுஞ்‌ சொல்லிற்றிலரா.ம்பிறவெனின்‌, அற்றன்று; சிறப்புடமை 


செய்யுளியல்‌ 231 


ரோக்கி யொரூஉத்தொடையை யெடுத்தோதினார்‌ ; அல்லனவும்‌ 
விதப்பானும்‌; பிறவாற்றானு முடம்பட்டாரெனக்கொள்க, என்னை 1 


குறட்பா விரண்டவை நால்வகைத்‌ தொடையாய்‌ 
முதற்பாத்‌ தனிச்சொலி னடிமூ யிருவகை 
விகற்பினு ஈடப்பது நேரிசை வெண்பா” 


எனறார்‌ ௮விஈயனார்‌. இதன்‌ கருத்தியாதோ வெனின்‌, இரண்டு 
குறட்பாவாய்‌, ஈடுவுத்தொடைக்‌ கேற்ற தனிச்சொல்லா லடிமூய்‌, 
முதற்குறட்பாவின்‌ முதற்றொடை, யெதுகை, பகைத்தொடை, அள 
பெடை யென்னு நான்கு தொடையாய்‌, ஒத்தவிகற்பத்தானு மொவ 
வா விகற்பத்தானும்‌ வருவது நேரிசை வெண்பா வென்று மொழி 
மாற்றுப்‌ பொருள்கோள்வகையால்‌ கூறினாரென்‌ றுணர்க, “அகும்‌ 
என்றாலுங்‌ கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌, “ரேரிசை வெண்பா 
வெனப்‌ பேயராகும்‌' என்றதனால்‌, இரண்டு வெண்பாவாய்‌ ஈடுவுத்‌ 
தொடைக்கேற்ற தனிச்சொற்‌ பெற்று, ஒரு விகற்பத்தாலும்‌ 
இரண்டு விகற்பத்தானும்‌ வருவனவும்‌, ஒற்றுமைப்படாத வுலோகங்‌ 
களை யொற்றுமைப்படப்‌ பற்றாடட்டு விளக்கனாற்‌ போல முதற்குறட்‌ 
பாவினோடு தனிச்சொல்லிடையே வேறுபட்டா லொன்று மிரண்டு 
மசைகூட்டி யுச்சரிக்கப்பட்‌ டொருவிகற்பத்தானு மிருவிகற்பத்‌ 
தானுமென்‌ திவ்வாற்று லாறு விகற்பம்‌ படுத்துச்‌ சொல்லுவரொரு 
சா ராசிரிய ரென்பதறிவித்தற்‌ கொரு தோற்ற முணர்த்திய தெனக்‌ 
கொள்க. 


“நாலோ ரடியாய்த்‌ தணனியிரண்‌ டாவத 
னீறொரு வாய்முற்‌ நிருவிகற்‌ பொன்றினு 


கேரிசை வெண்பா” 
என்று மொழிமாற்றுப்‌ பொருள்கோள்‌ வகையாற்‌ கூறினாரென்க, 
என்னை ! 
“ இருகுற ணடுவட்‌ டனிச்சொற்‌ பெற்று 
மிரண்டொன்‌ மாசு மவணிடை யிட்டு 
மொருவிகற்‌ பாயு மிருவிகற்‌ பாயு 


சீகழ்வன நேரிசை வெண்பா வாகும்‌” 


என்ரு. ராகலின்‌, 


232 யாப்பருங்கல விருத்தி 


அவர்‌ காட்டும்‌ பாட்டு :— 
்‌ 4 * படைகுடி கூழமைச்ச ஈட்பர ணாறு 
்‌ முடையா னரசரு சேறு”... ** 
1 அஞ்சாமை யீகை யறிஷுக்க மிர்ான்கு 
மெஞ்சாமை வேந்தர்க்‌ இயல்பு'” 
எனவும்‌, 
1! தடமண்டு தாமரையின்‌ ரசா டலவ 
னிடமண்டிச்‌ செல்வதனைக்‌ கண்டு -பெடைஜெண்டு 
பூழிக்‌ கதவடைக்கும்‌ புத்‌ தரே பொய்கடிர்‌ 
அழி ஈடாயினா லூர்‌” 


எனவும்‌ இவை இருகுறணடுவட்‌ டனிச்சொற்‌ பெற்ற மாத்திரை 
யானே வந்த இருவிகற்ப நேரிசை வெண்பா, 


1 மறந்தும்‌ பிறன்கேடு சூழற்க சூழி 
னறஞ்சூழுஞ்‌ சூழ்ந்தவன்‌ கேடு--ட சிறர்திர்‌ 
ஏ துறந்தார்‌ பெருமை தணைக்கூறின்‌ வையத்‌ 
திறந்தாரை யெண்ணிக்சொண்‌ டற்று” 

எனவும்‌, 

“ அரிய வரை$€ண்டு காட்டுவார்‌ யாரே 
பெரிய வரைவயிரங்‌ கொண்டு--தெரியிற்‌ 
கரிய வரைகிலையார்‌ காய்ந்தாலென்‌ செய்வார்‌ 
பெரிய வரைவயிரம்‌ சொண்டு” 


எனவும்‌ இவை இருகுறட்‌ டனிச்சொற்‌ பெற்று ஒரு விகற்பத்தான்‌ 
வந்த நேரிசை வெண்பா, 


 11எய்தற்‌ கரிய வியன்றக்கா லந்கிலையே 
செய்தற்‌ கரிய செயலென்று--வையகத்‌ 
11 தீத லிசைபட வாழ்த லதுவல்ல 
அதிய மில்லை யுயிர்க்கு'' 
இது முதற்குறட்பாவினோடு தனிச்சொலிடை $ இரண்டசையா 
லாரிட்டு, இருவிகற்பத்தால்வந்த வாசிடைவிகற்பசேரிசைவெண்பா, 





* குறள்‌-39-1, ** எண்டிருக்கவேணடிய தனிச்சொல்‌ எல்லா ஏடுகளிலும்‌ 
விடுபட்டுள்ளது. 1 குறளு-39-2, 1 குறள்‌-21-4, 

§ (பிறந்து ' எனவும்‌ பாடம்‌ குறள்‌ 3-2. 11 குறள்‌-49-9, 11 குறள்‌-24-1, 

$ 4 வேறுபட இரண்டசை' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ ர 898 


1* வஞ்சியேன்‌'' என்பது இரண்டசையா லாூட்டு ஒரு விகற்‌ 
பதீதால்‌ வந்த சேரிசை வெண்பா, 

(ர்‌ சிலைவிலங்கு நீள்புருவம்‌' என்பது இரண்டு விகற்பத்தா 
லோ. ரசை யாசிட்ட நேரிசை வெண்பா, 

“(1 அர்த்த வறிவின ராண்டிளைய ராயினும்‌ '' என்பது ஒரசை 
யா லாிட்டு ஒரு விகற்பத்தால்‌ வந்த கேரிசை வெண்பா. 

£ குறள்‌ சிக்தின்னிசை நேரிசை பஃறொடை என்பது தொல்‌ 
லாசிரியர்‌ தொல்காப்பியனார்‌ வைத்த முறைமை. (எ) 

[இன்னிசை வேண்பா வாமாறு,] 
61. விகற்பொன்‌ ரு௫ியு மிக்குந்‌ தனிச்சொ 


லியற்றப்‌ படாதன வின்னிசை வெண்பா. 


இஃதென்‌ அதலிற்றோே வெனின்‌ இன்னிசை வெண்பா 
வாமா றுணாத்துத னுதலிற்று, 
இதன்‌ பொருள :-- ஒரு விகற்பத்தானும்‌, பல விகற்பத்தா 
னுர்‌ தனிச்சொலின்றி காலடியான்‌ வருவ தின்னிசை வெண்பா 
வெனப்படு மென்றவாறு, 
நான்கடி. யென்ப ததிகாரம்‌ வருவித்துரைக்கப்பட்ட து, பிறரு 
மிவ்வாறே சொன்னார்‌ என்க, என்னை 1 
( சனிச்சொற்‌ றமுவல வாகி விகற்பம்‌ 
பலபல தோன்றினு மொன்றே வரினு 
8 மிதற்பெய ரின்னிசை யென்றிசி னோரே” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
: ஒன்றும்‌ பலவும்‌ விகற்பாய்ச்‌ தனிச்சொ 
வின்றி வருவன வின்னிசை வெண்பா” 
என்றார்‌ சிறுசாக்கைபாடினியார்‌, 
* இச்செய்யுளை 230-ஆவது பக்கத்‌ திற்‌ காண்க, 
* இச்செய்யுளை 228-ஆவ த பக்கத்திற்‌ காண்க, 
1 இச்செய்யுளை 229-ஆவது பக்கத்திற்‌ சாண்க, 
§ (இயற்பெயர்‌' என்றும்‌ பாடம்‌, 
a0 


224 யாப்பருக்கல விருத்தி 


6 ஒன்றும்‌ பலவும்‌ விகற்பாய்த்‌ தனிச்சொ 
வின்றி நடப்ப தின்னிசை வெண்பா” 


என்றார்‌ அவிஈயனார்‌. 
வரலாறு: 


! துகடீர்‌ பெருஞ்செல்வர்‌ தோன்றியக்காற்‌ றொட்டெ 
பகடு ஈடர்தகூழ்‌ பல்லாரோ டுண்க 
வகடுற யார்மாட்டு சில்லாது செல்வஞ்‌ 
சகடக்கால்‌ போல வரும்‌” (சாலடி.]-9,) 


(ர வைகலும்‌ வைகல்‌ வரக்கண்டு மஃதுணரார்‌” 
எனவிவை ஒரு விகற்பத்தால்‌ வந்த வின்னிசை வெண்பா, 


“ வளம்பட வேண்டாதார்‌ யார்யாரு மில்லை 
யளர்தன போக மவரவ ராற்றான்‌ 
விளக்காய்‌ திரட்டினா ரில்லை களங்கனியைக்‌ 
காரெனச்‌ செய்தாரு யில்‌” (சாலடி-11-8.) 


எனவும்‌, 


“4 தலைக்கட்‌ டலையைந்தும்‌ காணேன்‌ கடைக்கணே 
லென்னா விருவருமல்‌ இல்லை பொன்னோடை 
யாழியாய்‌ ஈன்மை யறிந்தே னலைகடல்சூழ்‌ 
1 ஏழியா னிக்‌டெர்த வேறு” 
எனவும்‌, 
/( வுடிமலாத்தார்‌ நாகர்‌ மணிக்கவரி வீச 
முடிமலர்த்தேம்‌ போதினமயோர்‌ தன்னடிக்கிழப்‌ பெய்ய 
வினிதிரார்‌ து ஈல்லறஞ சொல்லியா னெல்லாத்‌ 
அனியிருந்‌ து துன்பட்திர்ப்‌ பான்‌” 
எனவும்‌, 


4 தேனார்‌ மலர்க்கூர்தற்‌ றேமொழியாய்‌ மேனாட்‌ 
பொருளைப்‌ பொருளென்று ஈம்மறர்து போனா 
ருருடேர்‌ மணியோசை யோட மிறாடூங்க 
வர்த இதுவோ மழை” 


* இச்செய்யுளை 219-ஆவது பச்கத்திற்‌ காண்க, 
1 “மேழி” மெனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 908 


என்வும்‌, 

“ கொடுத்தலும்‌ அய்த்தலுர்‌ தேற்றா *விமுக்குடை 
யுள்ளத்தான பெற்ற பெருஞ்செல்வ மில்லத்‌ 
அருவுடைக்‌ கன்னியைப்‌ போலப்‌ பருவத்து 
ளேதிலார்‌ தய்க்கப்‌ படும்‌'' (சாலடி-28-4 ,) 

எனவும்‌, 


6 கடற்குட்டம்‌ போழ்வர்‌ கலவர்‌ படைக்குட்டம்‌ 
பாய்மா வுடையா னுடைக்கிற்குர்‌ தோமில்‌ 
தவக்குட்டடீ தன்னுடையா னீர்து மவைக்குட்டம்‌ 
கற்றான்‌ கடந்து விடும்‌,” (சான்மணி-16,) 


எனவும்‌ இவையெல்லாம்‌ பலவிகற்பத்தான்வந்த வின்னிசை 
வெண்பா, பிறவும்‌ வர்தவழிக்‌ கண்டுகொள்க, 


 விகற்பொன்‌ ருகியு மிக்குக்‌ தனிச்சொழ்‌, படாதன வின்னிசை 
வெண்பா ' என்றாலும்‌ கருதிய பொருளைத்‌ தழுவி மிற்கும்‌ (இயற்றப்‌ 
படாதன ' என்று மிகுத்துச்‌ சொல்லவேண்டியதென்னை ? இரண்‌ 
டாமடி தனிச்சொற்‌ பெற்றுப்‌ பலவிகற்‌ பத்தான்‌ வருவனவு முள 
வென்பது ௮.றிவித்தற்கொரு தோற்ற முணர்த்தியது, 
வரலாழு:-- 
( பகலவன்‌ செய்தூதிற்‌ பண்பின்றி வந்தா 
ரிகலினி னின்றார்‌ வலிய--மிகலுடைய 
ஈன்னயத்தோ டாயக்காற்‌ சக்தியா ஈட்டாரா 
மன்னனடை ஈட்டாருட்‌ பேறு.” 


இது போய்கையார்வாக்கு. இது தனிச்சொற்பெற்றுப்‌ பலவிகற்‌ 
பத்தால்‌ வந்தவாறு கண்டுகொள்க, 


“ மலிதேரான்‌ கச்சியு மாகடலுர்‌ தம்மு 
சொலியும்‌ பெருமையு மொக்கு--மலிதேரான்‌ 
கச்சி படுவ கடல்படா கச்சி 
கடல்படுவ வெல்லாம்‌ படும்‌ ' 


7 


( அங்கண்‌ விசும்பி னகனிலாப்‌ பாரிக்குர்‌ 
இங்களுஞ்‌ சான்றோரு மொப்பர்மற்‌-—றிங்கள்‌ 
மறுவாற்றுஞ்‌ சான்றோ ரஃதாற்றார்‌ தெருமர்து 
தேய்வ ரொருமா சுறின்‌”' (சாலட-16.) 
கைவினைக்‌ சங்கே 


* :இடுக்குடை' என்பது ராலடியார்‌ அச்சுப்பிர தியில்‌ உள்ள பாடம்‌, 





296 யாப்பருங்கல விருத்தி 


இவை தனிச்சொற்‌ பெற்றுப்‌ பலவிகற்பச்சான்‌ வந்தன, 
என்னை ? 
। ஒருவிகற்‌ பாதித்‌ சனிச்சொ லின்றியு 
மிருவிகற்‌ பாடித்‌ தனிச்சொ வீன்றியும்‌ 
தனிச்சொற்‌ பெற்றுப்‌ பலவிகற்‌ பாயு 
தனிச்சொ லின்றிப்‌ பலவிகற்‌ பாயு 
மடியடி தோறு மொரூஉத்தொடை யடைநவு 
மெனவைகம்‌ தாகு மின்னிசை தானே” 
என்றாராகலின்‌, தனிச்சொற்‌ பெற்றுப்‌ பலவிகற்பத்தால்‌ வருவன 
விதப்பினா லுடன்பட்டார்‌ காக்கைபாடினியார்‌. (௮) 


[பஃ்றேடை வேண்பா வாமாறு,] 
62. பாதம்‌ பலவரிற்‌ பஃறொடை வெண்டா. 


இலஃதென்னுதலிற்றோ வெனின்‌, பஃரொடைவெண்பாவாமா 
லுணர்த்துத னுதலிற்று, 


இதன்பொருள்‌ :-—ஈான்கடியின்‌ மிக்க பலவடியான்‌ வருவன 
பஃறொடை வெண்பா வெனப்படு மென்றவாறு, 


நேரிசை வெண்பாவிற்கு மின்னிசை வெண்பாவிற்கு ஈான்கடி 
யுரிமை சொன்னாராகலின்‌, நான்கடியின்‌ மிக்க பலவடியென்பது 
ஆற்றலாற்‌ பெறப்பட்டது. பலதொடையான்‌ வருவன பஃறொடை 
வெண்பா வென்று காரணக்குறியோடு வாசகந்தழுவச்‌ சூத்திரஞ்‌ 
செய்யாது வேறொரு வாய்பாட்டாற்‌ சொல்லவேண்டியதென்னை ? 
ஒத்தவிகற்பப்‌ பஃறொடைவெண்பா, ஒவ்வாவிகற்பப்‌ பஃறொடை 
வெண்பாவென்‌ திரண்விகற்பம்பட மென்ப ததிவித்தற்னாச்‌ 
சொல்லப்பட்ட அ. 

வரலாறு:-- 


“ சேற்றுக்கா னீலஞ்‌ செருவென்ற வேர்தன்வேற்‌ 

* கூற்றுறழ்‌ மொய்ம்பிற்‌ பகழி பொருகயல்‌ 
தோற்றம்‌ தொழில்வடிவு தம்முட்‌ டமொற்றம்‌ 
வேற்றுமை யின்றியே யொத்தன மாவேட 
ராற்றுக்கா லாட்டியர்‌ கண்‌”? 


ட ng 


்‌  *கூற்றுற்ற' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 227 


இஃஅ ஒரு விகற்பத்தான்‌ வந்த ஐர்தடிப்‌ பஃரொடைவெ 


ண்பா, 


 பன்மாடக்‌ கூடன்‌ மதுரைப்‌ *பெருந்தெருவி 
லென்னோடு நின்றா ரிருவ ரவருள்ளும்‌ 
பொன்னோடை ஈனழென்றா ணல்லளே பொன்னோடைக்‌ 
இியானைநன்‌ றென்றாளு மரந்சிலையள்‌ யானை 
யெருத்தத்‌ இருந்த விலக்கலைவேற்‌ நென்னன்‌ 
நிருத்தார்சன்‌ றென்றேன்‌ நியேன்‌” 


இது பலவிகற்பத்தால்‌ வந்த அறடிப்‌ பஃறொடை வெண்பா, 


£6 வையக மெல்லாம்‌ கழனியா: வையகத்துச்‌ 
செய்யகமே நாற்றிசையின்‌ ஜறேயங்கள்‌: செய்யகத்து 
வான்கரும்பே தொண்டை வளநாடு: வான்கரும்பின்‌ 
சாறேயர்‌ நாட்டுத்‌ தலையூர்கள்‌: சாறட்ட 
கட்டியே கூப்‌ பு றமெல்லாங்‌; கச்சியுட்‌ 
டானேற்ற மான சருக்கரை மாமணியே 
யானேற்றான்‌ கச்சி யகம்‌” 


இது பலவிகற்பத்தால்‌ வந்த ஏழடிப்‌ பஃறொடை வெண்பா, 


4 மலைமேன்‌ மரக்கொணர்ந்து மாண்புடைத்தாச்‌ செய்த 
கிலையொத்த வீதி நெடுமாடக்‌ கூடல்‌ 
விலைத்தயிர்‌ கொள்ளீரோ வென்பாண்‌ முலையிரண்டுஞ்‌ 
சோழ னுறர்தைக்‌ குருமபையோ தொண்டைமான்‌ 
வேழஞ்சேர்‌ வேங்கடத்துக்‌ கோக்கரும்போ வீழத்துத்‌ 
தச்சன்‌ கடைந்த விணைச்செப்போ வச்சுற்று 
என்னமோ வாய்மயிலோ வாரஞர்ரோய்‌ செய்தாளை 
யின்னர்‌ தெரிகிற்‌ நிலம்‌” 


இஃதெட்டடியான்‌ வந்த பலவிகற்பப்‌ பஃறொடை வெண்பா, 


“ இற்றியாறு பாய்ந்தாடுஞ்‌ சேயரி யுண்‌ கணாய்‌ 
வற்றா வளவயலும்‌ வாய்மரண்ட வேரியும்‌ 
பற்றார்ப்‌ பிணிக்கு மதிலும்‌ படுகடக்கும்‌ 
ஒப்ப வுடைத்தர்‌ யொலியோவா நீர்ப்புட்க 
டத்தி பிரைதேருர்‌ தையலாய்கின்‌ லூர்ப்பெய 
ரொத்தாய வண்ண முரைநீ யெனக்கூறக்‌ 


த ப ம்‌ ப யாய று ணிய 0 


* “ரெடுர்தெறாவில்‌' எனவும்‌ பாடம்‌, 


558 | யாப்பருங்கல விரு த்தி 


கட்டலர்‌ தாமரையு ளேழும்‌ கடுமான்றேர்ச்‌ 

கத்திரிவ ரைவரும்‌ காயா மரமொன்றும்‌ 

பெற்றவிழ்தேர்ர்‌ துண்ணாத பேயே யிருதலையும்‌ 

வித்தாத நெல்லி னிறுதியுற்‌ கூட்டியக்கா 
லொத்தியைந்த செம்மூர்ப்‌ பெயரென்றாள்‌ வானவன்கை 
விற்பொறித்த வேற்புருவத்‌ தாள்‌" 


இது பன்னீரடிபாற்‌ பேருவல்லத்தைச்‌ சொன்ன பஃரு 
டைவெண்பா. 


இன்னும்‌ பல வடியால்‌ வந்த பஃறொடைவெண்பா இராமா 
யணமும்‌, புராணசாகாமு முதலாகவுடைய செய்யுட்களிற்‌ கண்டு 
கொள்க, 


( தொடையடி யித்துணே யென்னும்‌ வழக்க 
முடையதை யன்றி யுறுப்பழி வில்லா 
நடையது பரொடை சாமக்‌ சொளலே” 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


4 தொடைபல தொடுப்பன பஃறொடை வெண்பா” 
என்றார்‌ சிறு காக்கைபாடினியார்‌. 
“4 தொடைமிகத்‌ தொடுப்பன ப்றொடை வெண்டா'' 
என்றார்‌ ௮விசயனார்‌. 
“ ஏழடி யிறுதி யீரடி. முதலா 
வேறிய வெள்ளைக்‌ இயைர்த கூடியே 
மிக்கடி, வருவது செய்யுட்‌ குரித்தே'' 
எனவும்‌, 
“4 ஆறடி, முக்காற்‌ பாட்டெனப்‌ படுமே 
ஏறிய வடியுஞ்‌ செய்யுள்‌ வரையார்‌'' 
எனவு மொருசா ராசிரியர்‌ செப்புடைமை நோக்கி யேழடி யெடுத்‌ 
சோதினார்‌. ௮ல்லனவு முடம்பட்டார்‌, *தொடர்நிலை பஃறொடை 


வெண்பாப்‌ பலவடியாலும்‌ வருமென்‌ றிவ்வாறு சொன்னா ரெனச்‌ 
கொள்க, 





்‌ * தொடைஙிலை' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 289 


குறள்‌, சிந்து, நேரிசை, இன்னிசை, பஃறொடையென்னும்‌ 
ஜர்‌ து வெண்பாவும்‌ இனக்குறள்‌ வெண்பா, விகற்பக்குறள்‌ வெண்பா; 
ரேரிசைச்‌ சிந்தியல்வெண்பா, இன்னிசைச்‌ சிர்தியல்வெண்பா; ஒரு 
விகற்ப சேரிசை வெண்பா, இருவிகற்ப நேரிசைவெண்பா ; ஒருவிகற்ப 
வின்னிசைவெண்பா, பலவிகற்ப வின்னிசைவெண்பா, ஒத்தவிகற்பப்‌ 
பஃறொடைவெண்பா, ஒவ்வாவிகற்பப்‌ பஃறொடை வெண்பா என்‌ 
இவ்வாறு விகற்பிக்கப்‌ பத்தாம்‌. அவை தன்சிர்வெண்டகாயாலும்‌, 
இயற்சீர்‌ வெண்டனையாலுங்‌ கூறுபடுப்ப விருபதாம்‌. அவை தன்‌ 
சீர்ச்‌ சிறப்புடை வெண்டளையாலும்‌ தன்‌ சர்ச்‌ சிறப்பில்‌ வெண்டளை 
யாலும்‌, இயற்சர்ச்‌ செறப்புடை வெண்டனையாலும்‌, இயற்சிர்ச்‌ 
சிறப்பில்‌ வெண்டனையாலு மிவ்வாறு கூறுபடூப்ப நாற்பதாம்‌, 
மூன்று செப்பலோசையாலும்‌ பத்து வெண்பாவினையும்‌ உறழ முப்ப 
தாம்‌. ஓசையுர்‌ தளையுங்கூட்டி யுறழ நூற்கிருபதாம்‌. மற்றும்‌ பிற 
வகையாலும்‌ விகற்பித்தரோக்கப்‌ பலவுமாம்‌,. 
*ஒன்றும்‌ பலவும்‌--தூமொழியே' என்னுமிக்‌ காரிகையை 
விரித்துரைத்துக்‌ கொள்க, 
“ பண்‌ பாய்ர்த வேழு பதினா நிழிபுயர்பாய்‌ 
வெண்பா வடிக்கெழுத்‌ து வேண்டி னர்‌ வெண்பாவின்‌ 
ஈற்றடிக்‌ கைச்தாதி யீரைர்‌ தெழுத்தளவும்‌ 
பாற்படுத்தார்‌ நூலோர்‌ பயின்று” 
 குற்றிகரம்‌ குற்றுகரஞ்‌ செய்யு எடிக்கு 
முற்றுகரர்‌ தானு முதற்பாவி னீற்றடிப்பின்‌ 
ணிற்றல்‌ சிறுபான்மை நோர்தமையான மற்ற 
வடி மறும்‌ னையிரண்டோ டோரெழுத்து மாகத்‌ 
தடிமருக்கின்‌ மெல்லியலாய்‌ சொல்லு”? 
இதனீற்றடி யெழுத்துப்‌ பதினொன்று. 
“ ஆதியா யாற்ற லுடைத்தாய்‌ வரம்பிகவா 
நீதிசா னூல்பொருர்தி நிற்றலா--லோதரீர்‌ 
மண்பாவு தொல்சீர்‌ Be பாற்சார்த்தி 
வெண்பா பா வுரைத்தார்‌ விரித்து" 


ன்‌ ய. டயம வயம்‌ வேய்‌ ட்டார்‌ அனலைக்‌ டைமில்‌ ணை லைல னையை 9 அன சாவ அவக னவா உ. என. ஷவலகைகைவதகைதளைகர. 


சமன்‌. ஒன்று றும்‌ ்‌ பலவும்‌ விக ற்பொடு நான்கடி யாய்த்தனிச்சொ 
வின்றி ஈடப்பினஃ இன்னிசை துன்னு மடிபலவாய்ச்‌ 
சென்று ஙிகழ்ப பஃறொடை யாஞ்சிறை வண்டினங்கள்‌ 


துன்றும்‌ கறாமென்‌ குழற்றுடி. யேரிடைச்‌ அமொழியே” 
(யாப்பரும்கலச்சரரீசை i) 


240 யாப்பருங்கல விருத்தி 


* வெண்பாவோ ரைர்தம்‌ விகற்பத்தாற்‌ பத்தாத 
தீண்பாற்‌ றளை சான்டி னாற்பதாய்த்‌-- இண்பான்மை 
செப்ப லொருமூன்றின்‌ * வந்துறழச்‌ சேர்ச்தபாத்‌ 
தப்பாத முந்காற்ப தாம்‌” 

எனவிவற்றை விரித்துரைக் துக்‌ கொள்க, 


[மவண்பாவி னினமாமாறு,] 


63. ஒழுகிய வோசையி னொத்தடி மிரண்டாய்‌ 
விழுமிய பொருளது வெண்செந்‌ துறையே. 


இஃதென்னுதலிற்றரோ வெனின்‌, வெண்பாவி னினமாமா றுணர்‌ 
தீதவா னெடுத்துக்கொண்டார்‌ ; அவற்றுளிச்‌ சூத்திரம்‌ வெண்செச்‌ 
அறையாமா றுணர்ததுத னுதலிற்று, 

இதன்பொருள்‌:--ஓமூகிய வோசையினை யுடைத்தாய்த்‌, தம்மு 
ளொத்துவர்த விரண்டடித்தாய்‌, விழுமியபொருளைப்‌ பயந்துநிற்பது 
யாது, ௮.து வெண்‌ செந்துமையென்றும்‌, செந்துறை வெள்ளையென்‌ 
றும்‌ வழங்கப்படும்‌ என்றவாறு, 


சீர்‌ வரையறுத்திலாமையின்‌ எனைத்துச்‌ சரானும்‌ வரப்பெறும்‌, 


6 அந்தம்‌ குறையா தடி.யிரண்‌ டாமெனிற்‌ 
செர்துறை யென்னுஞ்‌ றப்பிற்‌ மாகும்‌" 
என்றோ சாக்கைபாடினியார்‌. 
“ ஈரடி யியைந்தது குறள்வெண்‌ பாவே 
யொத்த வடித்தே செந்துறை வெள்ளை" 
என்றார்‌ அவிசயனார்‌. 
இனி அதற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு: 
“ஆர்கலி யுலகத்து மக்கட்‌ கெல்லா 
மோதலிற்‌ சிறர்தன்‌ றொழுக்க முடைமை” (முதமொழிச்சாசூசி-1.1.) 
எனவும, 
“ கொன்றை வேய்ந்த செல்வ னடியிணை 
என்று மேத்தித்‌ தொழுவோம்‌ யாமே”' (சொன்றைவேச்தன்‌-1,) 
எனவும்‌ இவை நாற்க£ ரிரண்டடி.யால்வந்த செந்துறை வெள்ளை. 








- * வைச்துறழ' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 241 


“ நன்றி யாங்கள்‌ சொன்னக்கா னாளு ராளு ஈல்லுயிர்கள்‌ 
கொன்று தின்னு மாந்தர்கள்‌ குடிலஞ்‌ செய்து கொள்ளாரே” 
இஃது அ௮று£ரடியால்வரச்ச செர்துறைவெள்ளை, 
பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்மிகொள்க. 
[தறட்டாழீசையாமாறு,] 
64. அந்தடி குறைநவுஞ்‌ செந்துறைச்‌ ஏிதைவுஞ்‌ 
சந்தழி குறளுந்‌ தாழிசைக்‌ குறளே. 


இஃதென்னுத லிற்றெவெனின்‌, குமட்டாழிசையாமா றுணர்த்‌ 
அத அதலிற்று, 

இதன்பொருள்‌ :-—அந்தடி குறைநவும்‌' என்பது இரண்டடி 
யாய்‌ ஈற்றடி குறைக்‌ அ வருவனவும்‌ என்றவா ற; இரண்டடியென்பது 
அதிகாரம்‌ வரைவினால்‌ உரைக்கப்பட்டது. 'செந்துறைச்‌ சிதைவும்‌' 
என்பது விழுமிய பொருளும்‌ ஒழுகிய வோசையுமின்‌ றி வெண்செக்‌ 
துறையிற்‌ சிதைந்து இரண்டடியு மொத்து வருவனவும்‌ என்றவாறு ; 
(சந்தழிகுறளும்‌' என்பது, செப்பலோசையிற்‌ சிதைர்‌ து வந்த குறள்‌ 
வெண்பாவும்‌ என்றவாறு; (காழிரைக்‌ குறளெ' என்பது, குறட்டா 
மிசையென்றும்‌, தாழிசைகுறளென்றும்‌ வழங்கப்படும்‌ என்றவாறு, 


வரலாறு; 

“நீல மாகட னீடு வார்திரை ஈன்ற போற்‌ பொங்கிப்‌ பொன்று மாற்கவை 
காலம்பல காலஞ்‌ சென்று செல்வர்‌ யாக்கை கழிதலுமே,” 

“ நண்ணு வார்வினை கைய நாடொறு ஈற்ற வர்க்கர சாய ஞானாற்‌ 
கண்ணினா னடியே யடைவார்கள்‌ கற்றவரே.” 

: பாவடி. மதயானை மன்னர்பைம்‌ பொன்னி னீண்முடிமே னிலாவிய 
சேவடி. யெற்கோமான்‌ செழும்பொன்‌ னெயிலவனே,” 

தண்ணர்‌ தூநீ ராடச்‌ சேர்த 
வண்ண வோதி கண்‌.” 


இவை யிரண்டடியாய்‌ ஈற்றடி குறைந்த குறட்டாழிசை, 
। உறிபோ னரம்பெ முந்தும்‌ பளத்தி 
சிறியன்‌ செவிசிர்‌ இல பொரிச்‌ தனவே,” 
எனவும்‌, 


ol 


949 யாப்பருங்கல விருத்த 


((இடுதிம்‌ மெனஙின்‌ நுமுழா வதிரப்‌ 
படிதம்‌ பயில்கூத்‌ தருமார்த்‌ தனரே” 


எனவும்‌, 
6 அறந்தருவா னொன்றோ புறந்தருவா னொன்றோ 
மறந்தேயு மையாக்‌ கிறுங்கிடுதிர்‌ கண்டீர்‌ ” 
எனவும்‌, 
: அறுவர்க்‌ கறுவரைப்‌ பெற்றுங்‌ சவுக்தி 
மறுவறு பத்தினி போல்வயி னீரே ” 
எனவும்‌, 
“ பிண்டியி னீழற்‌ பெருமான்‌ பிடர்த்தலை 
மண்டிலர்‌ தோன்றுமால்‌ வாழி யன்னாய்‌ ” 
எனவும்‌, 


“ என்னே செல்லுதி வாழி நங்காய்‌ 
பொன்னே *சொல்லுவன்‌ போகு நற்காய்‌ ” 


எனவும்‌ இவை யொழுகிய வோசையும்‌ விழுமிய பொருளுமின்‌ றி 
இரண்டடியு மொத்துவந்த செர்துறைச்‌ சிதைவுக்‌ குறட்டாழிசை, 
( கோடன்மன்னு பூக்சானற்‌ குயில்கண்மன்னு நீள்சோலை 
காடலரிதா மினியா ஈயர்து " 
எனவும்‌, 
( வண்டார்பூம்‌ கோதை வரிவளைக்கைத்‌ இரு ஐதலாள்‌ 
பண்டைய எல்லள்‌ படி ” 
எனவும்‌ இவை நாலசைச்‌ரோல்‌ வந்தும்‌, வேற்றுத்தளை விரவியும்‌, 
செப்பலோசை யழிர்து வந்தமையால்‌ சந்தழிகுறட்டாழிசை, 
பிறவுமன்ன, 
ர அந்தமில்‌ பாதர்‌.........தாழிசையே”' என்னுமிக்‌ காரி 
கையை விரித்துரைச்துக்கொளக, (௧௧) 
* ( சொல்லு” எனவும்‌ பாடம்‌, 
1 அந்தமில்‌ பாத மளவிரண்‌ டொத்து முடியின்‌ வெள்ளைச்‌ 
செந்துறை யாகுர்‌ திருவே யதன்பெயர்‌ சீர்பலவா 
யந்தங்‌ குறைசவுஞ்‌ செந்துறைப்‌ பாட்டி னிழிபுமக்கேழ்‌ 
சந்தன்‌ சிதைந்த குதளாம்‌ குறளினத்‌ தாழிசையே ” 
யாப்பறாச்‌ கலச்காரிகை, 


செய்யுளியல்‌ 248 


[வேண்சேந்துறையும்‌, தறட்டாமிசையும்‌ 
இன்னபாவின்‌ இனமேன்பது.] 


65. உரைத்தன விரண்டுங்‌ குறட்பா வினமே. 


இஃதென்னுதலிற்றோே வெனின்‌, வெண்செர்தறையும்‌, குறட்‌ 
_ாழிசையு மின்னபாவினின மென்ப துணர்த்துத னுதலிற்று. 


இதன்பொருள :--இங்கனஞ்‌ சொல்லப்பட்ட செந்துறை 
வெள்ளையும்‌, தாழிசைக்குறளும்‌ குறள்வெண்பாவி னினம்‌ என்ற 
வாறு, 


பிறரு மிவற்றிற்‌ கிலக்கணச்‌ சூத்திரஞ்‌ சொல்லிப்‌ பின்னை 
யும்‌ “கூறிய விரண்டுங்‌ குறட்பாவினமே' என்றாரெனக்‌ கொள்க, 

செந்துறை வெள்ளையுர்‌ தாழிசைக்குறளும்‌ எழு தளையாலுங்‌ 
கூறுபடுப்ப விரண்டுமாய்ப்‌ பதினான்கு செய்யுளாம்‌. சிறப்புடைத்‌ 
தளையுஞ்‌ சிறப்பில்‌ தளையுமென்றிவ்வாற்றுற்‌ கூறுபடுப்ப விருபத்‌ 
தெட்டாம்‌. மற்றும்‌ விகற்பிக்கப்‌ பலவுமாம்‌, வெண்பாவிற்கன 
மாய்ச்‌ செவ்விதா யொழுகிய வோசைத்தாய்‌, விழுமிய பொருளை 
உள்புகுத்துத்‌ துறைபோ னெறிப்பாடுடைத்தாய்க்‌ கடத்தலின்‌ வெண்‌ 
செந்துறை, செந்துறை வெள்ளை யென்பதூஉம்‌, இரண்டடியாய்‌ 
கேரடியாய்த்‌ தாழ்ந்திசைத்தலானும்‌ ஒழுகலோசையினானும்‌ விழு 
மியதாய்த்‌ தாழ்ந்த வோசைத்‌ தாகலா னும்‌, விழுப்ப'பின்‌,றி த தண்ணி 
தாகிய பொருளைச்‌ சொல்லுதலானும்‌, குறட்டாழிசை யென்ப 
தூஉர்‌, தாழிசைக்குறளென்பதூஉங்‌ காரணக்குதி, (௧௨) 

[வேண்டாழிசையாமாறு,] 
66. அடியொரு மூன்றுவந்‌ தந்தடி. சிந்தாய்‌ 
விடின து வெள்ளொத்‌ தாழிசை யாகும்‌, 

இஃதென்னுதலிற்றோ வெனின்‌, வெண்டாழிசையாமாறுணர்த்‌ 
அதனுதலிற்று. 

இதன்பொருள்‌: அடி மூன்றாய்‌ ஈற்றடி முச்சரோ யிறுவன 
யாவை; அவை வெள்ளொத்தாழிசை யென்றும்‌, வெண்டாழிசை 
யென்றும்‌ வழங்கப்படும்‌ என்றவா அ, 


244 யா ப்பருங்கல விருத்‌ தி 


( விடினது என்று மிகுத்துச்‌ சொல்ல வேண்டிய தென்னை ? 
சிந்தியல்வெண்பா ஒருபொருண்மேன்‌ மூன்று வந்து ஈடப்பன 
வெள்ளொத்தாழிசை யெனப்படும்‌ என்றற்கும்‌, வெள்ளொச்‌ 
தாழிசை கொள்ளாது பிறதளைதட்டு ஒன்றாயு மிரண்டாயும்‌ ஒரு 
பொருண்மேன்‌ மூன்றாயும்‌ மூன்றின்‌ மிக்குவருவனவும்‌ எல்லாம்‌ 
வெண்டாழிசை யெனப்படும்‌ என்பதறிவித்தற்கும்‌ வேண்டப்பட்‌ 
டது; பிறரும்‌, 

(( ஈரடி முக்கா விசையிலுர்‌ தளையினும்‌ 
வேற்பட்‌ டியல்வன வெண்டா மிசையே '' 
என்றாராகலின்‌, வெள்ளே சைகொண்டு வேற்றுத்தளை விரவாது 
ஒருபொருண்‌ மன்‌ மூன்றாயும்‌, வெள்ளோசை தழுவாது வேற்‌ 
அத்‌ தளைவிரவி ஒரு பொருண்மே லொன்றாயும்‌, இரண்டிணைந்தும்‌, 
மூன்றின்‌ மிக்கும்‌, மூன்றடுக்கிப்‌ போருள்வேறாயும்‌ வருவனவெல்‌ 
லாம்‌ ஈரடி முக்காலென்னும்‌ வெண்பாவி னினமெனக்கொள்க, 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு 
1 அன்னா யறங்கொ னலங்கிளர்‌ சேட்சென்னி 
பொன்னா ருடைபுறம்‌ போல ஈலக்கவரந்து 
துன்னான்‌ றுறந்து விடல்‌ ”' 
! ஏடி. யறம்கொ னலக்கெர்‌ சேட்சென்னி 


கூடா ருடைபுறம்‌ போல ஈலக்கவர்ந்து 
நீடான்‌ றுறந்து விடல்‌ ” 


1 பாவா யறங்கொ னலம்திளர்‌ சேட்சென்னி 
மேவா ௬டைபுறம்‌ போல ஈலக்சவர்ச்து 
காவான்‌ நுறந்து விடல்‌ ”' 
என இவை வெளளோசை கொண்டு வேற்றுத்தளை விரவாது 
ஒரு பொ ருண்மேன்‌ மூன்‌ றடுக்தி வந்தமையின்‌ வெள்ளொ த தாழிசை. 
“4 போதார்‌ நறும்பிண்‌ டிப்‌ பொன்னார்‌ மணியனையான்‌ 
ரேதார்‌ மலரடியைத சணவாது வணங்குவார்‌ 
தி.தார்‌ வினை கெடுப்பார்‌ இறந்து ” 
இது வெள்ளோசை தழுவி வேற்றுத்தளைவிரவி முதற்கண்‌ 
வெண்டளை தட்டு வக்தமையான்‌ வெண்டாழிசை, 
6 நண்பி தென்று திய சொல்லார்‌ 
முன்பு கின்று முனிவு செய்யார்‌ 
அன்பு வேண்டு பவர்‌ ” 


செய்யுளியல்‌ 945 
இஃது ஆசிரியததனையான்‌ வந்த வெண்டாழிசை, 
( 8ர்கொண்ட கரும்கடலிற்‌ றிரைமுகந்து வலனேர்திக்‌ 
கார்வந்த ததனோடுங்‌ கமழ்குழலாய்‌ சிற்பிரிந்தார்‌ 
தேர்வந்த இதுசாணாய்‌ சிறந்து ”' 
இது கலித்தகாயான்‌ வந்த வெண்டாழிசை, 
“ முழங்கு கடன்முகந்து மூரிக்‌ கொண்மூ 
தழங்கு குரன்முரசிற்‌ றலை?றம்‌ ததிர்க்து 
வழங்கின விவைகாணாய்‌ வந்து '' 
இது வஞ்ரித்தளையான்‌ வந்த வெண்டாழிசை, பிறவும்‌ வந்த 
வழிக்‌ கண்டுகொள்க,  வெள்ளொத்தாழிசை, வெண்டாழிசை 
யென்றவற்றை வேறுபடுத்தாது வெள்ளொத்தாபிசையே யென்று 
வழங்கவுமமையும்‌, 
* தன்பா வடித்‌ தொகை மூன்றா யிறுமடி 
வெண்பாப்‌ புரைய விறுவது வெள்ளையின 
றன்பா வினக்களிற்‌ ராழிசை யாகும்‌ ”' 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
(( அடி.மூன்‌ ரூ வெண்பாப்‌ போல 
விறுவன மூன்றே வெள்ளொத்‌ தாழிசை ” 
என்றார்‌ சறுகாக்கைபாடினியார்‌, 
“ அடி.மூன்‌ ரக வெண்பாப்‌ போல 
விறுவ தாயின்‌ வெள்ளொத்‌ தாழிசை '* 
என்றார்‌ ௮விஈயனார்‌. (௧௩) 
| வேண்டுறையாமாறு,] 


67. மூன்றடி முதலா வேழடி காறும்வநீ 
தற்றடி சிலரில்‌ சீர்தப நிற்பினும்‌ 
வேற்றொலி விரவினும்‌ வெண்டுறை யாகும்‌. 
இஃதென்லுதலிற்றோ வெனின்‌, வெண்டுறையாமா றுணர்த்துத 
அதலிற்று, 


இதன்பொருள்‌ :-மூன்றடி முதலாக ஒன்றுதலைச்சிறர்‌.து 
ஏழடி காறும்‌ வர்து, கடைக்கண்‌ இரடியும்‌ பலவடியும்‌ ஒரு?ரும்‌ 


946 யாப்பருங்கல விரு த தி 


இரு£ீரும்‌ பலசீருங்குறைக்‌ த, அவை எல்லா மோரிசையாய்‌ வரினும்‌ 
முதலோரிசையாய்ப்‌ பின்னோ ரிசையாய்‌ வரினும்‌ வெண்டுறையாம்‌ 
என்றவாறு. 


இவற்றை யேோரொலிவெண்டிறையென்றும்‌, 2வற்றொலி வெண்‌ 
டுறை பென்றும்‌ வழங தவர்‌, 


வரலாழு:--- 


ீதாளாள ரல்லாதார்‌ தாம்பல ராயக்கா லென்னா மென்னாம்‌ 
யாளியைக்‌ கண்டஞ்சி யானை தன்‌ கோடிரண்டும்‌ 
பீலிபோற்‌ சாய்த்‌ தவிடும்‌ பிலிற்றி யாங்கே '' 


இது மூன்றடியாய்‌ ஈற்றடியிரண்டு மிரு£ர்‌ குறைந்‌ துவந்த 
ஓரொலி வெண்டுறை, 


(குழலிசைய வண்டினங்சள்‌ சோழிலைய செக்கார்சட்‌ குலைமேற்‌ பாய 
வழலெரியின்‌ மூழ்னெவா லற்தோ வளியவென்‌ றயல்வாழ்‌ மந்தி 
கலுழ்வனபோ னெஞ்சசைந்து கல்லருவி தூஉம்‌ 
கிழல்வரை ஈன்னாட னீப்பனோ வல்லன்‌ '' 


இது நான்கடியாய்‌ ஈற்றடியிரண்டும்‌ இரண்டுசீர்‌ குறைந்துவர்த 
ஓரொலிவெண்டுழறை, 


(வெறியுறு கமழ்கண்ணி வேந்தர்கட்‌ காயினும்‌ 
உறவுற வருவன வுரைப்ப னுரைப்பன்மற்‌ 
செறிவுறு தொழிலினர்‌ சிறர்தவ ரிவர்ஈமக்‌ 
கறிவுறு தொழிலரென்‌ நல்லவை சொல்லனமின்‌ 
பிறபிற சிகழ்வன பின்‌ '' 


இஃது ஐர்தடியாய்‌ ஈற்றடி யொன்‌ றெொருசிர்‌ குறைந்துவந்த 
ஒரொலி வெண்டுறை. 

(கல்லாதார்‌ ஈல்லவையுட்‌ கல்லேபோற்‌ சென்றிருர்தாற்‌ கருமம்‌ யாதா 
மில்லாதார்‌ செல்வரைக்கண்‌ டி. ணச்கியே யேமுற்றா வியைவ தென்னம்‌ 
பொல்லாதார்‌ ஈன்கலன்‌ மெய்புதைப்பப்‌ பூண்டாலும்‌ பொலிவ தென்னாம்‌ 
புல்லாதார்‌ பொய்க்கேண்மை புனைர்துரைத்தா லாவதென்னே 
அல்லாதார்‌ பொய்யாவ தறிபவே லமையாதோ ”' 


இஃது ஐர்தடியாய ஈற்றடியிரண்டு மிரண்டு£ர்‌ குறைர்‌ தவர்‌ த 
வேற்றொலி வெண்கிறை, 


செய்யுளியல்‌ 947 


 மூழக்கு களியானை மூரிக்‌ கடற்படை முறிதார்‌ மன்னர்‌ 
வழங்கு மிடமெல்லாச்‌ தன்புகழே போக்கெ வைவேல்‌ விண்ணன்‌ 
செழுந்தண்பூம்‌ பழசையுட்‌ றெர்ச.துநா ரூஞ்செய 
வெழுந்த சே திகத்‌ துள்ளிருந்த வண்ணலடி 
விழுந்தண்பூ மலர்களால்‌ வியந்துநா ளுந்தொழத்‌ 
தொடர்ச்துசின்‌ றவ்வினை துறந்துபோ மாலரோ ”' 
இஃது ஆறடியாய்‌ முதலடியிரண்டு மறு €ராய்ப்‌,பின்னான்‌ கடியு 
நாற்சிராய்‌, முதலிரண்டடியு மோரிசையாய்ப்‌ பின்னான்‌ கடியு மற்றோ 
ரிசையாய்‌ வந்தமையால்‌ வேற்றொலி வெண்டுறை எனப்படும்‌, 
“ முழங்குதிரைக்‌ கொற்கைவேந்தன்‌ முழுதுலகு மேவல்செய 
முறைசெய்‌ கோமான்‌ 
வழங்கு திறல்‌ வாண்மாறன்‌ மாச்செழியன்‌ ருக்கரிய 
வைவேல்‌ பாடிக்‌ 
கலச்கிரின்‌ ராரெலாக்‌ கருதலா காவணம்‌ 
இலக்குவா ளிரண்டினா லிருகைவீ சிப்பெயார்‌ 
தீலக்கன்மா லையவிழ்ச்‌ தாடவா டும்மிவள்‌ 
பொலக்கொள்பூர்‌ தடக்கட்கே புரிந்துகின்‌ ருரெலாம்‌ 
விலச்டியுள்‌ எர்தப விளிர்துவே ராபவே” 
இஃது ஏழடியாய்‌ முதலிரண்டடியு மறுசிராய்‌ வேறோரோசை 
யாய்‌ வந்து, பின்னைர்‌ தடியும்‌ ஈாற்சீராய்‌ வேறோரோசையாய்‌ வந்த 


வேற்றொலி வெண்டுறை; என்னை ! 


! அடியைக்‌ தாதியு மிக்கு மீற்றடி 
யொன்று மிரண்டுஞ்‌ சீர்தபின்‌ வெண்டுறை” 
என்றார்‌ அவிநயனார்‌, 
( பெற்றவடி. யைந்தினும்‌ பிறவினும்‌ பாட்டாய்‌ 
இற்ற வடியு மீற்றய லடியும்‌ 
யொன்று மிரண்டு நின்ற வதன்ர்‌ 
சண்டன குறையின்‌ வெண்டுறை யாகும்‌” 
என்றார்‌ மயேச்சுரர்‌, 
(! ஐந்தா றடியி னடர்தவு மந்தடி 
யொன்று மிரண்டு மொழிச£ீர்ப்‌ படுனவும்‌ 
வெண்டுறை நாமம்‌ விதிக்கப்‌ படுமே” 
என்றார்‌ காக்கை பாடினியார்‌. 
இவர்களும்‌ விதப்பால்‌ மூன்றடி முதல்‌ ஏழடி காறும்‌ இவ்வாறே 
யுடன்பட்டார்‌ எனக்கொள்ச, 


246 யாப்பருங்கல விருத்தி 
[வேளிவிநத்தம்‌ அ.மாறு.] 


68. நான்கடி யானு நடைபெற்‌ றடிதொறுந்‌ 
கான்றனிச்‌ சொற்கொளின்‌ வெளிவிருத்‌ தம்மே. 
இஃசென்னு தலிற்றோ வெனின்‌, வெளிவிருத்தமாமா றுணர்ச்‌ 
இத னுதலிற்று, 
இசன்பொருள்‌:--'கான்‌ கடியானு நடைபெற்று' என்பது, 
நான்‌ கடியால்‌ வந்து என்றவாறு; நானகடியா னும்‌ என்ற வும்மையான்‌ 
மூன்றடி யானு மருகி வரப்பெறு மெனக்கொள்க, ( அடிதொறுக்‌ 
தனிச்சொற்கொளின்‌ வெளிவிருத்சம்மே' என்பது, அடிதொறு மிறு 
திக்கண்‌ ஒரு சொல்லே கனிச்சொல்லாய்ப்‌ பொருள்‌ கொண்டு முடி 
யின்‌ வெளிவிருத்த மெனப்படும்‌ என்றவாறு; (இறுதி' என்பது 
மேலைச்சூத்திரத்தினின்று மதிகாரத்காற்‌ பெற்றாம்‌, 
தான்‌ என்று மிகுத்துச்‌ சொல்லியவதனால்‌, தனிச்சொல்லை யடி 
யுட்படச்‌ சொன்னால்‌ இயைபுத்தொடையாம்‌. இஃதப்பெற்றியின்‌ 
நித்‌ தனிச்சொல்லேயென்று பிரித்தலகடப்படும்‌. அல்லாது அடி 
தொறும்‌ பொருளற்று மண்டிலமாய்‌ வருவன மண்டில வெளிவிருத்‌ 
தம்‌ ; அல்லா தன நிலைவெளிவிருத்தம்‌ என்க, 
வரலாறு: 
“ சொல்லல்‌ சொல்ல நீயவை சொல்ல லெஞ்ஞான்றும்‌ 
புல்லல்‌ புல்ல நிநெறி புல்‌ல--லெஞ்‌ ஞான்றும்‌ 
கொல்லல்‌ கொல்லல்‌ செய்நலங்‌ கொல்ல--லெஞ்ஞான்றும்‌ 
வில்ல னில்ல னீசரைச்‌ சார்க்தக்‌--கெஞ்‌ ஞான்றும்‌” 


எனவும்‌, 

4 ஆவா வென்றே யஞ்சின ராழ்ந்தா ரொருசாரா£ 
கூ௯. வென்றே கூவிளி கொண்டா ரொருசாரார்‌ 
மாமா வென்றே மாய்ந்தனர்‌ நீர்தா ரொருசாரார்‌ 
ஏ£ர்‌ நா ரென்செய்து மென்றா ரொருசாரார்‌” 

எனவும்‌, 


(( மாலை மணங்கமழு மெளவன்‌ முகைவிரியு--மெர்சைகுன்றம்‌ 
காலை மணிக்குவளை சா தலர்போற்‌ கண்விழிக்கு--மெர்தைகுன்றம்‌ 
நீல மழைமுழங்க கின்று லெம்பதிரு--மெச்தைகுன் றம்‌ 
மாலை மயிலகவ வஐந்தண்‌ டபவேணமே-— யெந்தைகுன்‌ றம்‌" 


செய்யுளியல்‌ $49 


எனவும்‌ இவை நான்கடியா யடிதோறும்‌ பொருளற்ற அடி.மறியாய்‌ 
வந்தமையால்‌ அடிமறி மண்டில வெளிவிருத்தம்‌, 

“ சேயரி நாட்டமுஞ்‌ செவ்வாயு மல்குலுமோவம்மானாய்‌ 
ஆய்மலருச்‌ தொண்டையு மாழியர்‌ திண்டேரு--மம்மானாய்‌ 
மாயிரு தானை மயிடன்‌ றலையின்மே-லம்கானாய்‌ 
பாயின டிப்‌ பாவை பகவ திக்கேலயம்மானாய்‌'' 

இஃது அடிமறியாய்‌ வாராமையின்‌ நிலைவெளிவிருக்தம்‌, 

* உற்றபடையினார்‌ பெற்ற பகையினார்‌--புருவே 
பெற்ற முடையார்‌ பெருஞ்சிறப்‌ பாண்டகை--புருவே 
மற்றை யவர்கண்‌ மனையிற்‌ களிப்பசே--புருவே” 

எனவும்‌, 

(6 ஆடு கழைூழிச்கு மர்தண்‌ புயலித்றே--யெர்சைகுன்றம்‌ 
நீடு கழைமே னிலாமதி கிற்குமே--யெர்தைகுன்தம்‌ 
கூடு மழைதவழுங்‌ கோடுயர்‌ சச்சமே--யெந்தைகுன்‌ தம்‌" 


எனவும்‌ இவை மூன்றடியாய்‌ வந்த மண்டில வெளி விருத்தம்‌ 
(£ ஏதங்க ணீங்க வெழிவிளம்‌ பிண்டிச்த்ப்‌--புருவே 
வேதங்க ணான்கும்‌ விரித்தான்‌ விரைமலர்மேற்‌-புரூுவே 
பாதம்ப ணிர்து பரவுதும்‌ பல்காலும்‌--புரவே”' 
இது மூன்றடியால்‌ வந்த நிலைவெளி விருத்தம்‌, 
பிறரு மிலக்கண மிவ்வாறே சொன்னார்‌, என்னை ! 


“4 ஒருமூன்‌ ஜொருகான்‌ கடியடி தோறும்‌ 
தனிச்சொற்‌ றழுவி நடப்பன வெள்ளை 
விருத்த மெனப்பெயர்‌ வேண்டப்‌ படுமே” 

என்றார்‌ காக்கைபாடினியார்‌, 

“ நான்கு மூன்று மடிதொறுர்‌ தனிச்சொற்‌ 
ரேன்ற வருவன வெளிவிருத்‌ சம்மே” 

என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌, 

“ மூன்று நான்கு மடிதொறுர்‌ சணிச்சொற்‌ 

* கொளீஇய வெல்லாம்‌ கெளிவிருத்‌ தம்மே” 

என்றார்‌ ௮விஈயனார்‌, 








*  கொளுவிய' எனவும்‌ பாடம்‌, 


99 


250. யாப்பருஜ்கல விருத்தி 


( மூவடி யாடியு காலடி யாயும்‌ 
பாவடி லீழ்ர்து பாடலு ணடந்தும்‌ 
கடிவரை வில்லா வடிதொறுர்‌ தனிச்சொற்‌ 
திருச்சகு சிலைய விருத்த மாகும்‌” 
என்றார்‌ *நீர்‌ மலிந்த வார்சடையோன்‌ பேர்மகிழ்க்த பேராசிரியர்‌, 


மூன்றடியால்‌ வரும்‌ வெளிவிருத்தமும்‌, மூன்றடியால்‌ வரும்‌ 
வெண்டுறையும்‌, வெள்ளொத்தாழிசையும்‌ சிந்தியல்‌ வெண்பாவி னின 
மென்றும்‌, தனிச்சொலுடைமையால்‌ நான்கடியாய்‌ வரும்‌ வெளிவிருத்‌ 
தம்‌ நேரிசை வெண்பாவி னினமென்றும்‌, கான்கடிவெண்டுறை 
யின்னிசை வெண்பாவி னினமென்றும்‌ ; ரஐர்தடி முதலா ஏறிய அடி 
யுடைய வெண்டுறைகள்‌ பஃறொடை வெண்பாவி னினமென்றும்‌ 
ஒரு புடை யொப்புமை கோக்க யப்பாற்‌ சார்த்தி வழங்கப்படும்‌, 


வெண்பாவிற்‌ செமாகிய தாழிசை, துறை, விருத்தம்‌ என்னும்‌ 
மூன்றும்‌, வெள்ளொத்தாழிசை, வெண்டாழிசை, ஒரொலி வெண்‌ 
டுறை, வேற்றொலி வெண்டுறை, மண்டில வெளிவிருத்தம்‌, நிலைவெளி 
விருத்தம்‌ என்று கூறுபடுப்ப றாம்‌. அவற்றுள்‌ வெள்ளொத்‌ 
தாழிசை, வெண்டளை ஈான்னொலும்‌ கூறுபடுப்ப ஈான்கேயாவது, 
வேற்றுத்தளைவிரவாதாகலின்‌. 


வெண்டாழிசை முதலாகிய வைந்‌அஞ்‌ சிறப்புடைய வேழுதளை 
யாலும்‌, சறெப்பிலேழுதளையா லும்‌ கூறுபபப்ப வெழுபதாம்‌, வெள்‌ 
சளொத்தாழிசையோடு கூட்டிச்‌ சொல்ல வெழுபத்து நாலாம்‌. பிற 
வாற்றல்‌ விகற்பிக்கப்‌ பலவாம்‌. 
மூன்றடி யானு முடிர்தடி தோறு முடிவிடத்துத்‌ 
தான்றனிச்‌ சொற்பெறுந்‌ தண்டா விருத்தம்வெண்‌ டாழிசையே 
மூன்றடி யாய்வெள்ளை போன்றிறு மூன்றிழி பேழுயர்வாய்‌ 
ஆன்றடி சாஞ்சில வந்தம்‌ குறைர்திறும்‌ வெண்டுறையே, 
யாப்பருங்கலக்‌ காரிகை, 
இவ்வியாப்பருங்கலப்‌ புறனடையை விரித்துரைத்துக்கொள்க, 
வேண்பாவும்‌ வேண்பாவினழம்‌ ழடிந்தன. 
* நீர்மலி வேணியோன்‌' எனவும்‌ 'நீர்‌ மலிந்த செடுவேணியான்‌' எனவும்‌ பாடம்‌, 
1 “சான்‌ கடியின்‌ மிக்கவடியால்‌ வரும்‌ வெண்டுறைகள்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
1 (வழம்குவாரு முளர்‌ எனவும்‌. பாடம்‌, 


செய்யுளியல்‌ 251 
[ஆசி யப்பா வாமாறு. ] 


69. அகவ லிசையன வகவன்‌ மற்றவை 
ஏஓ ஈஅய்‌ என்ஜயென்‌ றிறுமே. 


இஃதென்னுதலிற்றோ வெனின்‌, நிறுத்த முறையானே ஆசிரி 
யப்பா வாமாறு பொதுவகையா னுணர்த்துத னுதலிற்று, 


இதன்‌ பொருள: -- அகவலோசையைத்‌ தமக்கோசையாக 
வுடைய கான்‌ காசிரியப்பாவும்‌ ஏ என்றும்‌, ஓ என்றும்‌, ஈ என்‌ 


அம்‌, இய என்றும்‌, என்‌ என்றும்‌, ஐ என்று மிறும்‌ என்றவாறு, 
அகவலென்பதாசிரியம்‌ என்றவாறு, என்னை ? 


( றுகவ லென்ப தாசிரியப்‌ *பெயரே!' 


சான்றாராகலின்‌, ஏ ஓ ஈ என்புழி ஏ என்னும்‌ ௮சைச்சொல்லை முன்‌ 
வைத்தமையால்‌ ஏ என்றிறுவது சிறப்புடைத்து, என்னை ? (றப்‌ 
புடைப்‌ பொருளை முந்துறக்‌ களத்தல்‌' என்பது தந்திர வுத்தியாக 
லின்‌, (அகவ லிசையன வகவலவை, ஏ ஓ ஈ ஆய்‌ என்‌ ஐ என்றிறும்‌' 
என்னாது “மற்று” என்று மிகுத்துச்‌ சொல்ல வேண்டியது என்னை ! 
ஏந்திசை யகவலும்‌; தூங்கிசை யகவலும்‌, ஒழுகிசை யகவலும்‌ என 
மூன்று வகைப்படும்‌ அகவலோசை யென்பததிவித்தற்கு வேண்டப்‌ 


பட்டது, 


4 நேர்ரே ரியற்றளை யான்வரு மகவலு 
கிரை.சிரை யியற்றளை யான்வரு மகவலு 
மாயிரு தளையுமொத்‌ தர்கிய வகவலு 
மேந்த நாங்க லொழுக லென்னா 
வாய்ந்த நிரனிறை யாகு மென்ப ” 


என்றா ராகலின்‌, 1'' போ சாந்தம்‌" என்பது ஏர்‌திசையகவலோசை, 
14 ௮ணிரிழ லசோகமா்ர்து' என்பது தூங்கிசை யகவலோசை, 
$குன்றக்‌ குற்வன்‌'' என்பது ஓஒழுயெலகவலோசை, 


ட லை அவண்‌ வை 
அவையில்‌ 
i ல அவனகக 














* (பாவே' எனவும்‌ பாடம்‌, 

ர இச்செய்யுளை 40-ஆம்‌ பக்கத்திற்‌ காண்ச, 
1 இச்செய்யுளை 52-ஆம்‌ பக்கத்திற்‌ காண்க, 
9 இச்செய்யுளை 60-ஆம்‌ பச்கத்திற்‌ காண்க 


252 யாப்பருங்கல விருத்தி 


இன்னும்‌ பிறவாற்றான்‌ வருவன :--- 
((கொன்லூர்‌ துஞ்சினும்‌ யார்துஞ்‌ சலமே 
யெம்மி லயல தேழி லும்பர்‌ 
மயிலடி யிலைய மாக்குர னொச்சி 
யணிமிகு மென்கொம்‌ பூழ்த்த 
மணிமருள்‌ பூவின்‌ பானி *கேட்டே'” (குழச்தொசை-138, ] 


இன்னவை பிறவுச்‌ அங்கசை யகவலோசை எனப்படும்‌, 
“பொழிலே, 
யிரவோ ரன்ன விருளிற்‌ முடியு 
சிலவோ ரன்ன வெண்மண லொழுகியு 
மரைசமண ஈயர்த பநதர்ப்‌ போலவும்‌ 
வரைவா ழியக்கிய ருறைவிடம்‌ போலவும்‌ 
வண்ணனை முற்றா தாயு மொண்ணிழற்‌ 
பூவிரி மாற்றமு மன்றியு மோவாக்‌ 
குன்குமம்‌ கமமு $ மெங்கோன்‌ மேற்றென” 
$“வியந்தன ளிறுர்து வீணை பண்ணி 
நயந்த இதம்‌ பாடு மென்ப 
வயர்த மாகிய பொழிலி னானே” 
இன்னவை பிறவு மேந்திசை யகவலோசையெனப்படும்‌, 
“4 இமிழ்கடல்‌ வரைப்பி னெல்லையின்‌ வழாத 
தமிழியல்‌ வரைப்பிற்‌ மானினிது விளங்க 
யாப்பிய மனே யாப்புற விரிப்பி 
னெழுத்தசை £ீர்தளை யடிதொடை அக்கோ 
டிமுக்கா மரபி னிவற்றொடு பிறவு 
மொழுக்கல்‌ வேண்டு மேணர்ந்திர னோரே” 
சானவும்‌, 1 “முழுதுல கிறைஞ்ச முற்றொருங்‌ குணர்க்தொன்‌'' எனவும்‌ 
இன்னவையெல்லாம்‌ மூற்பாவகவலோசையாய்‌ ஒழுசையகவ 
லோசை எனப்படும்‌. இவை ஏ எனதிற்றவாறு கண்டுகொள்க, 





௪ ஒர்ச்தே' எனவும்‌ பாடம்‌, 

ர்‌ கண்ண முற்றா தாகியு? மெனவும்‌ பாடம்‌, 

0 'எனுக்கொன்‌ மற்றென” எனவும்‌ “எனும்கொண்டு மற்றென' எனவும்‌ 
பெரம்‌, 

ட “வியச்தன னிறார்து' எனவும்‌ பாடம்‌, 

* இஃது இர்துல்‌ பாயிரம்‌, 


செய்யுளியல்‌ 255 
& பிண்ட செல்லி னள்ூ ரன்னவ 
சொண்டொடி நெகிழினு நெகிழ்க 
சென்றி பெருமகிற்‌ றகைகுரர்‌ யாரோ” 
இஃ ஓ என்றிற்ற வாசிரியம்‌, 
( குவளை யுண்க ணிவள்வயிற்‌ பிரிர்து 
பெருந்தோள்‌ கதப்பொடு விரும்பினை நீவி 
யிரங்குமென்‌ றழுங்கல்‌ வேண்டா 
செழுந்தே ரோட்டிய வென்றியொடு சென்றி” 
இஃது ஈ என்திற்ற வாசிரியம்‌. 
“முள்ளி நீடிய முதுநீ ரடைகரைப்‌ 
புள்ளிக்‌ கள்வ னாம்ப லறுக்குர்‌ 
தண்டுறை யூரன்‌ றணிப்பவு 
முண்கண்‌ சிவப்ப தெவன்கொ லன்னாய்‌ ' 
இஃது ஆய்‌ என்றிற்ற வாசிரியம்‌, 
! அலந்த மஞ்ஞை யாமம்‌ கூவப்‌ 
புலந்தது மாதோ புரவலர்க்‌ கரவென்‌ ” 


ச்‌ 


இன்னவை பிறவும்‌ உதையணன்கதையின்கண்‌ என்‌ என்றிற்ற 
ஆசிரியம்‌ எனக்கொள்க. 
“ நின்றன கின்று தன்றணை யொருசிறைப்‌ 
பூர்தண்‌ லெம்பன்‌ றேர்தழை யிவையெனக்‌ 
காட்டவும்‌ காண்டல்‌ செல்லாள்‌ கோட்டிப்‌ 
பூண்முலை ரோக்கி யிறைஞ்சி 
வாண்முக வெருத்தம்‌ கோட்டினண்‌ மடந்தை" 
இஃது ஐ என்றிற்ற வாசிரியம்‌, 
என்னென்னும்‌ அசைச்சொல்‌ ஆசிரியத்தள்‌ ௮ருகயென்றி 
வாரா) வரிலுஞ்‌ சிறப்பில வெனக்கொளக, 
4 தன்பா லுறுப்புத்‌ தமுவிய மெல்லிய 
வின்பா வகவ விசையசை யின்னுயிர்க்‌ 
கன்பா வரைம்த வாசிரிய மென்ப '' 
சன்றோசை சொல்லி, 


ஏனைச்‌ சொல்லி சிரிய மிழமே 
ஓஈ ஆயு மொரோவழி யாகும்‌ ” 


254 யாப்பரும்கல விருத்தி 
“ஏனனென்‌ சொல்லும்‌ பிறவு மென்றிவற்‌ 
முன்னவும்‌ பெறூ௨ சிலைமண்‌ டிலமே ”' 
சானரறார்‌ ௮விநயனார்‌, 
4 இயற்சா்த்‌ சாடியு மயற்£ர்‌ விரவியும்‌ 
தன்றளை தழுவியும்‌ பிறதளை தட்டும்‌ 
அகவ லோசைய சாசிரி யம்மே'' 


சன்றோசை சொல்லி, 


 ஏயென்‌ நிறுவ தாசிரிபத்‌ இயல்பே 
ஓ.ஆ யிறுதியு முரியவா சிரியம்‌'' 
( என்ற தாதி சிலைமண்டி லத்துள்‌ 
என்று மென்னென்‌ றிறுதி வரைவின்றே”' 
(4 அல்லா வொற்று மகவலி னிறுதி 
இல்லா வல்ல அிற்பன வரையார்‌” 
என்று சொன்னார்‌ *£ர்‌ மலிந்த வார்சடையோன்‌ பேர்மகிழ்ர்த 
பேராசிரியார்‌, 

ஈ என்றும்‌ ஐயென்று மிறுமென்று இவர்கள்‌ சொற்றிலரா 
லெனின்‌, அவர்களு மிலேசெச்சவம்மை விதப்புக்களால்‌ உடம்பட்‌ 
டார்‌; இர்‌. நாலுடையா ரெடுத்தொதினாூ; இது வேற்றுமை, 

6 அகவ லோசை யாசிரி யம்மே 
என்று பிறருஞ்‌ சொன்னா ரெனக்கொள்க, (௧௬) 
[சீர யப்பாவினது பெயர்‌ வேறுபா டாமாறு,] 
70, நேரிசை யிணேக்குறண்‌ மண்டில நிலைப்பெய 
ராகுமண்‌ டிலமுமென்‌ றகவ னான்கே, 
இஃதென்னுதலிற்றோ வெனின்‌, அகவலோசையோ டளவடி த்‌ 
தாகியும்‌, இயற்சீர்‌ பயின்றும்‌, ௮யற்சிர்‌ விரவியும்‌, தன்றளை தழுவி 
யும்‌, அயற்றளை மயங்கயும, நிரை ஈடுவாயெ வஞ்சியுரிச்சர்‌ வாராது 
அயற்பாவடி மயங்கியும்‌, மயங்கர்தும்‌, ஐஞ்சரடியா லருகி வரு 
மென்றும்‌, சாலெழுச்து முதலா விருபதெழுத்தின்க அ முயர்ந்து 
பதினேழ்‌ நிலமும்‌ பெற்ற சாற்‌ €ரடியா னடைபெறு மென்றும்‌ 
ஏனைய னையை வ வையக சசககக கைகளை வணக அவையை னை வைகை ைவ வையை வை சைவ சைகை வைகை வைய வைகையை வைத தவாவை 
* *மயேச்சாரர்‌' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 258 


வேண்டப்பட்ட வாசிரியப்பாவினது பெயர்‌ வேறுபாணெர்ச்து,௪ 
னுதலிற்று, 
இதன்பொருள்‌:--கேரிசை யாசிரியமும்‌ நிலைமண்டில வாரிய 


மும்‌ என அசிரியப்பா கான்காகும்‌ என்றவாறு, 


இது மொழிமாற்றுச்‌ சூத்திரம்‌, 'நிலைப்பெயராகு மண்டிலமு 
மென்‌ றசவனான்‌கே' என்றவழி, நிலையென்பதனையும்‌, மண்டில மென்‌ 
ப தனையும்‌ கூட்டி நிலைமண்டில மென்றும்‌; பின்‌ அகவ லென்பதனை 
யும்‌ பெயரென்பதனையும்‌ நான்‌ கென்‌ பதனையும்‌ கூட்டி அகவற்பேயர்‌ 
நான்காகு மென்றுங்‌ கொள்க, 


செவ்விதாக்ய இசை யாகலினானும்‌, மிக்கபுகமும்‌, சொல்லும்‌, 
ஓசையு முடைத்தாகலினானும்‌ கேரிசை யென்பதூஉங்‌ காரணக்‌ 
குறி. குறளடி யிணைந்துவருதலின்‌ இணைக்குற ளென்பதூடங்‌ கார 
ணக்குறி, எல்லாவடியு முதன்‌ விறுதியாக வுச்சரித்சாலு மோசை 
யும்‌ பொருளு மொத்து வருதலின்‌ மண்டில மென்பதூஉங்‌ காரணக்‌ 
குறி. ஒரு பெற்றியாய்‌ நின்‌ றெல்லாவடியு மொத்து ஈடத்தலின்‌ 
கிலைமண்டில மென்பதூஉங்‌ காரணக்குதி, என்னை ] 


(( நேரிசை யிணைகிலை மண்டில மண்டில 
மீரிரண்‌ டியல வெண்ணும்‌ காலை " 


எனறார்‌ பிறரும்‌, 

மூன்றகவலோசையானு நானகாசிரியப்பாவு முறழப்‌ பன்னி 
ரண்டாம்‌, நான்‌ காசிரியப்பாவினையும்‌ சிறப்புடைய வேழ்தளை, 
சிறப்பிலேம்களை யெனக்‌ கூறுபடுப்ப ஐம்பத்தாறாம்‌. அவை 
யோசையுக்‌ தனையும்‌ கூட்டி யுறழ நூற்றறுபத்செட்டாம்‌. 

'பேயர்‌' என்ற விதப்பு என்னையெனின்‌, ஒருசா ராரிரியர்‌ வேற்‌ 
றடி. விரவிவரஈ்த வாசிரியங்களை விரவிய லாசிரிய மென்றும்‌, விரவா 
வதனை இன்னிய லாசிரிய மென்றுஞ்‌ சொல்லுவரென்ப தறிவித்தற்‌ 
கெனக்கொளக, 

சான்‌ காசிரியத்தினையு மிவவிருபெயராற்‌ கூறு படுப்ப எட்டாம்‌. 


ஓசையுக்களையுங்‌ கூட்டியுறழ முர்நாற்றுமுப்பக்தாறாம்‌, பிறவாற்‌ 
முன்‌ விகற்பிக்கப்பலவாம்‌, (௧௭) 


250 யாப்பருச்கல விருத்தி 


[நேரிசை யாசிரியப்பா வாமாறு.] 


71. அந்த வடிய னயலடி. சிந்தடி 
வந்தன நேரிசை யாசிரி யம்மே. 
இஃகென்னுதலிற்றோவெனின்‌, மேலதிகாரம்‌ பாரித்த சான்‌ 
கனுள்‌ நேரிசையாசிரியப்பா வாமா றுணர்த்துத னுதலிற்று. 


இதன்‌ பொருள்‌. ஈற்றடியினயலடி முச்‌சரான்‌ வருவது 
சேரிசையாசிரியப்பா வெனப்படும்‌ என்றவாறு, 

வரலாறு; 

“கில தீதினும்‌ பெரிதே வானினு முயர்ந்தன்று 
நீரினு மாரள வின்றே சாரற்‌ 
சருற்கோற்்‌ குறிஞ்ப்பூக்‌ சொண்டு 
பெருந்தே னிழைக்கு நாடனொடு ஈட்பே ” (குசச்தொசை-3.) 
இஃதிற்றயலடி முச்‌சீரான்‌ வந்தமையின்‌ ரேரிசையாரிரியப்பா, 

(நிறு வெள்ளா-யோ?ர என்பது தூங்கிசையகவற்‌ சிறப்‌ 
புடை யியற்ரோன்‌ வந்த சேரிசையாசிரியப்பா, 

பிறவும்‌ வர்‌ தவழிக்காண்க, 

(இந்து வந்தன ' வென்னாது பெயர்த்தும்‌ 'அடி'யென்ற சென்னை 
யெனின்‌, கைச்சளைப்பொருண்மே லாசிரியம்‌ வரும்வழி எருத்தடி 
முச்சீரான்‌ வரப்பெறாவென்பர்‌ *கடியஈன்னியார்‌ என்பதறிவித்தற்‌ 
கெனக்கொள்க, எனனை ? 

( கைக்கிளை யாசிரியம்‌ வருவ தாயின்‌ 
மூச்‌ ரெருத்தின்‌ றா முடி வடி. 
யெச்ச ரானு மேகாரத்‌ திறுமே ” 
என்றாராகலின்‌. 
( ஈற்றதன்‌ மேலடி யொரு£ீர்‌ குறையடி 
விற்பது சேரிசை யாசிரி யம்மே ” 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 
“4 இறு ரடிமே லொருசீர்‌ குறையடி 
பெறுவன நேரிசை யாசிரி யமமே ” 
என்றார்‌ சறுகாக்கைபாடினியார்‌. (௧௮) 








8 ( தடிரன்னியார்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 957 


[இணைக்தறளாசிரியப்பா வாமாறு.] 
72. இணைக்குற ளிடைபல குறைந்திறி னியல்பே. 
இல்சென்னுதலிற்றோவெனின்‌, இணைக்குற ளாசிரியப்பா 
வாமா றுணர்த்துதனுதலிற்று, 
இதன்பொருள்‌ :-—இணைக்குறளாசிரியப்பா ஈற்றடியின்‌ மேலை 
யடி. இரண்டும்‌ பலவுங்‌ குறைந்திறுத லியல்‌ பெனப்படு மென்றவா று. 
ஈற்றடியின்‌ மேலையடியென்பது அதிகாரம்‌ வருவித்துரைத்தது. 
இயல்பே ' என்ற விதப்பான்‌, முதலடியு மீற்றடியும்‌ ஒழித்து 
ஏனையடி சில ஒரு£ரு மிரு£ருங்‌ குறைந்து வருவது இணைக்குற 
ளாசிரியப்பா வெனப்படும்‌ என்றவாறு, வரலாறு:-- 
“ நீரின்‌ றண்மையுர்‌ தியின்‌ வெம்மையுஞ்‌ 
சாரச்‌ சார்ந்து தீரத்‌ தீரும்‌ 
சார னாடன்‌ கேண்மை 
சாரச்‌ சாரச்‌ சார்ந்து 


தீரச்‌ தீரத்‌ தர்பொல்‌ லாதே ” 


இது றெப்புடை நேரொன்‌ மாசிரியத்தளையானவம்‌ அ ஈற்றயலடி 
யிரண்டும்‌ முச்சீரான்‌ வந்த விணேக்குறளாசிரியப்பா, 


: இவளினு மிவளினு மிவளவருர்‌ இினளே 
இவளினும்‌ வருந்தின னிவனே யிவளைக்‌ 
கொடுத்தோ னொருவனு முளனே தொடிக்கை 
பிடித்தோ னொருவனு முளனே 
நன்மலை நாடனு முளனே 
புன்னையங்‌ கானற்‌ சேர்ப்பனு முளனே '' 


இது இறெப்புடை நிரையொன்‌ ருசிரியத்தளையான்‌ வந்த விணைக்‌ 
குறளாசிரிபப்பா, 


6 குன்றுவாழ்‌ கொடிச்சியர்‌ றோ ரெடுத்த 
வம்மெல்‌ லாகத்‌ தலரிவ னோேனாது 
நீங்கிய வண்ணமு *நீம்கிப்‌ 
பாம்‌இயற்‌ றமரொடும்‌ வர்து 
தாக்யெ வின்பர்‌ சணர்தனை பெரிதே ” 
இது சிறப்பில்‌ சலித்தளையான்‌ வந்த விணைக்குற 'ளாசிரியப்பா, 








அ. 








* “நீன்திய' எனவும்‌ பாடம்‌, 


94 


258 யாப்பருங்கல விருத்தி 


( இறியகட்‌ பெறினே யெமக்கூயு மன்னே 
பெரியகட்‌ பெறினே 
யாம்பாடத்‌ தான்மகிழ்ச்‌ துண்ணு மன்னே 
சிறுசோற்‌ ரானு 
ஈணிபல கலத்தன்‌ மன்னே 
பெருஞ்சோற்‌ மானு 
ஈணிபல கலத்தன்‌ மன்னே 
என்பொடு தடிபடு வழியெல்லா 
மெமக்யே மன்னே 
யம்பொடு வேனுழை வழியெல்லாக்‌ 
தானிற்கு மன்னே 
நரநத சாறுர்‌ தன்கையாற்‌ 
புலவு நாறுமென்‌ றலைதை வருமன்னே 
யருங்கலை யிரும்பாண ரகன்மண்டைத்‌ துளையுமீஇ 
யிரப்போர்‌ கையுளும்‌ போகிப்‌ 
புரப்போர்‌ புன்கண்‌ பாவை சோர 
வஞ்சொலுண்‌ டேர்ச்சிப்‌ புலவர்‌ நாவிற்‌ 
சென்றுவீழ்க்‌ தன்‌ றவ 
னருகிறத்‌ இயங்கிய வேலே 
யாசா கெந்தை யாண்டுளன்‌ கொல்லோ 
இணிப்‌ பாடுநரு கில்லை 
பாடு நர்க்கொன்‌ றீகுகரு மில்லை 
பணித்துறைப்‌ பகன்றை ஈறைக்கொண்‌் மாமலர்‌ 
சூடாது வைகி யாங்குப்‌ பிறர்க்கொன்‌ 
றீயாது வீயு முயிர்தவப்‌ பலவே ”' (புறம்‌-236.) 


இதனுள்‌ இரு?ரு முச்சீரு மிடை யிடையே வந்தன, 
பிறவுமன்ன. என்னை! 
ன இடைபல குறைவ தணைக்குற சாகும்‌” 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 
அளவடி. யந்தமு மாதியு மாக்‌ 


குறளடி சநதடி யென்றா யிரண்டு 
மிடைவர ஙிற்ப இணைக்குற னாகும்‌ ” 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 

“6 இடையிடை சீர்தபி னிணைக்குற சாகும்‌ ” 


என்றார்‌ சிறுகாச்சைபாடினியார்‌, 


செய்யுளியல்‌ 959 


( ஈற்றயல்‌ குறைந்த நேரசை யிணையா 
மேற்ற வடியி னிடைபல குறைந்தன ” 


என்றார்‌ மயேச்சுரா (௧௯) 
[௮டிமறி மண்டில வர்சிரியப்பா வாமாறு,] 
13. மனப்படு மடிமுத லாயிறின்‌ மண்டிலம்‌. 


இஃதென்னுதலிற்றோவெனின்‌, அடிமறி மண்டில வாசிரியப்‌ 
பா வாமா றுணர்த்துக னுதலிற்று, 


இதன்பொருள்‌ :-—யாதானு மனப்பட்டதோரடி முதலாகச்‌ 
சொல்லப்பட்டு முடிவது மண்டிலவாசிரியப்பா வெனப்படு மென்ற 
வாறு. உதா ரணம்‌:-- 


“ மாறாக்‌ காதலர்‌ மலைமறந்‌ தனரே 
யாறாக்‌ *கட்பனி வரலா னவே 
வேரு மென்றோள்‌ வளைஜஞெூ மும்மே 
கூறாய்‌ தோழியான்‌ வாழு மாறே ” 
இத தன சீர்‌ சேர்த்‌ தளையான வந்த மண்டிலவாசிரியப்பா. 


“ பூங்கட்‌ குறுர்தொடி யாங்குற்‌ றனளே 
புனல்சே ரூரன்‌ பொதுமக னன்றே 
ஏ.தின்‌ மாக்கட்‌ கெவனா கஇயரோ 
போதி பாணஙின்‌ பொய்மொழி யெவனோ ” 


இது சிறப்புடை யியற்சர்வெண்டனையான்‌ வத்த மண்டில 
வாசிரியப்பா. 


“ குரல்‌ பம்பிய சிறுகான்‌ யாறே 
குர மசளி ராரணம்‌ னெரே 
வார லெனினே யானஞ்‌ சுவலே 
சார னாட நீவர லாறே” 


இது சிறப்புடை யாசிரியத்தளையான்‌ எந்த மண்டில வாசிரி 
யப்பா. 


வ பட யல ம ப வழதியயமபமையுவவவிறிஜு 


வி டை அமை ல த்‌ வக்‌. அடவி 


* தண்ணீர்‌ வரலா னாதே ' எனவும்‌ பாடம்‌, 


200 யாப்பருக்கல விருத்தி 


இவற்றை மனப்பட்டதோர்‌ அடிமுதலாக வுச்சரித்து ஓசையும்‌ 
பொருளும்‌ பிழையாவாறு கண்டு கொள்க, என்னை ! 

((। உரைப்போர்‌ குறிப்பி னுணர்வகை யின்றி 
யிடைப்பான்‌ முதலீ றென்றிவை தம்முண்‌ 
மதிக்கப்‌ படாதன மண்டில யாப்பே " 

எனறார்‌ காச்கைபாடினியார்‌. 

6 கொண்ட வடிமுத லாயொத்‌ திறவது 
மண்டில யாப்பென வகுத்தனர்‌ புலவர்‌ ” 

என்றார்‌ சிறுகாக்கை பாடினியார்‌. 

! கொண்ட வடிமுத லாயொத்‌ இறுவது 
மண்டில மொத்திறி னிலைமண்‌ டிலமே” 

என்றார்‌ ௮விஈயனார்‌. 

4 எவ்வடி யானு முதனடு விறுதி 
அவ்வடி பொருள்கொளின்‌ மண்டில யாப்பே ” 

என்றார்‌ மயேச்சுரர்‌. 
அஃதேல்‌ அடிமுதலாய்‌ வரினென்னாது. இறினென வேறு 
தக்திசைப்பக்‌ கூறியதென்னை ? நேரிசை, இணைக்குறள்‌, நிலைமண்டில 
வாசிரியங்கள்‌, முதலும்‌ இறுதியும்‌ ஒன்‌ திவந் தால்‌ அவற்றை ரேரிசை 
மண்டில வாசிரியப்பா, இணைக்குறண்‌ மண்டில வாசிரியப்பா, மண்டில 
வாசிரியப்பா, நிலைமண்டில வாசிரியப்பா எனப்‌ பெயரிட்டு வழங்‌ 
குவ ரொருசா ராசிரிய ரென்பததிவித்தற்கு எனக்கொள்க, என்னை? 
“்‌ எழுவா யிரட்டித்‌ திறுதி யொனறாய்‌ 
வரினது மண்டில வாசிரி யம்மே” 
சன்றுராகலின்‌. 
வரலாறு: 
“ முதுக்குறைர்‌ தனனே முதிக்குறைக்‌ தனளே 
மலைய னொன்வேற்‌ கண்ணி: 
மூலையும்‌ வாரா முதுக்குறைச்‌ தனனே” 
இத கேரிசை மண்டிலவாசிரியப்பா. 
பிறவும்‌ வந்தவழிக்‌ , கண்டுகொள்க, (௨௦) 


செய்யுளியல்‌ 261 
[நீலைமண்டில வாசிரியப்பா வாமாறு,] 


74. ஒத்த வடியின தாகியு மொற்றிற 
நிற்பவு மென்னு நிலைமண்‌ டிலமே. 


இஃதென்னுதலிற்று வெனின்‌, நிலைமண்டில வாசிரியப்பா 
வாமா றுணாத்துத ுதலிற்று, 


இதன்‌ பொருள்‌:--கேரிசை இணைக்குறள்‌ போலாது, எல்லா 
வடியுஞ்‌ சீரொத்து நின்றவாறே நின்று முடிவனவாகியும்‌, அவ்வா 
நின்றி யாதேனும்‌ ஓரசொற்றினையு மீறாக நிற்பனவும்‌, என்‌ என்‌ 
னும்‌ அசைச்‌ சொல்லீறாக நிற்பனவும்‌ நிலைமண்டில வாசிசியப்பா 
வெனப்படும்‌ என்றவாறு, 


நிற்பவும்‌' என்றவும்மையான்‌ நூற்பா நிலைமண்டிலமும்‌, பிறவும்‌ 
ஏ, ஓ ஈ, ஆ, ஐ என்னும்‌ ஐந்து உயிரும்‌ அல்லாப்‌ பிறவுயிரும்‌ இசை 


வன வெல்லாம்‌ ஈறாக வரப்பெறும்‌ எனக்கொள்க, 
வரலாறு: 


“வேரல்‌ வேலி வேர்க்கோட்‌ பலவின்‌ 
சார ஓட செவ்வியை யாகுமதி 
யாரஃ தறிந்திசி னோரே சாரற்‌ 
இறுகோட்டுப்‌ பெரும்பழக்‌ தூக்கி யாங்‌ 
ளுயிர் தவச்‌ சிறிது காமமோ பெரிதே'' (குழந்தொசை-18,) 


இஃதெல்லா வடியு மொத்துச்‌ சிறப்புடை நேர்த்தளையான்‌ வந்த 
நிலைமண்டில வாசிரியப்பா. 


“ பானலொடு கமழும்‌ கானல்‌ தண்சழி 

* முத்துக்‌ கன்ன கொத்துதிர்‌ புன்னைக்‌ 
கொடுஞ்சனை நெடுக்கோட்‌ டிருந்த பார்ப்பிற்குக்‌ 
குண்டுறை யன்ன மீன்கவர்ந்து கொடுக்குர்‌ 
தண்டுறை யூரன்‌ 1தக்கானெனல்‌ கொடிதே 


இது சிறப்பில்‌ வஞ்சித்தளை யொன்றி வந்த நிலைமண்டில வாசிரி 


யப்பா. 





௫ (முத்‌. துகுத்தன்ன' எனவும்‌ பாடம்‌, 
1 (சகானெனல்‌' எனவும்‌ பாடம்‌, 


362 யச்ப்பருங்கல விருத்‌ தி 


இவை யெல்லா வடியு மொத்து நின்றவாறே நின்று இற்றன. 
பிறதளையானும்‌ வந்த வாறு கண்டுகொள்க, 

( சோண்மாக்‌ கொட்குமென்‌ றஞ்சுவ லொன்னார்க்‌ 
இருவிசும்பு கொடுக்கு நெடுவேல்‌ வானவன்‌ 
கூட லன்ன குறுந்தொடி யரிவை 
யாடமை மென்றோ ணசைஇ நாடொறும்‌ 
வடிநுனை யெஃகம்‌ வலவயி னேந்தக்‌ 
கைடோற்‌ காந்தட்‌ கடிமல ரவிழும்‌ 
மைதோய்‌ சிலம்ப னள்ளிருள்‌ வரு.மிடம்‌” 

இது மகரவிராய்‌ வந்த நிலைமண்டிலம்‌, உதையணன்கதையும்‌, 
கலியாணகதையும்‌ என்‌ என்னும்‌ அசைச்சொல்லாலிற்ற நிலைமண்‌ 
டிலம்‌. 

“ அற்றுச்‌ செலவு மளைமறி நாகமும்‌ 
தாப்பிசைத்‌ தளையும்‌ தணிஙிலைப்‌ பெய்தியோ 
டேற்கும்‌ பொருள்கோ ளிவையா மெனலான்‌'' 

இது னகரமீறாய்‌ வந்த நூற்பா நிலைமண்‌ டிலம்‌. 
பிறவும்‌ வந்தவழிக்காண்க, என்னை ? 

14 ஒதீத வடித்தா யுலையா மண்டிலம்‌ 
என்னென செவியை யீரு கப்பெறும்‌ 
அன்ன பிறவு மர்கிலைமண்‌ டிலமே'' 

என்றார்‌ ௮விஈயனார்‌. 

( ஒத்த வடியின ஈிலைமண்‌ டிலமே” 

“ என்னெனு மசைச்சொலும்‌ பிறவு மொன்றித்‌ 
துன்னவும்‌ பெறூ௨ சிலைமண்‌ டிலமே 
என்னென நிறுதல்‌ வரை சிலை யின்றே” 

அல்லா வொற்றினு மதனினு யிறுதி 
கில்லா வல்ல நிற்பன வரையார்‌” 

சான்றார்‌ மயேச்சுரர்‌, 

“ நான்கு முதலாக நாலைந்‌ தெழுத்தளவு 
மானற வகவ லடிக்கெனப_ மூன்‌ றுடைய 
பத்தாதி யாகப்‌ பதிற்றிரட்டி மீரறாக 
வைத்தார்‌ முரறிகைக்‌ கெழுத்து'' 


செய்யுளியல்‌ 200 


(£ எல்லா கிலமு மடிப்படுத்‌ திரிரண்டு 
நல்லா கமப்பொருளை ஈண்ணுதலாற்‌--பல்லோர்க்கும்‌ 
சீரா சிரியத்தைத்‌ தேர்வேந்த னென்றரைத்தார்‌ 
பேரா சிரியர்‌ பெயர்‌” 


இவற்றை விரித்துரைத்துக்கொள்க, (௨௧) 
[அசிரியத்தாழிசை யாமாறு,] 
75. மூன்றடி யொத்த முடிவின வாய்விடின்‌ 
ஆன்ற வகவற்‌ ரழிசை யாமே. 


இஃதென்னுதலிற்றோ வெனின்‌ ஆசிரியப்பாவுணர்‌ தீதி, இன 
முணர்த்துவா னெடுத்துக்கொண்டார்‌; அவற்றுள்‌ இச்‌ சூத்திரர்‌ 
தாழிசையாமா றுணர்த்துதனுதலிற்று, 
இதன்‌ பொருள்‌ :-—அடிமூன்றாய்த்‌ தம்முள்‌ எளவொக்து வரு 
வனவாயின்‌ அவை அமைதிபெற்ற வாசிரியத்‌ தாழிசையும்‌, ஆசிரிய 
வொத்தாழிசையுமா மென்றவாறு, 
சீர்‌ வரையறுத்திலாமையான்‌ எனைத்துச்‌ ஈரானும்‌ அடியாய்‌ 
வரப்பெறும்‌, 'ஆன்ற' என்று மிகுத்துச்‌ சொல்லியவதனால்‌ ஒரு 
பொருண்மேன்‌ மூன்றடுக்கி வருவது சிறப்புடைத்து ; தனியே வரப்‌ 
பெறுமாயினு மெனக்கொள்க, என்னை? 
££ ஒத்த வொருபொருண்‌ மூவடி முடியினஃ 
தொத்தா ழிசையா முடன்மூன்‌ றடுக்கின்‌?' 
என்றார்‌ மயேச்சுரர்‌, 


அவ்வாறே ஒரு பொருண்மேன்‌ மூன்றடுக்கி வருவன வொத்‌ 
தாழிசை யென்றும்‌ ஒரு பொருண்‌ மல்‌ ஒன்றாயும்‌, இரண்டாயும்‌, 
முன்றடுக்கப்‌ பொருள்‌ வேருகயும்‌, மூன்றின்‌ மிக்கனவும்‌ ஆசிரியத்‌ 
தாழிசை யென்றும்‌ விகற்பித்துக்‌ கூ றுவ ரொருசா ராசிரிய ரெனக்‌ 
கொள்க, 


வரலாறு; 


“ சாருஸ்‌ ணாடைச்‌ சாய்சோ விடையன 
சேர்கொண்‌ முல்லை நெற்றி வேய 
வாரான்‌ வாரா னெற்றே யெல்லே; 


204 யாப்பரும்கல விருத்தி 


6 அச்‌. தூண்‌ படை யாய்கோ லிடையன்‌ 
னற்கார்‌ முல்லை செற்றி வேய 
வாரான்‌ வாரா னெற்றே யெல்லே; 
( துவருண்‌ ணாடைச்‌ சாய்கோ விடையன்‌ 
கவர்கார்‌ முல்லை நெற்றி வேய 
வாரான்‌ வாரா னெற்றே யெல்லே" 
இவை யொரு பொருண்‌ மேன்‌ மூன்றடுக்கி காற்ரேடியான்‌ 
இறப்புடை யாசிரிய சேர்த்தளையான்‌ வந்த வாசிரிய வொத்தாழிசை, : 
“( கன்று குணிலாக்‌ *கனியுதிர்த்த மாயவன்‌ 
இன்றும்‌ மானுள்‌ வருமே லவன்வாயில்‌ 
கொன்றையம்‌ தீங்கழல்‌ கேளாமோ தோழீ ; 
“ பாம்பு சயீறாச்‌ கடல்கடைந்த மாயவன்‌ 
ஈங்குரம்‌ மானுள்‌ வருமே லவன்வாயில்‌ 
ஆம்பலர்‌ திற்குழல்‌ சேளாமோ தோழீ ; 
(( கொல்லையஞ்‌ சாரற்‌ குருந்சொசித்த மாயவன்‌ 
1 எல்லி£ம்‌ மானுள்‌ வருமே லவன்வாயில்‌ 
முல்லையர்‌ இங்குழல்‌ கேளாமோ தோழீ '(சிலப்பதிசரரம்‌-ஆம்ச்சிய/குரவை..) 
இவை இயற்சர்ச்‌ சிறப்புடை வெண்டளையான்‌ வந்த வாசிரிய 
வொத்தாழிசை. 
/8ீடற்க வினையென்று செஞ்‌ லுள்ளி 
சிறைமல ஞ்‌ சாந்தமொடு புகையு நீவி 
வீடற்குர்‌ தன்மையினான்‌ விரைர்து சென்று 
விண்ணோடு மண்ணினிடை ஈண்ணும்‌ பெற்றி 
பாடற்கும்‌ பணிதற்குர்‌ தக்க தொல்ர்‌ 
பகவன்ற னடியிணையைப்‌ பற்று நாமே” 
இஃது ஒருபொருண்மே லொன்றாய்‌, எண்சீர்க்‌ கழிநெடிலடி 
யாற்‌ சிறப்புடைக்‌ கலித்தளையாற்‌ றனியே வந்த வா)ிரியத்தாழிசை, 
“ வானுற கிமிர்ர்தனை வையக மளம்தனை 
பான்மதி விடுத்தனை பல்லுயி ரோம்பினை 
ரீனிற வண்ணரின்‌ னிரைகழ றொழுதனம்‌" 
இ௮ சிறப்புடையாசிரியத்‌ தளையான்‌ வந்த ஆசிரியத்‌ தாழிசை, 
* ' சனியுகுத்த' எனவும்‌ பாடம்‌. 14 எல்லை' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 265 


இனி யொருபொருண்மே லிரண்டாமஓயும்‌, மூன்றாகும்‌, பொ 
ருள்‌ வேருகியும்‌, ௮தஇின்மேன்‌ மிக்கனவும்‌ வர்‌. சவழிக்‌ கண்டுகொள்க, 
ஆசரிரியத்தாழிசை யெனினும்‌ ஆசிரியவொத்தாழிசையெனினு மிழுக்‌ 
காது, என்னை! 


“ அடிமூன்‌ ரொத்திறி னொச்தா மிசையே” 
என்றார்‌ சிறுசாக்கை பாடினியார்‌. (௨௨) 


[ ஆசிரியத் துறை யாமாறு, | 


76. கடையத னயலடி கடைதபு நடையவும்‌ 
நடுவடி. மடக்காய்‌ நான்கடி. யாகி 
யிடையடி. குறைநவு மகவற்‌ அறையே 


என்பது சூத்திரம்‌, இஃதென்னுதலிற்றோவெனின்‌, ஆசிரியத்துறை 
யாமா றுணர்த்துத னுதலிற்று, 

இதன்பொருள்‌ :-—ஈற்றயலடிகுறைந்‌ து கான்கடியாய்‌ வருவன 
வும்‌, ஈற்றயலடிகுறைக்‌து இடைமடக்காய்‌ நான்கடியாய வருவனவும்‌, 
* இடை யிடை குறைந்து ஈான்கடியாய்‌ வருவனவும்‌, இடை யிடை 
குறைக்‌ திடைமடச்காய்‌ நான்கடியாய்‌ வருவனவும்‌ எல்லா மாசிரியத்‌ 
துறையெனப்படும்‌ என்றவாறு, 

(நடுவடிமடக்காய்‌' என்பதனை யொருகா லிருதலையுங்‌ கூட்டி 
மத்திமதீபமாக வுரைக்கப்படும்‌, சீர்வரையறை யின்மையின்‌ எனைத்‌ 
துச்‌ சீரானு மடியாய்‌ வரப்பெறும்‌, (ஈடையவும்‌' என்ற மிசையான்‌ 
முதலயலடி குறைந்தும்‌, கவெரடி. குறைந்தும்‌, மிக்கும்‌ வருவனவும்‌ 
ஆசிரியகச்தறையாம்‌, அல்லது ஒரடி குறைந்‌ துவருவன ஆசிரிய சேர்த்‌ 
துறையென்றும்‌, ஈரடி குறைந்‌ துவருவன ஆசிரிய விணைக்குறட்டுறை 
யென்றுஞ்‌ சொல்லப்படும்‌, 

வரலாறு 

“ கரைபொரு கான்யாற்றம்‌ கல்லத ரெம்முள்ளி வரு இராயின்‌ 
அரையிருள்‌ யாமத்‌ தடுபுலியோ நும்மஞ்சி யகன்றுபோக 
ஈரையுருமே றும்கைவே லஞ்சுக அம்மை 
வரையர மங்கையர்‌ வெளவுத லஞ்சுதும்‌ வாரலையோ” 

எனவும்‌, 
* * இடைகுை றச்‌ அ ' எனவும்‌ பாடம்‌, 


a4 


206 யாப்பருங்கல விருத்தி 


, 6 வானகச்‌ சோலை வரையத ரெம்முள்ளி வருதி ராயின்‌ 
யானைசண்‌ டார்க்கு மரியேறு அமமஞ்சி யகன்று போக 
யானையோ அுங்தைவே லஞ்சுக நும்மை 
வானர மகளிர்‌ வெளவுத லஞ்சுதும்‌ வாரலையோ” 


எனவும்‌ இவை யீற்றயலடிகுறைர்‌ து இயற்சீர்ச்‌ சறப்புடைவெண்‌ 
டனையானும்‌, சிறப்பில்வெண்டளையாலும்‌ வரத வாசிரியசோ ச்‌ தறை, 


“ வண்டுளர்‌ பூர்தார்‌ வளங்கெழு செம்பூட்சேஎய்‌ வடிவே போலச்‌ 
தண்டளிர்ப்பூம்‌ பிண்டித்‌ தழையேர்தி மாவினவித்‌ தணந்தோன்‌ யாரே 
தண்டளிர்ப்பூம்‌ பிண்டித்‌ தழையேர்தி வந்தும்‌ 
பண்டைப்‌ பதிவினவிப்‌ பாக்கு படமொழிந்து படர்ந்தோனன்றே ”' 


எனவும்‌, 


 கண்ணியோ * கண்ணே வலத்தசைத்த காரி 
கமழ்தண்டார்‌ காமம்‌ புனைபவே காரி 
பண்ணியோர்‌ 1 பாட லெழட்பண்ணி சாரி 
[ பணைமுழவின்‌ சீர்தயங்கப்‌ பாடானோ காரி 
சர்தயங்கத்‌ தார்தயங்கச்‌ செட்யாத $ செய்திவ 
ணீர்‌ தயங்கு கண்ணினளாய்‌ கீற்கவோ காரி 
எினக்கனியார்க்‌ செல்லா மினையையோ சாரி'' 


எனவும்‌ இவை யிீற்றயலடிகுறைக்‌ திடை மடக்காய்‌ சான்கடியாய்‌ 
வெண்டளையான்‌ வந்த வாரிய தேர்த்‌ துறை, 
$ ப கொன்றார்ர்கமைர்த * ய ள்‌ 
ப்‌ ப கற்பன்றே” 
என்பது முதலடியு மூன்றாமடியும்‌ பதினான்கு சீராய்‌, அல்லாத 
வடியிரண்டும்‌ பதினாறு சீராய்‌ இடையடிகுறைக்து வந்த வாசிரிய 
விணைக்குறட்டுறை, 





* ( கண்ணி ' எனவும்‌ பாடம்‌, 
* “பாட ரறொழப்பண்ணி ' எனவும்‌ பாடம்‌, 
1 பணைமுழவஞ்£ீர்‌ ' எனவும்‌ பாடம்‌. 

$ ' செய்தவள்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


$ இச்செய்யுளை 81-ஆம்‌ பக்கத்திற்‌ காணத, 


செய்யுளியல்‌ 267 


“்‌ இரங்கு குயின்முழவா வின்னிசையாழ்‌ தேனா 
அரம்க மணிபொழிலா வாடும்போலு மிளவேனில்‌ 
அரம்க மணிபொழிலா வாடுமாயின்‌ 
மரம்கொன்‌ மணந்தகன்ருர்‌ நெஞ்ச மென்செய்த திஎவேனில்‌" 
எனவும்‌, 
“போதுறு முச்குடைப்‌ பொன்னெயி லொருவன்‌ 
தாதுறு தாமரை யடி யிணை பணிந்தார்‌ 


தாதுறு தாமரை யடியிணை பணிச்தார்‌ 
திதுறு திவினை யிலரே,” 


எனவும்‌ இவை யிடையிடை குறைக்‌ திடைமடக்காய்‌ வந்த வாசிரிய 
விணைக்குறட்ழை, 
“வறிகொ எரவு மதியுஞ்‌ சுழலச்‌ 
சரிகா லேந்தி யாடுமே 


கரிகா லேந்தி யாடு மிறைவன்‌ 
புரிபுன்‌ சடைமேற்‌ புனலும்‌ பிறழ்வே”' 


இத முதலயலடி யொருசர்‌ குறைந்‌ இ, ஏனையடிமூன்றும்‌ சாற்‌ 
ரடியாய்‌, இடைமடக்காய்‌ வந்த வாசிரிய நேர்த்துறை, 


“ பாடகஞ்சேர்‌ சாலொருபாற்‌ பைம்பொழ்‌ கனைகழற்கா லொருபாற்‌ >றோன்றும்‌ 
நீடு குழலொருபா னீண்ட சடையொரறாபால்‌ 
வீடிய மானி னதசொருடான்‌ மேகலைசேர்ச்‌ 
தாடி துலொருடா லவ்வுருவ மாண்பெண்ணென்‌ றறிவார்‌ யாரே” 


இது ஈடுவிரு சீர்குறைர்து மற்றை யிரண்டடியு மறுரோன்‌ 
வந்த வாசிரிய விணைக்குறட்டுறை, 
6 கோடல்‌ விண்டு கோப மூர்ந்த கொல்லைவாய்‌ 
மாடு நின்ற கொன்றை யேறி மெளவல்‌ பூத்த பாச்கெலாம்‌ 
ஆடன்மஞ்ஞை யன்ன சாய லஞ்சொல்‌ வஞ்சி மாதராய்‌ 
வாடன்‌ மைந்தர்‌ தேரும்‌ வரது தோன்றுமே” 
இது ஈடுவிரண்டடியு மிக்குவர்த வாசிரியத்‌. துறை, 
பிறவும்வர்தவழிச்‌ காண்க, 
மடக்கு மூவகை; அடிமடக்கு, சீர்மடக்கு, ௮சைமடக்கு என, 


என்னை! த 


966 யாப்பருங்கல விருத்‌ இ 


“ இரண்டா மடியை யிணிதினின்‌ மடக்கலும்‌ 
இரண்டா மடியி னிறுதிச்ரர்‌ மடக்கலும்‌ 
இரண்டா மடியி னீற்றசை மடக்கலும்‌ 
இவ்வா றென்ப மடக்குத ரனே.” 


என்௫.ராகலின்‌, 
வரலாறு: 


“ வண்டுளர்‌ பூந்தார்‌ " எனவும்‌ (“இரங்குகுயின்‌' எனவும்‌ இவை 


ர்‌ 


யடிமடக்கு. '' சண்ணியோர்‌ கண்ணே '' என்பது சீர்மடக்கு. 


“ முத்தரும்பிப்‌ பைம்பொன்‌ மலர்ந்து முகுகுயிர்த்‌ துத்‌ 
தொத்தலரும்‌ கானற்‌ * றுறையேர்‌ 
துறைவழி வந்தென து தொன்னலனு காணு 
நிறைவளையும்‌ வெளவி 1 சனையா னச்சேர்ப்பன்‌'' 

இஃது ௮சை யிடைமடக்கு, 
பிறவும்‌ வந்தவழிக்‌ காண்க, என்னை ! 

எ“ அடித்தொகை நான்குபெற்‌ றந்தத்‌ சொடைமேற்‌ 
திடப்பது ராற்சீர்க்‌ மைய தாதி 
யெடுத்துரை பெற்ற வீருரெடி லீற்றின்‌ 
அடிப்பெறி னாசிரி யத்துதை யாகும்‌” 

அளவடி யைஞ்சர்‌ நெடிலடி. தம்மு 
ரூறழச்‌ தோன்றி யொத்த தொடையாய்‌ 
விளைவது மப்பெயர்‌ வேண்டப்‌ படுமே” 

எனறார்‌ காக்கைபாடினியார்‌. 

எண்ட ரடியீற்‌ தயலடி. குறைநவும்‌ 
ஜஞூ ரடியினும்‌ பிறவினு மிடையொன்ற 
வந்த தொடையா யடிஈான காதி 
யுறழக்‌ குறைவும்‌ துறையெனப்‌ படுமே” 

என்றார்‌ மயேச்சுரர்‌, 

“ நரற்ச ரடிநான்‌ கர்தத்தொன்ட ஈடர்தவும்‌ 

ஐஞ்சீ ரடிஈடர்‌ துறழடி குறைர்தவும்‌ 
* “ துறையெம்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
t ' சினையானஞ்‌ சேர்ப்பன்‌ ' எனவும்‌ பாடம்‌. 








செய்யுளியல்‌ 2009 


அறு ரெழு£ீர்‌ வலிய ஈடர்தவும்‌ 

எண்டர்‌ சாலடி மீற்றடி குறைச்தும்‌ 

தன்சீர்ப்‌ பாதியி னடிமுடி வுடைத்தாய்‌ 
அந்தத்‌ * தொடையிவை யடி யா ஈநடப்பிற்‌ 
குறையா வுறுப்பின து துறையெனப்‌ படுமே” 


என்றார்‌ 'அவிஈயனார்‌. (௨௨) 
[ஆசிரியவிநத்தம்‌ ஆமாறு,] 


77. கழிநெடி லடினான்‌ கொத்திறின்‌ விருத்தமஃ 
தழியா மரபின தகவ லாகும்‌. 


இஃதென்னுதலிற்றோே வெனின்‌, ஆசிரியவிருத்த மாமா றுணர்த 
அத னுதலிற்று, 


இதன்பொருள்‌ :—கழிகசெடிலடி சான்காய்த்‌ தம்முள்‌ அள 
வொத்து முடியின்‌, ௮%து ஆசிரியவிருத்தமெனப்படும்‌ என்றவாறு, 


(அழியா மரபின தகவல்‌' என்று அசிரியப்பாவினைச்‌ நெப்பித்துச்‌ 
சொல்லவேண்டியதென்னை யெனின, விதப்புக்கெவிவேண்டியது 
விளைக்குமாகலின்‌, ஒரு சாராசிரியர்‌, ௮கப்பாவகவல்‌, புறப்பாவசவல்‌, 
மூற்பாவகவல்‌, சித்திரவகவல்‌, உறுப்பினகவல்‌, ஏர்திசையகவல்‌ 
என்று ஆறுவிகற்பிற்‌ றகவலோசை என்பர்‌ என்பது அறிவித்‌ 
திற்கு வேண்டப்பட்ட து, என்னை ! 

1 “£ வெண்பா மூன்று மகவ லாறும்‌ 
பண் புறத்‌ தெரியும்‌ பகுதி மற்றது 
நன்றறி புலவர்‌ சாட்டின ரென்ப” 


சானவும்‌, 
(4 ஆறு வகையி னகவலொடு கொள்ளாது 
வேறுபட வரின து வெண்பா வாகும்‌ "' 
எனவும்‌, 
4 அவைதாம்‌, 


அகப்பா வகவல்‌ புறப்பா வகவல்‌ 
அற்பா வகவல்‌ சித்திர வகவல்‌ 


* (தொடையின வவ்வடி ' எனவும்‌ பாடம்‌, 


1 “அகவ லாறும்‌ வெண்பா மூன்றும்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


570 யாப்பருச்சல விருத்தி 
உறுப்பி னகவ லேர்திசை யகவலென்‌ 
றவ்வா றென்ப வறிர்திச னோரே '' 
எனவுஞ்‌ சொன்னாராசலின்‌. 
அவற்றுள்‌, அகப்பாவகவலாவன- அகப்பொருளை ததழுவி, ஐயி 


ரு௮ப்பினவாய்‌, வஞ்சி விரவாஅ வந்து முடியு மாசிரியப்பா' வெல்லா 
மெனக்கொள்க. என்னை? 


[ரீ * * 
௮கப்பா வகவல்‌, 


ஐமீ ருறுப்பினாசிரி யம்மே” 
அவைதாம்‌, 
மூன்னும்‌ பின்னும்‌ தூங்க வின்றிச்‌ 
சென்னெறி மருங்கிற்‌ சென்றிசைக்‌ கும்மே” 
என்றாராகலின்‌. 


புறப்பாவகவலாவன--பாடாண்டுறைமேற்பாடும்‌ ஆசிரியமெனக்‌ 
கொள்க. என்னை ! 


“ புறப்பா வகவல்‌ பொருச்தக்‌ கூறிற்‌ 
பாடாண்‌ பகுதி நாடும்‌ காலை "' 
சான்றாராகலின்‌. 
அற்பாவகவலாவன- விழுமிய பொருளைத்‌ தழுவிய சூத்திர 
யாப்பினவாய்‌ வருவன. என்னை ? 


“நூற்பா வகவ னுணச்க சாடின்‌ 
சூத்திரம்‌ வகுத்த யாப்பின வாடு 
யிசைவரம்‌ பின்றி விழுமியது பயச்கும்‌ '” 


என்ரு.ராகலின்‌, 
சித்திவசவலாவன--சர்தொறு மகவி வருவன. எனனை! 
(சித இச வகவல்‌, 
சீர்தொறு மகவுஞ்‌ சித்திர முடைத்தே 
என்றாராகலின. 


உறுப்பினகவலாவன--ஒரு பொருண்மேற்‌ பரர்திசைப்பன, 


என்னை? 


செய்யுளியல்‌ 971 


“உறப்பி னகவ லொருபொரு ணுதவி 
யிசைபரம்‌ தியலு மியற்கைத்‌ தென்ப ” 


எனறாராகலின்‌. 
ஏக்‌ திசையகவலாவன- எழுத்திறந்திசைப்பது, என்னை 


“ஏர்திசை யகவ லெழுத்திறர்‌ இசைக்கும்‌ 
பாங்கறிர்‌ துணர்ர்தோர்‌ பகரும்‌ காலை” 


என்றாரா கலின்‌. 


அல்லதூஉம்‌ (அஃது என விகற்பித்தவதனால்‌, அடிமதியாய்‌ 

வருவனவற்றை ஆசிரிய மண்டிலவிருத்த மென்றும்‌, அடிமறியா து 

நிற்பனவற்றை ஆசிரிய நிலைவிருத்த மென்றும்‌ வழங்குவ ES 
ராசிரிய ரெனக்கொள்க, 


வரலாறு; 


'விடஞ்சூ ழரவி னிடைதுடம்க * மினல்வாள்‌ வீசி விரையார்வேம்‌ 
கடஞ்சூழ்‌ நாடன்‌ *சாளிக்கன்‌ சதிர்வேல்‌ பாடு மாதங்கி 
வடஞ்சேர்‌ கொங்கை மலைதாந்தாம்‌ வடிக்க ணில மலர்தார்தாம்‌ 
தடர்தொ ளிரண்மெ வேய்தாந்தா மென்னுர்‌ 1 தன்கைத்‌ தண்ணு 

| மையே” 
இஃது அறுசீர்க்‌ கழி நெடிலடியான்‌ வந்த தெப்புடையாசரிரிய 
விருத்தம்‌. 

“படையொன்று மில்லை யணியில்லை சுற்ற 

மதுவில்லை பற்ற மினியொன்‌ 
றடைனெற தில்லை யமிழ்‌. துண்ட இல்லை. 
யறிவென்று மெண்ணி யறியார்‌ 
பூடைசின்று நான்ற மணிமாலை போக 
கிலவீசு மாக முறரீள்‌ 
குடையென்ற தொன்று மதன்மேல தொன்று 
மூடையார்க்க தென்ன குணனே "' 
இஃது எழுசீர்க்‌ கழிசெடிலடியான்‌ வச்த சிறப்புடை யாசிரிய 
விருத்தம்‌. 
* “யின்வாள்‌ ' எனவும்‌ பாடம்‌. 
1 4 காளிம்பன்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
$ (சர்சை' எனவும்‌ பாடம்‌, 


272 யாப்பருங்கல விருத்தி 


அருகெரும்‌ இளிமொழியா லமிழ்தர்‌ தோற்றி 
அதன்பொழில்வா யுனைப்பரவி யடைந்த மாந்தர்‌ 
கருதியதே கொடுதீதுயர்ந்த காட்‌? கோக்கக்‌ 
கற்பகத்தோ டொப்புரைப்பர்‌ லெர்வாய்‌ வல்லார்‌ 
வரு. தளிரி னறுமேனி மயிலஞ்‌ சாயல்‌ 
வானுதலாட்‌ கரிதில்லை யதற்க ணுண்டென்‌ 
றொரு தலையா யொவ்வாமை யுரைப்பர்‌ யானோ 
கவொளியியக்க விருதிறமு முடன்பட்‌ டேனே” 


இது இறப்புடைக்‌ கலித்தளை தட்டு எண்டர்ச்‌ நறெப்புடைக்‌ 
கழிரெடிலடியான்‌ வந்த வாரிய நிலைவிருத்தம்‌, எண்சீரின்‌ மிக்க 
ஒன்பதின்‌ ராலும்‌ பதின்‌?ராலு மாகிய விடையாகு கழிரெடிலடியா 
னும்‌, பதினொருசீர்‌ முதலாகிய கடையாகு கழிரெடிலடியாலும்‌ வரத 
வாசிரிய நிலை விருத்தங்கள்‌ அடியோத்தினுட்‌ கண்டுகொள்க, 


இனியாசிரிய மண்டில விருத்தம்‌ வருமாறு: 


“செங்கயலும்‌ கருவிளையுஞ்‌ செவ்வேலும்‌ பொருகணையுஞ்‌ 

செயிர்க்கு நாட்டம்‌ 

பங்கயமு மிலவலரும்‌ பனிழுருக்கும்‌ பவளமுமே 
பழிச்குஞ்‌ செவ்வாய்‌ 

பொர்கரவி னிரும்படமும்‌ புனை தேரும்‌ பொலிவழிக்கும்‌ 
புடைலிம்‌ கல்குல்‌ 

கொம்கெரு்‌ கருங்கூர்தற்‌ கொடியிடையாள்‌ வனழுலையும்‌ 
கற்றல்‌ சூத்றம்‌” 

இது அறுசீர்க்‌ சழிநெடிலடியான்‌ அடிமறியாய்க்‌ கூறப்படு 
தலால்‌ அடிமறிமண்டில வாசிரிய விருத்தம்‌. 


“£பிவறிவிரவு புன்‌ சடைமேல்‌ வெள்ளம்‌ பரக்கும்‌ 
விறல்விசய கத்தும்‌ வெள்ளம்‌ பரக்கும்‌ 
கறைவிரவு ஈஞ்சுண்டு கண்டம்‌ கறுக்குங்‌ 
கழலடைக்தார்‌ தீவினையைக்‌ கண்டம்‌ கறுக்கும்‌ 
பொறிவிரவு பூண்முலையாள்‌ போகத்‌ தனாகும்‌ 
பொதுநீக்கித்‌ தனையடைச்தார்‌ போகத்‌ தனாகும்‌ 
கெறிவிரவு காஞ்சிரெறிக்‌ காரைச்‌ சாட்டான்‌ 
சிழலடைர்தார்‌ சம்மைசெறிக்‌ காரைக்‌ காட்டான்‌” 


செய்யுளியல்‌ 273 


“(ஜிலம்கா ணமாக நீர்ச்கங்கை யேற்றான்‌ 
நீண்டதா சாலக்கோர்‌ சீர்க்கக்கை யேற்றான்‌ 
சலச்கா ரணமாகச்‌ சங்குவாய்‌ வைத்தான்‌ 
தாயலா எலியாஞ்‌ சங்குவாய்‌ வைத்தான்‌ 
தஅலங்காச்ரீர்த்‌ தானவரைத்‌ துன்னத்தா னட்டான்‌ 
தன்னலார்க்‌ இன்னமிர்தர்‌ துன்னத்தா னட்டான்‌ 
இலம்கா பு.ரத்தார்தல்‌ கோமானை யெய்சான்‌ 
* எய்தாதார்‌ நெஞ்சத்து ளெஞ்ஞான்று மெய்தான்‌” 
இவை எல்லாவடியு முதனடு விறுதியாகச்‌ சொன்னாலும்‌ . 
பொருள்கொண்டு நிற்குமாகலின்‌ ஆசிரியமண்டில விருத்தம்‌, பிற 
வும்‌ வர்தவழிக்‌ கண்டுகொள்க, 
“தருக்கிய மாழிசை மூன்றடி யொப்பன ரான்கடியாய்‌ 
எருத்தடி. நைந்து மிடைமடக்காயு மிடையிடையே 
சுருக்கடி யாயுர்‌ துறையாம்‌ குறைவிறொல்‌ ீரகவல்‌ 
விருத்தம்‌ கழிரெடி னான்‌ கொத்‌ திறுவது மெல்லியலே” 
_யாப்பருள்கலக்‌ காரிகை, 
இக்காரிகையை விரித்துரைத்துக்கொள்சு, 
((அறு£€ர்‌ முதலா ரெடியவை யெல்லா 
நெறிவயிற்‌ றிரியா கிலத்வை நான்காய்‌ 
விளைகுவ தப்பா வினத்துள விருத்தம்‌" 
என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
“அறு ரெழு? ரடிமிக வரூ௨ 
முறைமைய காலடி. விருத்த மாகும்‌” 
என்றார்‌ றுகாக்கை பாடினியார்‌. 
“துறு ரெழு£ ரடிமிக கின்றவும்‌ 
குறைவி னான்‌ கடி விருத்த மாகும்‌” 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 
(ஆறு முதலா வெண்டூர்‌ காறும்‌ 
கூறு நான்கடி பாசிரிய விருத்தம்‌” 
என்றார்‌ ப்‌ யான்‌ பேர்மகழ்ச்த பேராசிரியர்‌. 


* “ஏத்தாதார்‌' எனவும்‌ பாடம்‌, 


0௦ 


274 யாப்பருங்கல விருத்தி 


ஆசிரியத்தினமாயெ தாழிசை, துறை, விருத்தமென்னும்‌ மூன்‌ 
அம்‌; ஆசிரிய வொத்தாழிசை, ஆசிரியத்தாழிசை, ஆரிய சேர்த்‌ 
அறை, ஆசிரிய விணைக்குறட்டுறை, ஆசிரிய நிலைவிருத்தம்‌, ஆரிய 
மண்டிலவிருத்தம்‌ என்‌.று கூறுபடுப்ப வாராம்‌, அவை சிறப்புடையேழ்‌ 
தளையாலும்‌ நெப்பி லேழ்தளையாலுங்‌ கூறுபடுப்ப எண்பத்துசான்‌ 
சாம்‌. பிறவாற்றானும்‌ விகற்பிக்கப்‌ பலவாம்‌. அவற்றில்‌ ஓரடி. குறை 
ச்து வருவனவற்றை ரேரிசையாசிரியப்பாவி னினமென்றும்‌, ஈரடி 
குறைந்து வருவனவற்றை யிணைக்குறளாசிரியப்பாவின்‌ இனமென்‌ 
அம்‌, அடிமறியாய்‌ வருவனவற்றை மண்டிலவாசிரியப்பாவினின 
மென்றும்‌, அடிமதியின்‌ பசியே நின்றவாறே நின்று பொருள்‌ பயப்பன 
நிலைமண்டில வாசிரியப்பாவி னினமென்றும்‌ இவ்வாறே யொருபுடை 


யொப்புமை நோக்கிச்‌ சார்த்தி வழங்கப்படுமெனக்‌ கொள்க, என்னை! 


& அகவற்‌ னெமாய வாறினையு மீரேழ்‌ 
பகுதித்‌ தளையவற்றாற்‌ பார்க்கத்‌ தொகு திக்க 
ணெண்பத்து நான்கா மினியவற்றின்‌ மிக்கனவும்‌ 
பண்புற்றுப்‌ பார்த்துக்‌ கொளல்‌," (௨௮) 
ஆசிரியப்பாவு மீனழம்‌ மடிந்தன. 
[கலிப்பா வாமாறு.] 


7. துள்ள லிசையன கலிப்பா மற்றவை 
வெள்ளையு மகவலு மாய்விளைந்‌ திறுமே. 
இஃதென்னுதலிற்றோவெனின்‌, நிறுத்தமுறையானே பொது 
வகையாற்‌ கலிப்பாவுணாத்துத னுதலிற்று, 


இதன்பொருள்‌ :_— துள்ளலோசையைத்‌ தமக்கோசையாக 
வுடைய * வெல்லாங்‌ கலிப்பா; அவை வெண்பாவு மாசரிரியப்பாவுமா 
யிறுமென்றவாறு, 


(! பிறிதி னடப்பினும்‌ வஞ்சியும்‌ சலியு 
மிறுதி மருக ஞூரி யம்மே,”' 


( கவியே வெண்பா வாயினும்‌ வரையார்‌” 


என்றா ராகலின்‌, 


* கலிப்பா வெல்லாம்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ ரட்‌. 


( துள்ளலிசையன கலியே---வெள்ளையு மகவலு மாய்விளைர்‌ 
இறும்‌” என்றாலும்‌ சார்ச்ச்யால்‌ (௮வை' என்பது பெறலாம்‌; “மற்ற 
வை யென்று மிகுத்துச்‌ சொல்லவேண்டிய தென்னை ? ஏர்திசைத்‌ 
அள்ள லும்‌, அகவற்றுள்ளலும்‌, பிரிந்திசைத்துள்ளலுமென மூன்று 
வகைப்படும்‌ தள்ளலோசை யென்பதறிவித்தற்கு வேண்டப்பட்ட2. 
£வெள்ளையு மகவலுமாய்‌' என்பதனை வெண்பாவு மாசிரியப்பாவுமாய்‌ 
விராயும்‌, ஆரிரியப்பாவும்‌ வெண்பாவுமாய்‌ விராயு மிறுமென்று 
கொள்ளா மோவெனின்‌, கொள்ளாம்‌, என்னை? பிறநூலு ளிவ்வாறு 
சொல்லிற்றிலராகலானும்‌, பிற.நூன்‌ முடிந்தது தானுடம்‌ படுதல்‌ 
என்‌ பதாகலானும்‌, பலபொருட்கேற்பினல்லது கொள்ளல்‌ என்பது 
தந்திரவுத்தியாகலானும்‌, வெண்பாவாயும்‌ இறும்‌ ஆசிரியமாயுமிறும்‌ 
என்று வேறுவேறே கூட்டித்‌ திபகப்பொருளாகக்‌ கொள்ளப்படும்‌, 
வெள்ளையுமகவலமாயிறும்‌ என்னாது “விளைந்திறும்‌' என்று மிகுத்துச்‌ 
சொல்லவேண்டியதென்னை! ஒருசார்க்‌ கொச்சகக்கலிப்பாக்கள்‌ கலி 
யடியானே யிறுவனவு முளவென்பதூஉம்‌, ஆசிரிய ரேர்த்தளையாற்‌ 
கலிப்பா மிக்கு வாரா வென்பதூஉ மதிவித்கற்கு வேண்டப்பட்டது. 
(விதப்புக்கிளவி வேண்டியதுவிளைக்கும்‌' என்பதாகலின்‌, 

இனியம்மூன்றோசையானுஞ்‌ செய்யுள்‌ வருமாறு: 

“ முருகவிழ்தா மரைமலர்மேன்‌ முடியிமையோர்‌ புடைவரவே 
வருசனெநா தருமறை நூல்‌ வழிபிழையா மனமுடையார்‌ 
இருவினைபோய்‌ விழமுறியா வெதிரியகா தியையெறியா 
கிருமலரா யருவினராய்‌ கிலவுவர்சோ தியினிடையே”' 

. இஃதேர்திசைத்துள்ளலோசை, 

“ செல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ செயிர்‌ த்தெறிந்த சனவாழி 
முல்லைத்தார்‌ மறமனனர்‌ முடித்தலையை முருக்கிட்டோய்‌ 
எல்லைநீர்‌ வியன்கொண்கூ விடை இழையு மதியம்போன்‌ 
மல்லலோம்‌ கெழில்யானை மருமம்பாய்ர்‌ தொளித்ததே'' 

இஃதகவற்றுள்ளலோசை, 

6 மணிசெர்‌ நெடுமுடி வானவலனுர்‌ தம்முனும்போன்‌ 
றணிளெர்‌ நெடுங்கடலுல்‌ கானலுர்‌ தோன்றுமால்‌ 
அரைஙிவந்த வையன்ன *தொப்பறைய சிறையன்‌ன 
யிரைரயம்‌ திரைகூரு மேமஞ்சார்‌ துறைவகேள்‌” 


இஃது பிரிர்திசைத்துள்ளலோசை, 





* : சொவ்வுப்பறை ' எனவும்‌, ' சரொய்ப்பறை ' எனவும்‌ பாடம்‌, 


2 16 யாப்பருன்கல விருத்தி 


4 முற்றொட்ட *மறவினையை முறைஉமயான்‌ முயலாதார்‌ 
சொற்றொட்ட வாய்மையாற்‌ சோர்வுமம்‌ குளதாமோ 
தொன்மைக்கண்‌ வினைசெய்யார்‌ தப்புரவிற்‌ இரக்குவார்‌ 
பன்மைக்கண்‌ ணுள்ளந்தேர்‌ பயமின்றிக்‌ கழிவாரே 
செல்வதூஉம்‌ வருவ.தா௨ஞ்‌ சிறர்தாம்குத்‌ தமக்கெறிர்து 
ஈல்லறமே புரிவதூஉ ஈல்லார்கள்‌ கடனன்றே” 

'இன்னவை பிறவும்‌ பிரிந்திசைத்தள்ள லோசையால்‌ வந்தன 
வெனக்கொள க, 

சுரிதகத்திறுமாறு இனிக்காட்டுங்‌ கலிப்பாவினுட்கண்டு 
கொள்க. என்னை ! 


“ வகுத்த வுறுப்பின்‌ வழுவுத லின்றி 
யெடுச்துயர்‌ அள்ள லிசையன வாகல்‌ 
கலிச்சொற்‌ பொருளெனக்‌ கண்டி னோரே” 

என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 

ஆய்ந்த வுறுப்பி னகவுத லின்றி 
யேர்திய தள்ள லிசையது கலியே ” 

என்றார்‌ அவீஈயனா, 

“ சீரிற்‌ தளர்ந்த தன்றளை தழுவி 
சேரீற்‌ றியற்ரீர்‌ சேரா தாகத்‌ 
துள்ள லோசையிற்‌ நள்ளா தாதி 


யோதப்‌ பட்ட வுறுப்புவேறு பலவாய்‌ 
யேத மில்லன சலியெனப்‌ படுமே” 


என்றார்‌ நீர்மலிந்த வார்சடையோன்‌ பேர்மகிழ்க த பேராசிரியர்‌. 
[கலிப்பாவின்‌ வகைஆமாறு, ] 
79. ஓத்தா மிசைக்கலி வெண்கலிப்‌ பாவே 
கொச்சகக்‌ கலியொடு கலிமூன்‌ மாகும்‌. 


இஃதென்னுதலிற்றேவெனின்‌, துள்ளலோசைத்தாய்‌, நேரிற்‌ 
தியற்ரு நிரைகடுவாயெ வஞ்சியுரிச்‌€ரும்‌ வாராது; நிரழைமுதலா 








* அறிவினை ' எனவும்‌ பாடம்‌, 
 மயேச்சரர்‌' எனவும்‌ (கறைமிடற்றோன்‌ பெயர்‌ மூழ்ர்த பேராசிரியர்‌ 
. எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 977 


இய வெண்பாவுரிச்சர்‌ மிக்கு, சேரடித்தாய்த்‌, தன்றளையும்‌ அயற்ற 
ளையுக்‌ தட்டு வருமென்றும்‌, புறநிலைவாழ்த்தும்‌ வாயுறை வாழ்த்தும்‌ 
அவையடக்கியலும்‌ செவியறிவு.றாஉவு மென்னும்‌ ௮ப்பொருண்மேல்‌ 
வாரா௫, பதின்மூன்றெழுத்து முதலாக விருபதெழுத்தின்காறும்‌ 
உயர்ந்த எட்டுமிலமும்‌ பெற்று, அளவடிமிகுத்து வரும்‌ கலிப்பாவி 
னது பெயர்வேறுபாடும்‌ ௮வற்றதெண்ணு முணர்த்துத னுதலிற்று, 


இதன்பொருள்‌:-- ஒத்தாழிசைக்கலியும்‌, கலிவெண்பாவும்‌, 


கொச்சகக்கலியும்‌ என மூன்று வகைப்படுங்‌ கலிப்பா வென்றவாறு, 


அளவிற்பட்‌ூ அழமுடை த்தாகிய பொருளைச்‌ சொல்லுகலாலும்‌ 
ஐதப்பட்ட கலிப்பாவின த பொது இலக்கணத்தோடு ஓத்து அழ 
முடைத்தா யிசைத்தலானும்‌, ஓத்துத்‌ தாழ்ந்த புகழிற்றாகலானும்‌ 
ஒத்தபொருண்மேல்‌ மூன்றாய்த்‌ தாழ்ந்திசைக்கும்‌ ஒத்தாழிசையைத்‌ 
தனக்குச்‌ றெப்புறுப்பாக வுடைத்தாகலானும்‌ ஒத்தாழிசைக்கலி 
யென்ப அடங்‌ காரணக்குறி, கலியாய்வர்‌ து ஈற்றடிமுச்‌ச ராய்‌ வெண்‌ 
பாவேபோன்றிறுதலாலும்‌, வெண்பாவினிற்‌ சிறிது வேறுபட்டுக்‌ 
கலித்தவோசைத்தாகலானும்‌ கலிவெண்பா வென்பதூஉம்‌ வெண்கலி 
ப்பாவென்பதூஉங்‌ காரணக்குறி, கொச்சகம்போல மிக்கும்‌ குறைர்‌ 
அம்‌ பிறழ்ந்‌துறழ்ந்‌ துய டெக்கு முறுப்பிற்றுகலானும்‌, கலியோசைக்‌ 
குச்‌ சிறப்பில்லாத ரேரிற்றியற்சீரை யுட்கொண்டு நிற்றலானும்‌ கொச்‌ 
சகக்‌ கலிப்பாவென்ப த உங காரணக்குறி, சறெப்பில்லாததனை ஒரு 
சாரார்கொச்சையென்றும்‌ கொச்சகமெனறும்‌ வழங்குவர்‌ எனக்‌ 
கொள்க, ஓச்தாழிசைக்கலி சிறப்புடைத்தாகலின்‌ முன்னர்வைக்கப்‌ 
பட்டது. வெண்கலி யளவிற்படா த வமைதித்தய்‌ ஈற்றடி. முச்ராக 
லின்‌ இடைக்கண்வைக்கப்பட்ட தி. கொச்சகக்கலி நெப்பின்மையின்‌ 
இறுதிக்கண்வைக்கப்பட்டது எனக்கொள்க, என்னை? 
“ஒத்தா மிசைக்கலி கலிவெண்‌ பாட்டே 
கொச்சசக்‌ கலியொடு கலிமூன்‌ ராகும்‌” 


சனறோ நத்தத்தனா. 
* வெண்கலி யொத்தா ழிசைக்கலி கொச்சக 
மென்றொரு மூன்றே கலியென மொழிப" 


என்றார்‌ சாக்கைபாடினியார்‌, 


278 யாப்பருங்கல விருத்தி 


“4 கொச்சகம்‌ வெண்கலி யொத்தா மிசையென 
முத்‌திற மாகும்‌ கலியின்‌ பகுதி "' 


என்றார்‌ சங்கயாப்‌ புடையார்‌. 


இவர்களும்‌ ஒருபயனோக்கி முறை பிறழவைத்தார்‌, 
ஒத்தா ழிசைக்கலி வெண்க்லிகொச்‌ சகமென 
முதீதிறத்‌ தான்வருங்‌ கலிப்பா வென ப”? 


என்றோ அவிநயனார்‌. 
(6 ஒத்தாழி சைக்கலி வெண்கலி கொச்சகம்‌ 
முத்திறத்‌ தடங்கு மெல்லாச்‌ கலியும்‌” 
என்றார்‌ பெண்ணெருபாகன்‌ பெயர்‌ மகிழ்ந்த பேராசிரியர்‌. 
[ஒந்தாழிசைக்கலியின்‌ வகையாமாறு,] 


80. நேரிசை யம்போ தரங்கம்‌ வண்ணகமென்‌ 
ரோதிய மூன்றே யொத்தாழி சைக்கலி: 


இஃதென்னுதலிற்றோ வெனின்‌, பொதுவசையாற்‌ கலிப்பா 
வினைத்‌ தொகுத்தும்‌ வகுத்துஞ்‌ சொன்னார்‌, விரித்துணர்த்துவா 
னெடுத்துக்கொண்டார்‌, அவற்றுள்‌ இஃது ஒத்தாழிசைக்கலிப்பா 
வின்‌ பெயர்‌ வேறுபாடும்‌ எண்ணும்‌ உணர்த்துத னுதலிற்று. 


இதன்பொருள்‌ :--ரேரிசையொத்தாழிசைக்கலிப்பாவும்‌, அம்‌ 
போதரங்க வொத்தாழிசைக்‌ கலிப்பாவும்‌, வண்ணகவொத்தாழி 
சைக்கலிப்பாவுமென மூன்று வகைப்படும்‌ ஒத்தாழிசைக்‌ கலிப்பா 
என்றவாறு, 

( ஓதிய' என்று மிகுத்துச்‌ சொல்லவேண்டியதென்னை? பொது 
வகையா லொத்தாழிசைக்‌ கலிப்பாவினுள்‌ கேரீற்‌,சியற9ர்‌ புகப்பெறா 
வென்று சொல்லப்பட்டதாயினும்‌ கலியொலிவமுவா த வரும்‌ தரவு 
தாழிசைகளுள்‌ வரப்பெறா; வேற்றொலியால்‌ வரும்‌ அம்போதரங்க 
வுறுப்பினுள்ளும்‌, ஒரு சார்‌ அரர்கத்துள்ளும்‌ வரப்பெறும்‌ என்று 
மயக்கக்‌ தீர்த்தற்கு வேண்டப்பட்ட அ. 

தாவு தாழிசை தனிச்சொல்‌ சுரிதகம்‌ என்றளவிற்பட்ட சான்‌ 
கு௮ப்பினாம்‌ கூறப்படுதலானும்‌, உடன்பட்ட வொலியிற்ருகலா.லும்‌, 


செய்யுளியல்‌ 219 


* நண்பொருள்மேற்‌ சொல்லப்படுதலானும்‌, மிக்க ரபுகழிற்றாகலா 
னும்‌, சேரிசை யொத்தாழிசைக்கலிப்பா வென்பதூஉங்‌ காரணக்‌ 


குறி, 


அழறெறு யொழிகித்‌ தரங்கப்பட்ட வுறுப்பிற்றாகலானும்‌, உயர்ச்‌ 
தெழுந்து ஒருகாலைக்‌ கொருகால்‌ சலிசார்ந்து சுருங்கித்‌ தரங்கப்‌ 
பட்ட மீர்த்திரைபோலும்‌ உறுப்புக்களை யுடைத்தாகலானும்‌, அம்‌ 
போதரங்க வொத்தாழிசைக்கலிப்பா வென்பதூஉங்‌ காரணக்குறி, 
அம்போதரங்கம்‌ என்பது நீர்த்திரையைச்‌ சொல்லுமோவெனிற்‌ 
சொல்லும்‌ ; ௮ம்புத்தரங்கம்‌ என்னும்‌ வடமொழியை அம்போதரங்‌ 
கம்‌ என்று திரித்துச்‌ சொன்னாராகலின்‌. 

தேவரது விழுப்பமும்‌ வேர்தரஅ புகழும்‌ வண்ணித்து வருத 
லானும்‌, வாராநின்ற வொலியிற்றிரிக்து வேறொரு வண்ணத்தாற்‌ 
சொல்லப்பட்ட முடுகியலடி. யுடைத்தாகலானும்‌ வண்ணக வொத்தா 
மிசைக்கலிப்பா வென்பதாஉங்‌ காரணக்குறி, 

ஒன்றுக்கொன்று ஒரோவுறுப்பு மிக்கு வருதலின்‌ நேரிசை 
யம்போதரங்கம்‌ வண்ணகம்‌ என்று இம்முறையே வைக்கப்‌ 
பட்டது, (௨௭) 
[வேண்கலிப்பா, கோச்சகக்‌ கலிப்பா இவற்றின்‌ வரையறை யாமாறு.] 


81. வெண்கலி யொன்றே கொச்சக மைந்தெனப்‌ 
பண்பறி புலவர்‌ பகுத்துரைத்‌ தனரே. 


இஃதென்னுதலிற்றோவெனின்‌, வெண்கலிப்பாவையும்‌, கொச்‌ 
சகச்‌ கலிப்பாவையும்‌ வரையறை யுணர்த்துத னுதலிற்று, ' 


இதன்பொருள்‌ :--கலிவெண்பா வொன்றெனவும்‌, தரவு கொச்‌ 
சகக்கலிப்பாவும்‌, தரவிணைக்‌ கொச்சசக்கலிப்பாவுஞ்‌, சஃருழிசைக்‌ 
கொச்சகக்கலிப்பாவும்‌, பஃருழிசைக்‌ சொச்சசக்கலிப்பாவும்‌, மயக்‌ 
இசைக்‌ கொச்சசக்கலிப்பாவுமென வைந்து வகைப்படும்‌ கொச்சகக்‌ 
கலிப்பாவென விவ்வாற்றாற்‌ கூறுபடுத துச்‌ சொன்னார்‌ புலத்துறை 
முற்றிய பொய்‌ தீர்புலவர்‌ என்றவாறு, 


*  றுண்பொருள்பட ' எனவும்‌ பாடம்‌, 


 ' பொருளிற்றாகலானும்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


280 யாப்பருங்கல விருத்தி 


பண்பறிபுலவர்‌' என்று றெப்பித்தவ தனால்‌ நேரீற்தியற்சர்‌ வரும்‌ 
தாழிசைக்கலிப்பா வுளவாயினும்‌) ஒருபுடை. யொப்புமை நோக்கிக்‌ 
கொச்சகக்‌ கலிப்பாவின்பாற்படுத்து வழங்கப்படும்‌ எனக்கொள்க, 


ஏர்தஇிசைத்துள்ளலும்‌, ௮கவற்றுள்ளலும்‌, பிரிந்திசைத்துள்ள 
அம்‌ என்னு மிம்மூன்று தள்ளலோசையானும்‌ ஒன்பது கலிப்பா 
வினையும்‌ கூறுபடுப்ப விருபத்‌தழாம்‌, ஒன்பது கலிப்பாவினையும்‌ 
ஆசிரிய சோத்தளே இரண்டுமொழித்துச்‌ சிறப்புடை யாறுதளையா 
அஞ்‌ சிறப்பிலாறு களையாலுங்‌ கூறுபடுப்ப நூற்றெட்டாம்‌. ஒசையுந்‌ 
தளையுங்‌ கூட்டியுறழ முந்றூற்திருபத்து கான்கு கலிப்பாவாம்‌, கலி 
வெண்பாவினுள்ளுங்‌ கொச்சகக்கலிப்பாவினுள்ளும்‌ ஆசிரிய சேர்த்‌ 
தளையிரண்டு மருகிவரப்பெறுமென்‌ றவற்றொகெட்டிச்‌ சொல்லுங்‌ 
கான முர்நூற்றறுபது கலிப்பாவாம்‌, பிறவாற்றாலும்‌ விகற்பிக்க 
எழு நூற்றிருபதாம்‌, என்னை ? 
6 ஓத்தா ழிசைக்கவியென்‌ றோதிய வாறினையு 
முத்திறத்‌ தோசையின்‌ முன்முரணி வைத்து 
வமுவற்ற வாறிரண்டு வான்றளையான்‌ மாற 
எழுப்பத்‌ தாரா மெனல்‌'' 
6 கொச்சக மீரைர்தும்‌ வெண்கலி யோரிரண்டும்‌ 
வைத்திசையோர்‌ மூன்றினான்‌ மாறியபின்‌ மற்றவற்றை 
மாரில்‌ பதினனகு வான்‌ தளையான்‌ மாறவே 
யாசுதீ ரைஞ்னூற்று நான்கு” 
ஒத்‌. சாழிசைச்கலி இரு நாற்றொருபத்தாறும்‌, வெண்கலியெண்‌ 
பத்‌.துசான்கும்‌, கொச்சகக்கலி சாலூற்றிருபதுமாக எழுநூற்றிருப 
தாம்‌, பிறவாற்றா.னும்‌ விகற்பிக்கப்‌ பலவுமாம்‌, தரவு கொச்சக முத 
லரச வுடையன வப்பெயரானே காரணக்குறியாய்‌ நின்றன. அவற்றை 
விரித்துரைத்துக்கொள்ச. (௨௮) 


[நேரிசை யோத்தாழீசைக்‌ கலிப்பாவாமாறு,] 
82. தரவொன்று தாழிசை மூன்றுஞ்‌ சமனாய்த்‌ 
தரவிற்‌ சுருங்கித்‌ தனி நிலைத்‌ தாகச்‌ 
சுரிககஞ்‌ சொன்ன விரண்டினு ளொன்றாய்‌ 
மிகழ்வது நேரிசை யொத்தா ழிசைக்கலி, 


செய்யுளியல்‌ 981 


இஃதென்னுதலிற்றோவெனின்‌, நிறுத்தமுறையானே ரேரிசை 
யொத்தாழிசைக்கலிப்பா வாமா றுணர்த்துத னுதலிற்று. தரவெனி 
ணும்‌ எருத்தமெனினும்‌ ஒக்கும்‌. தாழிசையெனிலும்‌ இடைநிலைப்‌ 
பாட்டெனினும்‌ ஓக்கும்‌, தனிச்சொல்லெனினும்‌ இடைகிலையெனி 
னும்‌ கூனெனினும்‌ ஓக்கும்‌. சுரிககமெனினும்‌, அடக்கியல்‌ எனி 
னும்‌, வாரமெனினும்‌, வைப்பெனினும்‌, போக்கியல்‌ எனினும்‌ ஒக்‌ 
கும்‌, 

இதன்பொருள்‌ :--(தரவொன்று' என்பது, தரவென்னு முறுப்பு 
முதற்கண்ணே வந்து என்றவாறு; (தாழிசை மூன்றும்‌ சமனாய்‌' என்‌ 
பத, தரவின்‌ பின்னர்த்‌ தாழிசையென்னு மிரண்டா முறுப்புத்‌ 
தம்முளொத்து மூன்றாய்வந்து என்றவாறு; (த.ரவிழ்‌ சுருங்க'என்ப.து, 
அத்தாழிசை யொரோவொன்றாய்த்‌ *தரவிற்‌ குறைந்து என்றவாறு; 
தரவிற்‌ சுருங்கியென்பதனை மூன்று தாழிசையுமாய்த்‌ தரவிற்‌ 
சுருஙகி யென்று கொள்ளாமோவெனிற்‌ கொள்ளாம்‌. என்னை 1 

££ இடைகிலைப்‌ பாட்டே, 
தீரவகப்‌ பட்ட மரபிற்‌ றென்ப'' (தொல்‌-பொ-செய்‌-194,) 


என்றார்‌ தொல்காப்பியனா ராகலானும்‌, ஒரோவொன்றே யத்‌ தரவி 
னகப்பட்டதென்றே சொல்லப்பட்டதாகலானும்‌, பலபொருட்‌ 
கேற்பினல்லது கொள்ளல்‌ ' என்பது தர்திரவுத்தியாகலானும்‌ 
அஅவே துணிபு, (தனிறிலைத்தாகான என்பது, தாழிசைப்பின்‌ 
தனிச்சொல்லென்னு மூன்றாமுறுப்புடைத்தாய்‌ என்றவாறு; “சுரித 
கஞ்சொன்ன விரண்டினுள்‌ ஒன்றாய்‌' என்பது, சுரிககமென்னு சான்‌ 
காமூறுப்பு மேற்சொல்லப்பட்ட வெண்பாவானும்‌, ஆசிரியப்பாவ” 
னும்‌ வந்து என்றவாறு) (நிகழ்வதுரேரிசை யொத்தாழிசைக்கலி' 
என்பத, கான்‌ குறுப்பினானும்‌ வந்து நிகழ்வது யாது ௮௮ நேரிசை 
யொத்தாழிசைக்கலிப்பா வெனப்படும்‌ என்றவாறு, 


எல்லாவுறுப்பின்‌ பொருளையுக்‌ தொடுத்துக்கொண்டு தந்து 

முன்னிற்றலிற்‌ றரவென்பதூஉங்‌ காரணக்குறி. ஒத்தவொருபொருண்‌ 

முடிவினால்‌ ஒத்த தாழ்ச்சியால்‌ இசைத்தலாணும்‌, தமவிற்குறைர்‌ 

திறுதலானும்‌ ஓத்தாழிசையென்பதூஉம்‌, தாழிசையென்பதாஉங்‌ 

காரணக்குறி. தனிச்சொல்‌ ஒரு சொல்லாய்ப்‌ பொருணிரம்பித்‌ 
* தரவடியிற்‌ சரும்கி' எனவும்‌ பாடம்‌, 


90 


£82 யாப்பருக்கல விருத்தி 


தனியே நிற்றலிற்‌ றனிரிலையென்பதூஉங்‌ காரணக்குறி, ஒரிடத்தோ 
டாரின்ற நீர்‌, குழியானுர்‌ இடரானுஞ்‌ சார்ந்தவிடத்துச்‌ சுரிந்தோடு 
மதனைச்‌ சுரிக்தென்றும்‌ சுழியென்றும்‌ வழங்குவதுபோலத்‌ தான்‌ 
கலியோசையான்‌ வாரா நின்றது வெள்ளையானு மாசிரியமானுமாய்த்‌ 
தக்கதொருபொருளை யுட்கொண்டு நிற்றலாற்‌ சுரிதகமென்பதூஉங்‌ 
காரணககுதி ; பிறரும்‌, 
“ தந்துமுன்‌ னிற்றலிற்‌ றரவே தாழிசை 
* யொத்தாழத்‌ திறினஃ தொத்தா மிசையே” 
'! தணிதர கிற்றலிற்‌ றனிகிலை குனிதிரை 
நீர்ச்சுழி போல கின்றுசுரிர்‌ திறுதவிற்‌ 
சோர்ச்சியில்‌ புலவர்‌ சுரிதக மென்ப” 


எனருராகலின. 


நிகழ்வதென்று விதந்தவதனால்‌ அம்போதரங்கமும்‌, வண்ணக 
மும்‌ இருமூன்றடியே தரவின்‌ பெருமை; அல்லன மூன்றடிச்சிறுமை 
யின, 
அம்பு வண்ணக மிருமூன்‌ றடியின 
மூன்றடி சிறுமை யாறடி பெருமை 
தட்துழுன்‌ னிற்றலிற்‌ றரவா கும்மே” 
“(இரண்டடி சிறுமை பெருமை யீரட்டி 
1 தாவடி யதனிற்‌ ராழ்ந்திறுர்‌ தாழிசை”! 
( தணிகிலை சுரிதகம்‌ வரைகிலை யிலவே” 


“ஜிறுமை யிரண்டடி பெருமை பொருண்முடிபே 
சுரிசக மென்ப [தொனமொழிப்‌ புலவர்‌ ' 


* 
இவற்றை விரித்துரைத்துக்கொள்ள. 
கலியுறுப்புக்கு அளவை சேயன்முறையுள்ளும்‌, சேயிற்றியத்‌ 


துள்ளும்‌ அகத்தியத்துள்ளுங்‌ கண்டுகொள்க, அவை யீண்டுரைப்பிற்‌ 
பெருகும்‌. வல்லா£வாய்க்‌ கேட்ணெர்க. 








* ஒத்ததாழத்தின எனவும்‌ பாடம்‌. 
1 “தரவித்‌ குறைந்தன தாழிசை யாகும்‌' எனவும்‌ பாடம்‌, 
(தொல்லை யோரே'எனவும்‌ பாடம்‌, 
ச வு 


செய்யுளியல்‌ 


வரலாறு; 
 வாணெடுக்கண்‌ பணிகூ.ர வண்ணம்வே ர|ாய்ததிரிர்‌ து 
தோணெடுர்‌ தகைதறந்து துன்பக்கூர்‌ பசப்பினவாம்‌ 
தணொடும்கு முலைகண்டும்‌ பொருட்பிரிதல்‌ வலிப்பவோ”' 
இது தரவு. 


“சூருடைய கடுக்கடங்கள்‌ சொலற்கரிய வென்பவாற்‌ 
பீருடைய ஈலந்தொலையப்‌ பிரிவாரோ பெரியவரே; 


(சேணுடைய கடுங்கடக்கள்‌ சொலற்கரிய வென்பவால்‌ 
நாணுடைய ஈலந்தொலைய ஈடப்பாரோ ஈலமிலரே ; 


திலம்படைந்த வெர்கானஞ்‌ சீரிலவே யென்பவாற்‌ 


iE] 


புலம்படைச்‌ த ஈலர்தொலையப்‌ போவாரோ பொருளிலரே 
இவை மூன்றும்‌ தாழிசை. 

எனவாக்கு; 
இது தனிச்சொல்‌, 


1 “அருளெனு மில.ராய்ப்‌ பொருள்வயிற்‌ பிரிவோர்‌ 
பன்னெடுக்‌ காலமும்‌ வாழியர்‌ 
பொன்னெடுந்‌ தேரொடுர்‌ தானையிற்‌ பொலிந்தே” 


இது மூன்றடி யாசிரியச்‌ சுரிதகம்‌. 


288 


இத, தரவு மூன்றடியாய்வர்து, தாழிசை மூன்று மிரண்டடி 
யாய வர்க, தனிச்சொற்பெற்று, மூன்றடி யாசிரியச்‌ சுரிதகத்தா 


லிற்ற நேரிசை யொத்தாழிசைக்‌ கலிப்பா, 
இது சிறப்புடைக்‌ கலித்தளையான்‌ வந்தது, 
(மு.ச்தொடு மணிதயங்கு முக்குடைக்கீழ்‌ முனை வனாய்‌ 
எத்திசையும்‌ பல்லுயிர்க ளின்புற வினிதிருந்து 
பத்து. று காவதம்‌ பகைபசி பிணிடீக்க 
உத்தமர்ச டொழுதேத்த வொளிவரை 1செலவிஜேோய்‌”” 
இது தரவு, 


* 'பூணடங்கு' எனவும்‌ பாடம்‌, 
1 அருளேனும்‌' எனவும்‌ பாடம்‌, 
££ (செவ்வியோய்‌' எனவும்‌ பாடம்‌, 








264 யாப்பருள்கல விருத்தி 


“ஏள்ளனைத்து மிடரின்றி யெழின்மாண்ட * பொன்னெயிவின்‌ 
உள்ளிருந்த வுன்னையே 1 யுயிர்த்‌ தணையென்‌ றடைர்தோரை 
வெள்ளில்சேர்‌ வியன்காட்டு ரூறைகென்றல்‌ விழுமிதோ ; 


(குணங்களின்‌ வரம்பிகர்து கூடிய பன்னிரண்டு 
கணம்களும்வம்‌ தடியேத்தக்‌ காதலித்துன்‌ னடைர்தோரைப்‌ 
பிணம்பிறங்கு பெருங்காட்டி லுறைகென்றல்‌ பெருமையோ ; 


விடத்தகைய வினைநீக்கி வெள்வளைக்கைச்‌ செர்துவர்வாய்‌ 
மடத்தகைய மயிலனையார்‌ வணங்கனெ னடைந்தோரைத்‌ 
தடத்தகைய காடுறைக வென்பதுசின்‌ றகுதியோ” 


இவை தாழிசை. 
எனவாங்கு, 
இது தனிச்சொல்‌, 


“ஏனை த துணேயை யாயினு மாகமற்‌ றுனகட்‌ 
தினை த்‌ தணையுர்‌ தீயவை யின்மையிற்‌ சேர்தும்‌ 
வினை ததொகையை வீட்டுக வென்று'' 


இது சுரிதகம்‌. 

... இது சான்கடியாயத்‌ தரவுவந்து, தாழிசை மூனறடியாய்த்‌, 
தனிச்சொல்வந்‌ த; வெள்ளைச்‌ சுரிதகமாய்‌, ஆரியச்‌ சறப்பினிரைத்‌ 
தளையால்வந்த நேரிசை யொத்தாழிசைக்‌ கலிப்பா, பலவடியானும்‌, 
வேற்றுச்தளையானும்‌ வருவன, வந்தவழிக்‌ கண்டு கொள்க, பிறரு 
மீவ்வாறே இதற்கிலக்கணஞ்‌ சொன்னார்‌. என்னை! 


“தரவே தாழிசை தனிகிலை சரிதக 
மெனசான்‌ குறுப்பின தொத்தா ழிசைக்கலி” 


“தன்னுடை யர்தமுர்‌ தாழிசை யாதியுந்‌ 
தன்னு மிடத்துத்‌ துணிர்சது போலிசை 
தன்னொடு கிற்ற றரவிற்‌ கயல்பே”' 

(தததமி லொத்துத்‌ தரவி னகப்பட 
சிற்பன மூன்று கிரச்தவை தாழிசையே” 

* பொன்னெயில்‌' எனவும்‌ பாடம்‌, 
ர *உயர்துணை' எனவும்‌ பாடம்‌, 





செய்யுளியல்‌ 285 


“அர்கென்‌ செவி யடையாத்‌ தொடைபட 
நீக்கி யிசைக்கு கிலையது தனிச்சொல்‌” 
அரியம்‌ வெண்பா வெனவிவை தம்முள்‌ 
ஒன்றா யடிபெற்‌ நிறுத வருவது 
சுழிய மெனப்பெயர்‌ சுரிதக மாகும்‌” 
என்றார்‌ காக்கை பாடினியார்‌. 
“விட்டிசை முதற்பாத்‌ தரவடி யொத்தாக்‌ 
கொட்டிய மூனறிடைத்‌ தாழிசை யதன்பின்‌ 
மிக்கதோர்‌ சொல்லாத்‌ தனிரிலை சுரிதகம்‌ 
ஆசிரி யத்தொடு வெள்ளை யிறுதலென்‌ 
றோதின ரொத்தா ழிசைக்கலிக்‌ குறுப்பே” 
என்றார்‌ ௮விஈயனார்‌, 
(2 ரவொன்‌ ராகித்‌ தாழிசை மூன்ருய்த்‌ 
தனிச்சொ விடைக்டெர்‌ அ சுரிதகர்‌ தழுவ 
வைத்த மரபின தொத்தா ழிசைக்கலி” 
* “தரவி னளவிற்‌ சுரிதக மயற்பா 
விரவு மென்ப ராசிரியம்‌ வெள்ளை” 
என்றார்‌ பெருமான்‌ பெயர்‌ மகிழ்ந்த பேராசிரியர்‌, 
கரவின்றுணையே சுரிதக மாவது சிறப்புடைமையால்‌ எடுத்தோ 
தினார்‌, மிக்கும்‌ குறைந்தும்‌ வருவனவுளவாயிலும்‌ எனக்கொள்க, 
[௮ம்போதாங்க வோத்தாழிசைக்கலிப்பா வாமாறு.] 

83. முந்திய தாழிசைக்‌ கீராப்‌ முறைமுறை 
ஒன்றினுக்‌ கொன்று சுருங்கு முறுப்பின 
தம்போ தரங்கவொத்‌ தாழிரைக்‌ கலியே. 

இதன்பொருள்‌:--த.ரவு, தாழிசை, தனிச்சொல்‌, சுரிதகம்‌ 

உடைத்தாய்‌, மேற்கூறிய்‌ தாழிசைக்குப்‌ பின்னாக வடியினானும்‌ சீரி 
னானும்‌ முறையே யொன்றினுக்‌ கொன்று சுருங்கிவரும்‌ உறுப்புடை 
யது அம்போதரங்க வொத்தாழிசைக்கலிப்பா வெனப்படும்‌ என்ற 
வாறு. 





* தெரவி னளவே' எனவும்‌ பாடம்‌. 
| “மயேச்சுரர்‌' எனவும்‌ 'காமவேளைக்‌ கறுத்த புத்தேள்‌ ராமந்தாம்கிய சல்‌ 
லாசிரியர்‌' எனவும்‌ பாடம்‌, 


980 யாப்பருங்கல விருத்தி 


தரவு, தாழிசை அம்போதரங்கம்‌, தனிச்சொல்‌, சுரிதகம்‌ 
என்றதிகாரம்‌ வருவித்துரைக்கப்பட்டது. அம்போதரங்கவுறுப்‌ 
பெனினும்‌, அசையடியெனினும்‌, பிரிர்திசைக்‌ குறளெனினும்‌, 
சொற்சிரடி யெனினும்‌, எண்ணெனினும்‌ ஓக்கும்‌. அவற்றை 
முறையே பேரெண்‌, சிற்றெண்‌, ௮ளவெண்‌ என்றுஞ்சொல்லுவர்‌, 


அவ்வுறுப்புத்‌ தாழிசைக்குப்பின்‌ ஈரடியா லிரண்டும்‌, அதன்‌ 
பின்‌ காற்சீரடியா னான்கும்‌, அதன்‌ பின்‌ முச்சீரடியா னெட்டும்‌, அதன்‌ 
பின்‌ இரு£ீரடியாற்‌ பதினாறுமாய்வரும்‌, என்னை? 
(கரடி. மிரண்ட மோடி நான்கும்‌ 
மூச்ச ரெட்டு மிரு€ ரிரட்டியு 
மச்சீர்‌ குறையினு மம்போ தரம்கம்‌”' 
என்றாராகலின்‌. 


முச்சரடியாலெட்டும்‌ இருசீரடியாற்‌ பதினாறும்‌ என்று 
சொல்லப்பட்டன குறைந்து வரவும்பெறும்‌, இப்பொருளெல்‌ 
லா மெற்றாற்‌ பெறுதுமோ வெனின்‌, உரையிற்‌ கோடலென்னுந்‌ தந்‌ 
திரவுத்தியானும்‌, (முறை முறை' என்னும்‌ விதப்பினானும்‌, பிறநூன்‌ 
முடிக்தது தானுடம்படுகல்‌ என்பதனானும்‌ பெறுதும்‌, 


வரலாறு 


“கெடலரு மாமுனிவர்‌ கிளர்ர்துடன்‌ ரொழுதேத்தக்‌ 
கடல்கெழு கனைசுடரிற்‌ கலந்தொளிரும்‌ வாறுளை இ 
யழல்விரி சுழல்செற்க ணரிமாவாய்‌ மலைந்தானை த்‌ 
தாரோடு முடிபிதிரத்‌ தமணியப்‌ பொடிபொங்க 
வார்புனலி னிழிகுருதி யகலிட முடனனைப்பக்‌ 
சூருரொன்‌ மார்பிடர்த கொலைமலி தடச்கையோய்‌'' 


இது தரவு, 


“(முரச திர வியன்மதுரை முழுவ தூஉம்‌ தலைபனிப்பப்‌ 
புரைதொடித்‌ திரடிண்டோட்‌ போர்மலைந்த மறமல்ல 
சடியோடு முடியிறுப்புண்‌ டயர்ர்தவ ணிலஞ்சேரப்‌ 
பொடியெழ வெங்களத்‌ துப்‌ புடைத்த துயின்‌ புகழாமோ ; 


“£ கலியொலி வியனுலகள்‌ கலந்துட னனிகடுக்க 
வலியிய லவிராழி மாழெதிர்ர்த மருட்சோர்வு 


செய்யுளியல்‌ 967 


மாணாதா ருடம்போடு மறம்பிதிர வெதிர்சலக்கச்‌ 
சேணுய ரிருவிசும்பிற்‌ செகுத்ததுகின்‌ சினமாமோ; 
படுமணி யினகிரைகள்‌ பரந்துட னிரிர்தோடக்‌ 
கடுமூர ணெதிர்மலைந்த காரொலி யெழிலேறு 
* வேரினொடு மருப்பொரிய வீழ்ர்துதிறல்‌ வேராக 
1 வேருமலி பெருர்தொழுவி னிறுத்ததுகின்‌ னிகலாமே” 
இவை தாழிசை. 
“.இலம்கொளீ மரகத வெழின்மிகு வியன்கடல்‌ 
வலம்புரித்‌ தடக்கை மாஅ னின்ணிறம்‌; 
விரியிணர்‌ க்‌ கோங்கமும்‌ வெந்தெரி பசும்பொனும்‌ 
பொருகளி றட்டோய்‌ புரையு கின்னுடை” 
இவை பேரெண்‌, 
“ கண்கவர்‌ கதிர்மணி சனலுஞ்‌ சென்னியை ; 
தண்சுட ருறுபகை தவிர்த்த வாழியை; 
ஒலியிய லுவண மோக்கிய கொடியினை; 
வலிமிகு சகட மாற்றிய வடியினை”? 
இவை சிற்றெண்‌, 
“ போரவுணர்க்‌ கடந்தோய்‌ நீ; புணர்மருதம்‌ பிளந்தோய்‌ நீ; 
நீ ரகல மளந்தோய்‌ நீ; கிழறிகழைம்‌ படையோய்‌ நீ; 


இவை இடையெண்‌, 
“ ஊழி நீ; யுலகு£; யுருவு நீ; யருவு நீ; 
ஆழி?) யருளூ£ீ; யறரு£; மறமுகீ”? 
இவை ௮ளவெண்‌, 
எனவாங்கு, 
இது தனிச்சொல்‌, 


“ அடுதிற லொருவசிற்‌ பரவுது மெற்கோன்‌ 
ரொகெழற்‌ கொடும்பூட்‌ பகட்டெழின்‌ மார்பிற்‌ 
கயலொடு கலந்த சலையுடைக்‌ கொடுவரிப்‌ 
புயலுறழ்‌ தடக்கைப்‌ போர்வே லச்சுதன்‌ 

* வெரினொடு' எனவும்‌ பாடம்‌. 
ர “வெருமலி' எனவும்‌ பாடம்‌, 


288 யாப்பருக்கல விருத்தி 


ரொன்று முதிர்கட. லுலக முழுதுட 
னென்றபு திரி யுருட்வோ னெனவே” 


ப இது சுரிதகம்‌. 


இஃது எட்டும்‌ பதினாறுமென்று சொல்லப்பட்ட முச்‌சரடி 
யம்போதரங்கமும்‌, இரு£ரடியம்போதரங்கமும்‌ குறைந்து முச்ச 
டி. ஈான்சாய்‌ இருசீரடி. யெட்டாய்க்‌ குறைந்து இறெப்பிலியற்சர்‌ 
வெண்டளையான்வர்த அம்போதரங்க வொத்தாழிசைக்‌ கலிப்பா, 


(! நலங்கினர்‌ திருமணியு ஈன்பொன்னும்‌ குயின்றழகா 
ரிலங்கெயிற்‌ றழலரிமா னெருத்தஞ்சே ரணையின்மே 
விருபுடையு மியக்கரச ரிணைக்கவரி பெடுத்தெறிய 
விரிதாமர்‌ துயல்வரூ௨ம்‌ வெண்குடைமூன்‌ றுடனிழற்ற 
வண்ட ரற்ற நாற்காதம்‌ வகைமாண வுயர்ந்தோங்கும்‌ 
தீண்டளிர்ப்பூம்‌ பிண்டிக்ழ்த்‌ தகைபெறவீற்‌ நிருந்தனையே” 

இது தரவு, 

: ஒல்லாத பிறப்புணர்த்து மொளிவட்டம்‌ புடைசூழ 
வெல்லார்க்கு மெதிர்முகமா யின்பஞ்சேர்‌ திருமுகத் துள்‌ , 
ஏர்மலர மணிப்பொய்கை யெழிலாம்பற்‌ பொதியவிழ 
வூர்களோ டென்முளைத்த வொளிவட்டச்‌ தமர்ர்சன்தே; 

(1 தனல்வயிரம்‌ குறடாகக்‌ கனஷ்பைம்பொன்‌ சூட்டாக 
வினமணி யாரமா வியன்றிரு ளிரிக்தோட 
அர்தரத்‌ தருளுரின்‌ னலர்கதி ரறவாழி 
இந்திரனும்‌ பணிந்தேத்த விருவிசும்பிற்‌ நிகழர்தன்றே; 

“ வாடாத மணமாலை வானவர்க ளூள்ளிட்டார்‌ 
நீடாது தொழுதேத்த கிறஞ்சேர்ர்த பெருங்கண்‌ ணு 
மு௫ழ்பரிதி முகரோச்ச முறுவலித்‌ துண்ணெ௫ழ்ந்து 
*இகழ்சகைய குடைபுடைசுழ்‌ தஇருந்துசழ நிளைத்தன்றே” 


இவை தாழிசை. 


மல்லல்‌ வைய மடிதெர்ழு தேத்த 
வல்ல னீத்தக்‌ சறப்புணையாயினை ; 





க்கை மே வயம்‌. 








ட ட்டி நிகழ்ச்‌ இலங்கு கோட்டைகுழ்‌ திருச்‌ து.திகழ்‌ இளைத்தன்றே' எனவும்‌ 
பாடம்‌, 


செய்யுளியல்‌" 289 


ஒரு துணி வழிய வுயிக்கர ணா 
யிருதுணி யொருபொருட்‌ செயல்வகை கூடறினை” 


இவை நாற்சரீரடி யிரண்டம்போதரங்கம்‌. 


“ஏடலர்‌ தாமரை யேர்து கின்னடி; 
வீடொடு கட்டினை விளைக்கு சின்மொழி; 
விருப்புறு தமனியம்‌ விளக்கு கின்னிறம்‌ 
ஒருத்தல்‌ கூடுற வுஞற்று கின்புகழ்‌" 

இவை நாற்சிரோரடி கானகம்‌ போதரம்கம்‌, 

% இந்திரற்கு மிர்திர னீ; யிணையில்லா விருக்கையை நீ; 
மந்திர மொழியினை நீ; மாதவர்க்கு முதல்வனு நீ; 
அருமைசா லறத்தினை நீ; யாருயிரு மளித்தனை நீ; 
பெருமைசால்‌ குணத்தினை நீ; பிறர்க்கறியாத்‌ திறத்தினை நீ” 

இவை முச்‌சீரோரடி யெட்டம்போதரங்கம்‌, 

“பரம நீ; பகவ னீ; பண்ணவ னி; புண்ணிய னீ; 
உரவ னீ; குரவ னீ; யூழி நீ; யுலகு நீ; 
மருளு 8) யறமு 6; யன்பு நீ; யணைவு நீ; 
பொருளு நீ; பொருப்பு £) பூமி 8) புணையு நீ ” 

இவை யிருசரோரடிப்‌ பதினாயம்போ தரங்கம்‌. 
எனவாம்கு, 
இது தனிச்சொல்‌, 

॥ அருணெறி யொருவஙிற்‌ பரவுது மெக்கோன்‌ 
திருமிகு சிறப்பிற்‌ பெருவரை யகலத்‌ 
தெண்மிகு தானைப்‌ பண்ணமை நெடுந்தேர்‌ 
அண்ணல்‌ யானைச்‌ செங்கோல்‌ விண்ணவன்‌ 
செருமுனை செருக்கறத்‌ தொலைச்சி 
யொருதனி வெண்குடை யோங்குக வெனவே”' 

இத சுரிதகம்‌. 

இதனு ளெட்டும்‌ பதினாறு மென்று சொல்லப்பட்ட உறுப்புக்‌ 
குறையாதே வந்தவாறு கண்டுகொள்க, 

இஃது ஆசிரியச்‌ நெப்பில்‌ நிரைத்தளையான்வந்த அம்போதரற்சு 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பா. 

91 


290 * யாப்பருங்கல விருத்தி 
பிறதளையாலும்‌ வந்தவழிக்‌ சண்டுகொள்ச. 


“4 தரவொன்று தாழிசை மூன்று தனிச்சொல்‌ சுரிதகமாய்‌ 
கிரலொன்றி னேரிசை யொத்தா ழிசைக்கலி ரீர்த்திரைபோன்‌ 
மரபொன்று நேரடி. முச்சீர்‌ குறணடு வேமடுப்ப 
தரவொன்று மல்குல தம்போ தரம்கவொத்‌ தாழிசையே'” 

யாப்பருங்கலக்‌ காரிகை, 


இக்காரிகையை விரித்துரைத்துக்கொள்சு, என்னை ! 


நீர்த்திரை போல கிரலே முறைமுறை 
யாக்கஞ்‌ சுருக்கி * யசையடி தாழிசை 
விட்டி சை விரியத்‌ தொடுத்துச்‌ சுரிதகம்‌ 
தாக்கக்‌ [தழுவும்‌ தரவினோ 1டேனவும்‌ 
யாப்புற்‌ றமைந்தன வம்போ தரங்கம்‌ 

என்றார்‌ காக்கை பாடினியார்‌. 

1! தரவே தாழிசை தனிச்சொற்‌ சுரிதகம்‌ 
வருவன வெல்லார்‌ தாழிசைக்‌ கவியே” 

( சேர்த்திய தரவொடு தாழிசைப்‌ பின்னர்‌ 
நீர்த்திரை போல நெறிமையித்‌ சராம்‌ 
மூவகை பெண்ணு முறைமையின்‌ வழாஅ 
வளவின வெல்லா மமபோ தரங்கம்‌ ' 

என்றார்‌ சறுகாக்கை பாடினியார்‌. 

“(உரைத்த வுறுப்பொடு தாழிசைப்‌ பின்னர்‌ 
நிரைத்த வடியா னீர்த்திரை பேல 
வசையடி பெறினவை யம்போ தரங்கம்‌" 

என்றார்‌ ௮விஈயனார்‌. 

' தாழிசைக்‌ ரோய்‌ முறைமுறை 
ஒன்றினுக்‌ கொன்று சருங்கு முறுப்பின 
தம்போ தரங்கவொத்‌ தாழிசைக்‌ கலியே ' 

என்பது சூத்திரமாகக்கொண்டு தரவு, தாழிசை, தனிச்சொல்‌, சுரி 
தகம்‌ உடைத்தாய்‌ என்று அதிகாரம்‌ வருவித்துரைத்தா லும்‌ கருதிய 


ஆவளவகைகக்கி கவ. 








* அசையடித்‌ தா௫' எனவும்‌ பாடம்‌, 
1 *தொடுத்த' எனவும்‌ பாடம்‌, 
1 “ஐந்தும்‌ எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 21 


பொருளைப்‌ பயக்கும்‌; “முந்திய! என்று மிகுத்துச்‌ சொல்லவேண்‌ 
டியதென்னை ! ஒரு சாராசிரியர்‌ தரவு ஆறடியால்‌ வந்த, ஈான்கடித்‌ 
தாழிசை மூன்றுவந்து, அதன்பின்‌ இரண்டடியால்‌ ஓரராகம்வந்து 
அதன்பின்‌ இரண்டடியால்‌ இரண்டு பேரெண்வந்து, ஓரடியால்‌ 
நான்கு இடையெண்வந்து, சிற்றெண்‌ இருசீராலெட்டாய்‌ அவை 
யிரண்கெடி யோரடியேபோன்று இம்முறையே இம்மூன்று அம்‌ 
போதரங்க வுறுப்புப்பெற்றுத்‌, தனிச்சொல்வக்து, சுரிதகம்‌ ஆறடி. 
யால்‌ வந்து முடிவது தலையளவம்போதரங்கவொத்தாழிசைக்‌ 
கலிப்பாவென்றும்‌ ; தரவு ஜந்தடியான்‌வக்‌ த, மூன்றடித்‌ தாழிசை 
மூன்றுவந்து, தாழிசைப்பின்‌ இரண்டடியால்‌ ஓர்‌ அராகம்வரக்து, 
பேரெண்‌ அறு£ரால்வந்‌ த, இடையெண்‌ முச்சீரால்வர்து, சிற்றெண்‌ 
ஒருசீரும்‌ ஓசையுமாய்‌, இம்முறையே இம்மூன்று அம்போதரங்க 
வுறுப்புப்பெற்று, அதன பின்னர்த்‌ தனிச்சொல்லும்‌ ஐந்தடிச்‌ சுரி 
தகமும்‌ பெற்றுமுடிவது இடையளவம்போதரங்க வொத்தாழிசைக்‌ 
கலிப்பாவென்றும்‌; தரவு நான்கடியான்‌ வந்து, ஈரடித்தாழிசை 
மூன்றுவந்து, அதன பின்‌ இரண்டடியால்‌ ஓர்‌ ௮ராகம்வந்து, ஓடியா 
லிரண்டு பேரெண்வந்து, இரு£ ரால்‌ சான்கு இடையெண்வக்து, ஒரு 
சீரால்‌ எட்டுச்‌ சிற்றெண்வந்து இம்முறையே இம்மூன்று அம்போ 
தரங்கவுறுப்புப்பெற்று தனிச்சொல்லும்‌ கான்கடிச்‌ சுரிதகமும்வந்‌ து 
முடிவது கடையளவம்போதரங்க வொத்தாழிசைக்கலிப்பா என்றும்‌ 
வழங்குவர்‌. என்னை ! 
“ தாழிசைப்‌ பின்னர்‌ தனிச்சொன்‌ முன்னர்‌ 
ஆழ்புனற்‌ நிரைபுரை யமபோ தரங்க 
மும்பர்‌ மொழிந்த தாழி சைவழி 
யம்போ தரங்கம்‌ வண்ணகமு மாகும்‌” 
“ அவையே, 
தேவ பாணியென்‌ றேவவும்‌ படுமே” 
வழிபடு தெய்வம்‌ வழுத்தி வழிமொழியிற்‌ 
றலையிடை கடையென வம்போ தரம்கம்‌ 
கிலையி னவ்வளவி னிலையுங்‌ காலை 
அராகம்‌ பேரெண்‌ ணிடையெண்‌ சிற்றெண்‌ 
*விராக வென்ப சாழிசைப்‌ பின்னர்க்‌ 
கூறிய தரவே யாறடித்‌ தாகும்‌” 











* “விராக மென்ட' எனவும்‌ பாடம்‌, 


292 யாப்பருக்கல விருத்‌ தி 


“ தரவின்‌ வழிமுறை தாழிசை ஞான்றும்‌ 
வரன்முறை பிறழா நாலடிக்‌ குரிய 
தந்துமுன்‌ னிறீஇத்‌ தரவினித்‌ ரூழிசை 
யுறுப்பினுக்‌ குணத்தினு நெறிப்படப்‌ புணரும்‌'' 
6 தரழிசைப்‌ பின்ன ரராகவடி யிரண்டே 
அராகத்‌ திறுதி பேரெண்‌ ணிரண்டு 
விராக வென்ப விரண்டிரண்‌ டடியான்‌ 
பேரெண்‌ வழியா லிடையெண்‌ ணாலடி. 
நேர வேண்டு நெறியறி புலவர்‌”? 


“பெற்ற நாலடி யமையடி முடிவின 
சிற்றெண்‌ பகுதி யிருஈான்‌ காகும்‌” 


மூவகை யெண்ணின்‌ பொருள்வகை முடிவும்‌ 
யாவகை யெண்ணிற்கு மகப்பட முடியும்‌” 


“ இற்றெணகச்தே *சேர்க்கப்‌ படுவோன்‌ 
பெற்றபுகழ்‌ தொடுப்பினும்‌ பிழைப்ப தில்லை”* 

“ அடக்கிய லுறுப்பு மாறடித்‌ தாகத்‌ 
தொடுக்கு மாகிற்‌ றொல்லையோர்‌ துணிவே” 

“ கொள்ளப்‌ பட்ட வுறுப்போ டி.ருதலையுக்‌ 
தள்ளாது வருவது தலையள வாகும்‌” 

“ உடையதம்‌ முறுப்பி னென்று குறைவின்றி 
யிடையள விலக்கண மிரு தலை யுறுப்பும்‌ 
ஜயைச்‌ தடியா யமைவுறு தாழிசை 
மூன்று ஞூன்றடியான்‌ மூன்றுமுடி வெய்திப்‌ 
பேரெண்‌ ணறுச்‌ ரிடையெண்‌ முசச்சர்‌ 
சேருஞ்‌ சிற்றெண்‌ ௪ருமோ ரசையு . 
நேர வேண்டு நெறியறி புலவர்‌” 

( கடையள வென்ப துடையுறுப்‌ பெஞ்சாது 
முடிவு மு.தலு நாலடித்‌ தாகி 
யடிவகை யிரண்டிற்‌ ரூழிசை மூன்றாய்ப்‌ 
பேரெண்‌ ணி. ரண்ட்டி பெற்றபின்‌ னிடையெண்‌ 
ணேர்ப நாண்கு மரையடி முடிவிற்‌ 
சிற்றெண்‌ ணெட்டுஞ்‌ சீர்கா விரட்டியும்‌ 
பெற்ற தாயி னதுகடை யளவே”' 





*2ீசர்த்தப்‌ படுவோன்‌' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ $93 


(6 அமமூ வளவிற்கு மராகவடி யிரண்டே 
ஈறு முதலு மெல்லா வளவிற்கும்‌ 
கூறிய முறைமையிற்‌ கொள்ள வேண்டும்‌” 

என்ரு. ராகலின்‌. 
அவர்கள்‌ காட்டு முதாரணம்‌:-- 

“ அலைகடற்‌ கதிர்முத்த மணிவயிர மவையணிநஆ்து 
மலையுறைமா சுமந்தேந்து மணியணைமேன்‌ மகிழ்வெய்தி 
யோசனைசுழ்‌ திருகருண்‌ ஹுலகொருமூன்‌ றுடனேத்த 
ஈசனையா மிணிதமர்ச்தம்‌ கருடி.கட்கு மிறைவற்கும்‌ 
௮ருளறமே யறமாக வயலார்சண்‌ மயலாக 


விருளறான்‌ கெடுத்தியம்பி யிருவினைகள்‌ கடி.ஈ்தி௫னோய்‌” 


இது தரவு. 

6 துன்னாத வினைப்பகையைச்‌ துணிசெய்யுக்‌ துணிவினையாய்‌ 
யின்னாத பகைமுனைபோ லெரித்தடக்கு நினைப்பினா 
லிருளில்லா வுணர்வென்னு மிலம்கொளியா லெரித்தனையா 
யருளெல்லா மடைர்தெக்கண்‌ ணருளுவதுன்‌ னருளாமோ; 

6 மதிபுரைமுக்‌ குடைநீழன்‌ மகிழ்வெய்தி யடைந்தோரைக்‌ 
கதிர்பொருதக்‌ கருவரைமேற்‌ கதிர்பொருத முகம்வைத்துக்‌ 
கொன்முனைபோல்‌ வினைநீங்கக்‌ குளிர்சிழற்கண்‌ மகிழ்ர்தனிர்போ 
னின்மினீ ரென*வுரைத்த னிறாமலஙின்‌ பெருமையோ; 

( மனை துறந்து வனம்புகுமின்‌ மலமறுக்க லுறுவீரேல்‌ 
வினையறுக்க லுறுவார்க்கு விழுச்செல்வம்‌ பழுதென்றிக்‌ 
கலஇில்லாப்‌ பெருஞ்செல்வத்‌ தமரரசர்‌ புடைசூழ 
வுலகெல்லா முடன்‌ றுறவா வுடைமையுகின்‌ னுயர்வாமோ” 

இவை தாழிசை, 

! அரைசரு மமரரு மடிஎழ லமர்தர 
முரைசதி ரிமிழிசை முரணிய மொழியினை” 

இஃது அராகம்‌, 

16 ௮ணிஎெ ரவிர்மதி யழகெழி லவிர்சுடர்‌ 
மணியொளி மலமறு கனலி கின்னிறம்‌; 
மழையது மலியொலி மலிகட லலையொலி 


மூறையுறை யரியது முழக்க கின்மொழி” 
இவை பேரெண்‌, 


டல — 





* (உணர்த்தல்‌' எனவும்‌ பாடம்‌, 


294 யாப்பருங்கல விருத்தி 


“ வெலற்கரும்‌ வினைப்பகை வேரொடும்‌ வென்றனை ; 
சொலற்கரு மெய்ப்பொருண்‌ முழுவதுஞ்‌ சொல்லினை ; 
அருவினை வெல்பவர்க்‌ கரும்புணை யாயினை ; 
யொருவனை யாக யுலகுட னுணர்ந்தனை”' 

இவை இடையெண்‌, 

“ உலகுட னுணர்க்தனை ; யுயிர்முழு தோம்பினை ; 
கிலவுறழ்‌ நிறத்தினை; ஙிழலிய லியாக்கையை; 
மாதவர்‌ தாதையை; மலர்மிசை மகிழ்ந்தனை; 
போதிவர்‌ பிண்டியை; புலவருட்‌ புலவனை”' 


இவை சிற்றெண்‌. அரையடியெண்‌ ணெனவு மமையும்‌, 
எனவாய்கு, 
இது தனிச்சொல்‌, 

ஃ அருரூடை யொருவகிற்‌ பரவுது மெங்கோன்‌ 
இருளறு திசிரியொடு வலம்புரித்‌ தடக்கை 
யொருவனை வேண்ட. விருகிறங்‌ கொடுத்த 
ஈநீதி மால்கரைச்‌ சிலம்பு நந்தி 

்‌ யொற்றைச்‌ செங்கோ லோச்சிக்‌ 
கொற்ற வெண்குடை கீழற்றுக வெனவே” 


இது சுரிதகம்‌. 
இது தலையளவம்‌ போதரங்க வொத்தாழிசைக்‌ கலிப்பா: பெரும்‌ 
தேவபாணி, 
இஃதல்லாதன சேயன்முறையோடுஞ்‌ செயிற்றியத்தோடும்‌ அகத்‌ 
தியத்தோடும்‌ ஒக்கப்‌ பாடின வில்லை யென்ப, 
இடையளவம்போதரங்க வொத்தாழிசைக்கலிப்பா வருமாறு:- 
 பிறப்பென்னும்‌ பிணிநீங்கப்‌ பிரிவரிய வினைக்கடலை 
யறப்புணேயே புணையாக மறுகரைபோய்க்‌ கரையேறி 
யிறப்பிலஙின்‌ னருள்புரிஈ்தாங்‌ கெமக்கெல்லா மருளினையாய்‌ 
மறவாளி யொளிமழுக்க மனையவர்க்கும்‌ முனையவர்க்கு 
மறவாழி வலனுயரி யருணெறியே யருளியோய்‌” 
இது தரவு. 
ட்‌ அருளெல்லா மகத்தடக்கி யடி.கிழலை யடைர்தோர்க்குப்‌ 
பொருளெல்லா நீவிளங்கப்‌ புகரில்லா வகையினா 
விருளில்லா மனஞான மியம்பியதுன்‌ னியலாமோ; 


செய்யுளியல்‌ 295 


4 இதில்லா ஈயமுதலாத்‌ திருர்தியால்‌ லளவைகளாற்‌ 
கோதில்லா வரும்பொருளைக்‌ குறைவின்றி யறைத்ததற்பின்‌ 
பேதில்லா வியற்காட்சி யருளியதுன்‌ பெருமையோ; 

“ துணையில்லாப்‌ பிறப்பிடைக்கட்‌ யெரெல்லா முடனகல 
புணையில்லா வுயிர்கட்குப்‌ பொருளில்லா வருளினா 
விணையில்லா ஈல்லொழுக்க மிசைத்ததுசின்‌ னிறைமையோ 


9 


இவை தாழிசை, 
்‌ அருள்புரி திருமொழி யமரரு மரசரு 
மருள்வரு மனிதரு மகிழ்வுற வியம்பினை '' 
இஃது அராகம்‌, 
“ பூமலர்‌ துதைந்த பொழிலணி கொழுகிழற்‌ றேமல ரசோகினை ; 
தூமலர்‌ விசும்பின்‌ விஞ்சையர்‌ பொழியு மாமலர்‌ மாரியை”' 
இவை பேரெண்‌. 


“ காமரு கதிர்மதி முகத்தினை; 
சாமரை யிடையிடை மகிழ்ந்தனை ; 
தாமரை மலர்புரை யடியினை; 
தாமரை மலர்மிசை யொதுக்கனை” 


இவை இடையெண்‌ , 


% அறிவனை நீ; யதிசய நீ; யருளினை நீ; பொருளினை 8) 
உறுவனை நீ; யுயர்ந்தனை நீ; யுலகினை 8) யலகனை டீ” 


இவை ிற்றெண்‌, 
எனவாக்கு, 
இத தனிச்சொல்‌. 
4 இனையை யாதலின்‌ முனைவருண்‌ முனைவ 
கினையுக்‌ கால கின்னடி யடைதும்‌ 
ஞானமும்‌ காட்சியு மொழுக்கமு நிறைந்து 
தன்னிய திவினைத்‌ துகடீர்‌ 
முன்னிய பொருளது முடிகவெமக்‌ கெனவே” 


இத சுரிதகம்‌, 
இஃது  கலவ்க்தலு அய வொத்தாழிசைசக்கலிப்பா ; 
பெருர்தேவபாணி, 


296 யாப்பருங்கல விருத்தி 
கடையளவம்போதரங்க வொத்தாழிசைக்‌ கலிப்பா, பெருக்‌ 
தேவபாணி வருமாறு: 


( கடையில்லா வறிவோடு ஞானமும்‌ காட்பயு 
முடைமையா யுலகேத்த வொண்பொருள தியல்புணர்ர்து 
மறவாழி யிறையவரு மாதவரும்‌ புடைசூழ 
வறவாழி வலனுயரி யருணெறியே யருளியோய்‌” 

இது தரவு, 

& வினையென்னும்‌ வியன்பகையை வேரோடு முடன்டூழ்ந்து 
முனையவர்க டொழுதேத்த விருப்பதுசின்‌ முறைமையோ ; 

6 பொருளாடல்‌ புரியீரேற்‌ புகர்தரு மெனவருளி 
மருளானா மணியணைமேன்‌ மநிழ்வதுரன்‌ மாதவமோ ; 


“6 வேந்தர்க்கு மூனைவர்க்கு விலக்ூற்கு மருடுறவா 
தோந்தீரத்‌ துறந்தஙின்‌ றுறவரசும்‌ துறவாமோ”' 
இவை தாழிசை, 
“ முழுவது முணர்பவர்‌ முனை வருண்‌ முனைவர்க 
டொழுதெழு துதியொலி துதைமல ரடியினை”” 
இது ௮ராகம்‌, 
6 நிழன்மணி விளையொளி எிகர்க்கு சின்னிழம்‌; 
எழின்மதி யிதுவென விகலு கின்முகம்‌' 
இவை பேரெண்‌. 


கருவினை கடந்தோய்‌ நீ; காலனை யடர்ச்தோய்‌ நீ; 
யொருவினையு மில்லோய்‌ 8; யுயர்கதிக்கு முனைவ னீ” 


இவை இடையெண்‌. 


அறவ னி; யமல னீ; யருளு ந) பொருளு ந; 
யுறவு நீ; யுயர்வு 6; யுலகு 8, யலகு ௩” 


இவை ிற்றெண்‌. 
எனவாக்கு, 


இது தனிச்சொல்‌, 


செய்யுளியல்‌ 297 


“ அருளூடை யொருவரின்‌ னடியிணை பரவுதும்‌ 
இருளுடை சாற்கஇ யிடர்முழு தகலப்‌ 
பாடுதற்‌ குரிய பல்புசழ்‌ 
வீடுபே றுலகம்‌ கூடு வெனவே ” 
இது சுரிதகம்‌. 
இது கடையளவம்போ தரங்க வொத்தாழிசைக்கலிப்பா: பெ 
ருக்தெவபாணி, 


இவ்வாறு விரித்து வெளிப்படச்சொன்னார்‌, திரிபுரமெரித்த 
விரிசடைக்கடவுள்‌ திருப்பெயர்‌ மகிழ்க்த தொன்னூற்கவிஞர்‌. இம்‌ 
மூன்‌ தினையும்‌ அளவியல்‌ ௮ம்போதரங்க வொத்காழிசைக்‌ கலிப்பா 
வென்றும்‌, அல்லாதனவற்றை அளவழியம்போதரங்க வொத்தா 
மிசைக்‌ கலிப்பா வென்றும்‌ வழங்குவாருமுளரெனக்கொள்க. (௩௦) 


[வண்ணக வோத்தாழிசைக்கலிப்பா வாமாறு,] * 


84, அவற்றொடு முடுகிய லடியுடை யராக 


மடுப்பது வண்ணக வொத்தா ிசைக்கலி. 


இஃதென்னுதலிற்றோே வெனின்‌, வண்ணகவொத்தாழிசைக்‌ 
கலிப்பாவாமா றுணா்த்துத ௮ுதலிற்று, 
இதன் பொருள:--மேற்சொல்லப்பட்ட தரவும்‌, தாழிசையும்‌, 
அம்போதரங்க வுறுப்பும்‌, தனிச்சொல்லும்‌; சுரிதகமும்‌ என்று இவற்‌ 
மொடு கடுகிகடக்குமடியுடை யராகவுறுப்புத்‌ தாழிசைப்‌ பின்னைக்‌ 
கூட்டிச்‌ சொல்லப்பவெது யாத, ௮து வண்ணக வொத்தாழிசைக்‌ 
கலிப்பா வெனப்படும்‌ என்றவாறு, (தாழிசைக்கறாய்‌' என்ப ததிகா 
ரம்‌ வருவித்துரைக்கப்பட்ட அ. 
தரவு, தாழிசை, அராகம்‌, அம்போதரங்கம்‌, கனிச்சொல்‌, சுரித 
கம்‌ எனக்கொள்க. அராக மெனினும்‌ வண்ணகமெனிலும்‌ அகெயெ 
லெனினும்‌ *முகெியலெனினுமொக்கும்‌. “அவற்றொடு மராக மடுப்‌ 
பது வண்ணக வொத்தா ழிசைக்கலி' என்றாலும்‌ முடுதியலுடைய 
அராகமென்ப அ பெறலாம்‌; அராகவடி முடுகநடக்கு மியற்கையதாக 
லானும்‌, £ ௮ச்சொல்லப்பட்ட வுறுப்போடு ௮.ராகவடி. வைத்தாடை 
யது. வண்ணகமாகும்‌' என்றார்‌ காக்கைபாடினியா ராகலானும்‌, 
*  முடுஇசை ' யெனவும்‌ பாடம்‌, கவுல்‌ 
90 


இர: யாப்பரும்கல விருத்தி 


மூடியெலடியே சொல்லப்பட்ட தாகலாலும்‌; பெயர்த்தும்‌ (முடுகிய 
லடியுடையராகம்‌' என்று எடுத்தோதவேண்டியதென்னை? அவ்வராக 
வுறுப்பு அளவடி முதலாகிய வெல்லாவடியாலும்‌ வரப்பெறும்‌; 
அடிவரையாது சிறுமை நான்கடி, பெருமை 'மெட்டடி, 
இடையிடை யெத்தணையானும்‌ வரப்பெறும்‌ என்பதூஉம்‌, ஒரு 
சாரனவற்றுள்‌ அசுவலும்‌ வெள்ளையும்விரவி யராகமாயும்‌ அருகிவரப்‌ 
பெறு மென்பதூஉம்‌, அம்போதரங்கவுறுப்புச்‌ லெ குறைந்தும்‌ வரப்‌ 
பெறுமென்பதூஉம்‌ அறிவித்தற்கு வேண்டப்பட்டது. என்னை ? 


“£ அளவடி, முதலா வனைத்தினு ரான்சடி 
முதலா விரட்டியு முடுகிய னடக்குட்‌” 


சனரறாராகலின்‌. ௮௦ தேயெனின்‌, ‘அவற்றொடு முடுகடி யுடையராக 
மடுப்பது' என்றாலு முரைத்தவெல்லாம்‌ பெறலாம்‌, 'விதப்புக்ளெவி 
வேண்டிய அ விளைக்கும்‌' என்பதாகலின்‌; 'இயல்‌' என்று விதப்படுக்கி 
யெடுத்தொதியதெனனை யெனின்‌, இதன்பயன்‌ இவற்றிற்கு உதார 
ணம்காட்டிப்‌ பின்னர்ச்‌ சொல்லும்‌, 


வரலா ௮று:-- 


“ ஜிளங்குமணிப்‌ பசும்போன்னின்‌ விரித்தமைத்துக்‌ கதிர்கான்று 
தனம்குமணிக்‌ கனைகழற்காற்‌ றுறுமலர்‌ கறும்பைந்தார்‌ 
பரூடத்தடக்கை மதயானைப்‌ *பணையெருத்தின்‌ மிசைத்தோன்றுங்‌ 
குரூடக்கொண்ட மணிப்பூணோய்‌ குறையிரர்து முன்னாட்கண்‌ 
மாயாத வனப்பினையாய்‌ மூழ்வார்க்கு மல்லார்க்கும்‌ 
தாயாடத்‌ தலையளிக்குர்‌ தண்டுறை 1 பூரகேள்‌” 


இஅ தரவு. 


ஃ காட்சியாற்‌ கலப்பெய்தி யெத்‌ இறத்துக்‌ க.திர்ப்பாகி 
மாட்சியாற்‌ நிரியாத மரபொச்தாய்‌' கரவினாற்‌ 
பிணிஈலம்‌ பெரிதெய்திப்‌ பெறாக்தடர்தோள்‌ வனப்பழிய 
வணிஈலம்‌ தனியேவர்‌ தருளுவது மருளாமோ;) 


ட ன்பினா லமிழ்தளைஇ யறிவினாஜ்‌ பிறிதின்றிப்‌ 
பொன்புனை பூணாகம்‌ பசப்பெய்தப்‌ பொழிலிடச்துப்‌ 
* “பகட்டெழி லெரிகுஞ்சி ' எனவும்‌ பாடம்‌, 
1 “யூரநீ' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 292 


பெருவரைத்சோ எருளுதற்‌ இருளிடைச்‌ தமியையாய்க்‌ 
கருவரைத்தோள்‌ கதிர்ப்பிச்குள்‌ காதலும்‌ காதலோ; 


“6 பாக்கனையே வாயிலாப்‌ பலகாலும்‌ வந்தொழுகும்‌ . 
தேச்சாத காவினையுர்‌ தெளியாத விருளிடைக்கட்‌ 
குடவரைவேய்த்‌ தோளிணைகள்‌ குளிர்ப்பிப்பான்‌ றமியையாய்தீ 
தடமலர்த்தா ரருளுகின்‌ றகுதியுர்‌ தகுதியோ” 


இவை தாழிசை, 


“தாதுறு முறிசெறி தடமல ரிடையிடை தழலென விரிவன பொழில்‌: 
போதுறு ஈறுவிரை புதுமலர்‌ தெரிதரு கருரெய்தல்‌ விரிவன கழி; 
திதுறு திறமறு கெனானி முனிவன துணையொடு பிணைவன துறை; 
மூதுறு மொலிகலி நுரைதரு திரையொடு கடிதொடர்‌ புடையது கடல்‌ ” 


இவை நானகும்‌ அராகம்‌, 


 கொடுந்திற லுடையன சுறவேறு கொட்பதனா 
விடுங்கழி யிராவருதல்‌ வேண்டாமென றிசைச திலமோ; 
கருகிறத்‌ திறுதொழிற்‌ கராம்பெரி துடைமையால்‌ 
இருணிறத்‌ தொருகானி லிராவார லென்றிலமோ ”' 


இவை நாற்£ ரிரடியிரண்டம்போதரங்கம்‌, 


“ நாணொடு கழிர்தன்றாற்‌ பெண்ணரசி ஈலத்தகையே; 
அஞ்சலு மொழிந்தன்றாற்‌ ரொடித்தோளி தடம்கண்ணே; 
அரற்றொடு கழிர்தன்றா லாரிருளு மாயிழைக்கே; 
நயப்பொடு கழிர்தன்றா னனவது ஈன்னுதற்கே” 


இவை. நாற்சீரோரடி சான்கம்போ தரங்கம்‌, 


“அத்திறத்தா லசைர்தன தோள்‌; அலர்தற்கு மெலிச்தன கண்‌; 
பொய்த்‌ தரையாற்‌ புலர்ந்தது முகம; பொன்னிறத்தாற்‌ போர்த்தன்‌ 
அழலினா லசைந்தது ஈகை; யணியினா லொசிர்த திடை; [மூலை; 
குழலினா ஸிமிர்ந்தது முடி; குறையினாழ்‌ கோடிற்று நிறை” 

இவை முச்சீரோரடி யெட்டம்போதரங்கம்‌, 
“ உட்கொண்ட தகைதசொருபால்‌ ; உலகறிந்த வலத்தொருடால்‌; 


கட்கொண்ட நுளித்தொருபால்‌; கழிவெய்‌ தும்‌ படித்தொருபால்‌; 
பரிவுறாஉம்‌ தகைத்தொரறுபால்‌; திதாக ம்‌ வல்ல ச்‌, 


க்‌்‌ 








க 


* யசப்புவர்‌ தடைர்தொருபால்‌.' எனவும்‌ பாடம்‌, 





306 யாப்பருக்சல விருத்தி 


இரவுறாஉர்‌ துயரொருபால்‌; இளிவர்த வெளிற்றொருபால்‌; 
மெலிவுமாஉர்‌ தகைத்தொருபால்‌; விளர்ப்புவர்‌ தடைந்தொருபால்‌; 
பொலிவுசென்‌ றகன்றொருபால்‌; பொறைவர்து கூர்ந்தொருபால்‌) 
காதலித்‌ கதிர்ப்பொருபால்‌; கட்படாத்‌ துயரொருபால்‌; 

ஏ.தில்சென்‌ தணைர்தொருபால்‌; இயனாணிற்‌ செறிவொருபால்‌”' 


இவை யிரு£ரோபடி.ப்‌ பதிறைம்போ தரங்கம்‌. 
எனவாச்கு, 
இது தனிச்சொல்‌, 


4 இன்னதிவ்‌ வழக்க மித்திற மிவணலம்‌ 
என்னவு முன்னாட்‌ னெனா யாகிக்‌ 
கலர்தவ ணிலைமை யாயினு ஈலந்தகக்‌ 
இிளையொடு கெழீஇய தலையவிழ்‌ கோதையைக்‌ 
கற்பொடு காணியம்‌ யாமே , 
பொற்பொடு பொலிக*சின்‌ புணர்ச்சி தானே” 


இது சுரிதகம்‌. 


இஃது ஆறுறுப்புங்‌ குறைவின்றிவந்த வண்ணகவொக்தாழி 
சைக்‌ கலிப்பா. 


“ தெரிவில்லா வினைகெடுத்துத்‌ திவினையிற்‌ தெரிந்தோக்கிச்‌ 
சரிவில்லா வின்பத்தாற்‌ சங்கரனும்‌ முழு துலகுர்‌ 
தெரிர்தொன்றி யுணர்ந்தகின்‌ நிப்பியஞா னந தன்னால்‌ 
விரிர்தெக்குஞ்‌ சென்றமையால்‌ விண்ணுமாய்‌ வ வ்வ்ட்பு 
தேர்வுற்ற வாரீட சான்மையிலுச்‌ திரிவில்லாச்‌ 


சார்வுற்ற ஈன்மையினுஞ ச அமுகனா யுயர்க்தனை யே” 


இது தரவு, 


“ இருக்கையு தூனெறிய தியல வகையும்‌ தன்னாலும்‌ 
வருத்தாத கொள்கையான மன்னுயிரைத்‌ தலையளிப்போய்த்‌ 
தொடர்த்தழமுக்கும்‌ பிணியரசன்‌ ரொடர்ர்தோட ஞானத்தால்‌ 
அடர்த்தமுக்க வென்ற துன்‌ னறமாகிக்‌ காட்டுமோ; 


4 ஏஇலா வுயிர்களை யெவ்வசைக்‌ கதியகத் தும்‌ 
காதலா லுழப்பிக்குள்‌ காமனைக்‌ கறுத்தவன்‌ 





* அம்‌ புணர்ச்சி ' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 301 


வடிவுகெடச்‌ சர்தையா லெரித்த தூஉம்‌ வல்வினையைப்‌ 
பொடிபட வென்‌ றதுஙின்‌ பொறையுடைமை யாகுமோ ; 


“ எவ்வுயிர்க்கு மோரியல்பே யென்பவை தமக்கெல்லாம்‌ 
செவ்விய ரெறிபயந்து றர்தோங்கு குணத்தைகையாய்க்‌ 
கொலைத்திறத்தாற்‌ கூட்டுண்ணும்‌ கூற்றப்பே ரரசலுக்க 
அலைத்தவனை வென்‌ றதுின்‌ னருளாகக்‌ இடக்குமோ 


)வை தாழிசை, 


6 தாதுறு நனைசனை தழலெழில்‌ சுழல்சுழற்‌ 
சைவகை முகைநகு சடமல ரசோகினை ; 
சருறு செழுதகு செழுமணி முழுதணி 
செறியுளை விலக்கரை சணிபொனி னணையினை; 
வாருறு கதிரெதிர்‌ மரகத நிரைகினா 
வரிபுரி தெளிமதி வெருவரு குடையினை ; 
போருறு தகையன புயலுளர்‌ வியலொளி 
புதுமது ஈறவின புனைமலர்‌ மழையினை ; 
பொறி ரமரர்கள்‌ புகலிட மெனமனு 
பொலிமலி கவிவெலும்‌ பொருவறு மெயிலினை ; 
வெறி ருருவின விரைவினி னினிதெழ 
வெறிவரு தெரிசக விணிதுளர்‌ கவரியை; 

* விறலுணர்‌ பிறவியை வெருவரு முரைதரு 
வியலெரி கதிரென மிடலுடை யொளியினை; 
அறிவுள ரமரர்க ளதிபதி யிதுவெனக்‌ 
கடலுடை யிடிபட வெறிவன விசையினை”' 


)வை அராகம்‌, 


“ மன்னுயிர்‌ காத்தலான்‌ மறம்விட்ட வருளினோ 
டின்னுயி ருய்கென்ன வில்லறமு மியற்றினையே; 
புன்மைசா லறநீக்கிப்‌ புலவர்க டொழுதேத்தத்‌ 
தொன்மைசால்‌ குணச்தினாத்‌ றுறவரசாய்த்‌ சோற்றினையே '' 
இவை பேரெண்‌, 


( பீடுடைய விருக்கையைகின்‌ பெருமையே பேசாதோ; 
வீைய நெறிமையைகின்‌ மேனியே விளக்காதோ ; 


* “விறலுள ' எனவும்‌ பாடம்‌. 


809 யச்ப்பருக்கல விருத்தி 


ஒல்லாத வரய்மையைகின்‌ னுறுபுகழே யுரையாதோ; 
கல்லாத வறிவுகின்‌ கட்மையே காட்டாதோ ” 
இவை யிடையெண்‌. 

4 அறிவினா லளவிலை நீ; யன்பினா லசைவிலை நீ; 
செறிவினாற்‌ சிறந்தனை நீ; செம்மையாற்‌ செழுக்கதிர்‌ நீ; 
காட்சியாற்‌ கடையிலை 8) கணஞ்சூழ்ந்த கதிர்ப்பினை நீ; 
மாட்சியான்‌ மகிழ்வினை 8; மணிவரைபோல்‌ வு நீ” 

இவை சிற்றெண்‌, 

“ வலம்புரி கலந்தொருபால்‌) வால்வளை ஞிமிர்ந்தொருபால்‌; 
நலந்தரு கொடியொருபால்‌; ஈலம்புணர்‌ குணமொருபால்‌; 
திதறு திருவொருபால்‌) திகழொளி மணியொருபால்‌ ; 
போதுறு மலரொருபால்‌; புணர்கங்கை யாறொருபால்‌; ௬ 
ஆடியி னொளியொருபால்‌) அழலெரி யதுவொருபால்‌; 
மூடிய முரசொருபால்‌; முழங்குநீர்க்‌ கடலொருபால்‌; 
பொழிலொடு கயமொருபால்‌; பொருவறு களிறெொருபால்‌; 
எழிலுடை யேறொருபால்‌; இணையரி மானொருபால்‌ ”' 


இவை யளவெண்‌. 
எனவாரங்கு, 
இது தனிச்சொல்‌. 


“4 இவைமுத லாகிய விலக்கணப்‌ பொறிளெர்‌ 
வையில்‌ காட்சி ஈல்லறத்‌ தலைவரின்‌ 
ரெொல்குணர்‌ தொடர்ந்துகின்‌ றேத்துதும்‌ பல்குணப்‌ 
பெருநெறி யருளியெம்‌ பிறலியைத்‌ தெறுவதோர்‌ 
வரமிகத்‌ தருகுவை யெனானி 
ப.ரவுதும்‌ பரமன்‌ னடியிணை பணிந்தே ” 
இது சுரிதகம்‌. 
இஃது அராகவடி யெண்‌்சராலெட்டாய்‌ அல்லாவுறுப்புக்‌ குறை 
யாதே வந்த வண்ணகவொத்தாழிசைக்கலிப்பா, 
( தல்லின்மே னாறிய கனபவளக்‌ கொடியேய்ப்பக்‌ 
கொல்ெ மதவெருமைத்‌ தலையொ துக்கி மற்றதன்‌ 
சில்குருதிச்‌ £றடிமேற்‌ சிலம்போடு கழனனைப்ப 
_விளக்குபொன்‌ னெடுவரைமேல்‌ வெய்துறுமி யெழுந்தாங்குத்‌ 
துளங்காச்சீர்ப்‌ படையோடு தொழிலோடும்‌ பொலிந்தோடக்‌ 
களக்கொண்டு முடியுகைத்த கலைமானேற்‌ அர்தியோய்‌ " 


இது தரவு. 


செய்யுளியல்‌ 303 


“ பெருந்தகைமை பிறிதொழியப்‌ பிடிக்கோடுக்‌ களிறேபோ 
லருஞ்சமத்‌ து னெக்குடைந்த வவுணரை கினைக்குங்காற்‌ 
கரும்புருவ அதல்வியர்ப்பக்‌ கச்சினால்‌ விசித்தகின்‌ 
மருங்குல தளவெண்ணின்‌ மாயமும்‌ போலுமே ; 

( பேழ்வாய்‌ விறற்கூளி பின்னார்ப்ப முன்சென்று 
வீழ்வாயா னீயெறிர்த வீரரை ஈினைக்குங்காற்‌ 
கேழ்கெ ரவிர்முன்சைச்‌ இளியிருப்ப வெடுக்கில்லா 
மாழமை காணுங்கான்‌ மம்மரும்‌ போலுமே ; 

“ வாளுற முயர்விசும்பின்‌ வாய்மடித்து விரற்சுட்டித்‌ 
தாள்சோர கினக்குடைந்த தானவரை ஙினைக்குங்காற்‌ 
பூளையார்ந்‌ தெழிலெய்தப்‌ பொறியணை புரையுகின்‌ 
தோளின தளவெண்ணிற்‌ றோற்றாரும்‌ *போலுமே ” 


இவை தாழிசை, 
எனவாக்கு, 
இத தனிச்சொல்‌, 

“4 கடிகமழ்‌ பூங்குலைக்‌ கலக்கிருந்‌ துடுப்பிற்‌ 
சாராராக்‌ சார்தண்முசை வென்றன விரல்‌; 
விரலுற விரித்தமைத்து விசும்பு தைவந்து 
மூலையொடு முத்தொடு மாறின பந்து) 
பந்தவிழீ பணிச்சென்னி கையற்‌ நெரீஇய 
யசோ னந்தளி ரணியியற்ற வணிகொண்டது நுதல்‌; 
அதலிவர்‌ கதுப்புக்‌ குதவியபொன்‌ கஞலின மணி; 
மணிமகர முருவாச சிசரொத்தன முத்து; 
முத்‌ துககைக்‌ கதிர்மினனாக வவிர்‌ துகிவிடைப்பூங்‌ கண்ணினுக்கு ” 

இவை அ௮ராகய, 

“்‌ அரியொண்க ணம்பிற்‌ பிறழும்‌ வரியல்குல்‌ 
வண்டிருப்‌ பன்ன தகைத்து; 
கூழை புறமுறத்‌ தாழ்ந்தன வாழை 
வருமுடு ழேய்க்கு முலை "' 

இவை பேரெண்‌, 

( பெருமட மான்பிணை வென்றது நோக்கு; 
திறுமறுங்குற்‌ கொல்கெ முல்லைக்‌ கொடி.” 

இவை சிற்றெண்‌. 


* (போலாரே' எனவும்‌ யாடம்‌. ' 


904 யாப்பருங்கல விருத்தி 


“படுமணி படுமொருகை; பைங்கிளி யதுவொருகை; 
வடிறுதி வேலொருகை; வாள்கொண்ட. தகைத்தொருகை; 
சேடகத்தாற்‌ சேடொருகை; சிலைசேர்ந்த தொழிற்றொருகை 

இவை இடையெண்‌. 


“4 கோடொருகை; யியமொருகை '' 


25 


இவை ௮ளவெண்‌. இவை யம்போதரங்கம்‌, 
எனவாம்கு, 
இது தனிச்சொல்‌, 
“ இருபாற்‌ பட்டரின்‌ னிணையடி பரவு தும்‌ 
ஒருபாற்‌ பட்டெமக்‌ கருளுவோ யெனவே ” 
இது சுரிதகம்‌. 

இஃது அகவலும்‌ வெள்ளையும்‌ விரவிய வோசையால்‌ அராகம்‌ 
வந்து, பேரெண்‌ வெண்குறளாய்ச்‌, சற்றெண்‌ இரண்டாய்‌, இடை 
யெண்‌ மூன்றாய்‌, ௮ளவெண்‌ இரண்டாய்‌, இவற்றற்‌ சில வம்போத 
ரங்கவுறுப்புக்‌ குறைந்து உரிச்‌சீர்ச்‌ றெப்பில்‌ வெண்டளையால்‌ வக்க 
வண்ணகவொத்தாழிசைக்‌ கலிப்பா. 

“4 நுழைதுகி லகலல்கு னுசுப்பின்‌£ழ்க்‌ கலையிமைப்ப 

விழைதகுபூண்‌ முலைகெருங்க விற்டெ£த திருநுதல்‌ 

ச ட்‌ £ ¥ x 
என்னும்‌ வண்ணகத்‌ தாழிசைக்கலிப்பா அகவலும்‌ வெள்ளை 
யுமாய்‌ அராகம்வந்து, பேரெண்‌ குறள்‌ வெண்பாவாய்‌, ௮ல்லாவம்‌ 
போதரங்க வுறுப்புக்‌ குறைந்து, அறுறுப்பு முடைதீதாய வந்த 
தெனக்கொள்க, 

(அவற்றொடு முடுகியலுடையராகம்‌' என்று விதப்படுக்கிச்‌ 
சொல்லவேண்டிய தென்னை 1 ஒரு சாராசிரியர்‌, தலையளவம்‌ போ 
தாங்கவொத்தாழிசைக்‌ கோதப்பட்ட தரவும்‌, தாழிசையும்‌ பெற்ற 
வடியளவு பெற்றும்‌, தாழிசைப்பின்னர்‌ த தனிநிலை பெற்றும்‌, அதன்‌ 
பின்‌ அராகவடி நான்குமுத லெட்டீறக சாற்சீர்‌ முதலாகப்‌ பதின்‌ 
மூன்று சீரிறாக விடையக்தாதித்து எத்துணைச்‌ சீராலு மராகவடி. 
பெற்று, அம்போதரம்கத்துக்‌ கோதப்பட்ட அராகவடியினறிக்‌ குறி 
லிணை பயின்ற வடிபெற்று அடுக்கிசை, முடுகியல்‌, அராகம்‌ என்னு 
மூன்று பெயரும்‌ பெற்றுத்‌ தேவரது விழுப்பமும்‌, வேர்காது 


செய்யுளியல்‌ 800 


புகழும்‌ வண்ணித்‌ துவருதலின்‌ வண்ணச மெனப்படும்‌ ; இடையர்சா 
தித்‌ தொடையானும்‌ வரப்பெறு மென்று இவ்வாற்றாற்‌ சொன்னார்‌. 
அஃது இர்நாலுள்ளு முடம்பட்டலு என்பதறிவித்தற்கு ஒரு 
தோற்றமுணர்த்தியது. என்னை! 


 வண்ணகத்‌ இயற்கை திண்ணிதிற்‌ இளப்பிற்‌ 
றரவொடு தாழிசை தலையள வெய்திச்‌ 
தாழிசைப்‌ பின்னர்த்‌ தனினலை யெய்திப்‌ 
பேரெண்‌ ணிட்ட வெண்ணுடைத்‌ தாகச்‌ 
சிற்றெண்‌ வழியா லராகவடி நான்கும்‌ 
மேள வாசப்‌ பேரள வெட்டாச்‌ 
ீர்வகை நான்கு முதல்பஇின்‌ மூன்றா 
நேரப்‌ பட்ட விடைடு வெனைத்‌ துஞ்‌ 
ஒீர்வகை முறைமையி னராகம்‌ பெற்று 
மம்போ தரங்கத்‌ தராகவடி யின்றி 
மடக்கடி மேலே முச்£ ரெய்திக்‌ 
குறிலிணை பயின்ற வசைமிசை முடுகி 
யடுக்கிசை முடுச்சிய ல.ராக மென்னு 
மூடைப்பெயர்‌ மூன்றிற்கு முரிமை யெய்தி 
விண்ணோர்‌ விழுப்பமும்‌ வேர்தரது புகழும்‌ 
வண்ணித்து வருதலின்‌ வண்ணக மென்ப ல 


( அந்தாதித்‌ தொடையினு மடிடை யுடைமையு 
முந்தையோர்‌ கண்ட முறைமை யென்ப ” 


என்றார்‌ பிறைநெடுமுடிக்‌ கறைமிடற்றோன்‌ பெயர்‌ மகிழ்ந்த 
பேராசிரியர்‌, 


வரலாறு, 


 இலம்பொலிக்கு மிணையடியுஞ்‌ செறிகுறக்கும்‌ பணைத்தோளும்‌ 
நலம்புசழ்தற்‌ சரிதாய ஈசைமுசமும்‌ புரிகுழலும்‌ 
இலங்கிழையாற்‌ பொலிவுற்ற வெழினிறமு மிவைகவற்ற 
வந்தணனா யறமொரீஇ யணியிழைரின்‌ பணிபிழைத்து 
மூர்துணரான்‌ பிரிவாற்றா முகிலுறங்கு மணிவரைமேல்‌ 
வந்தவிழ்ந்த மலரயனாய்‌ வசம்வேண்ட வருளியோய்‌ ”" 


இது: தரவு. 
99 





றிட யாப்பருக்தல விருத்தி 


போ திவரறா மலர்ப்பிண்டிப்‌ புங்கவன்ற னறரெறியைத்‌ 

*தீதகல மிசைபெருகச்‌ இருஈலமு மொருமனத்தாழ்‌ 
பேதிவறாம்‌ பிறவிகளைப்‌ 1பிரித்தருளு கெனவணங்கிக்‌ 
காதிவரு மணிக்குழையாய்‌ சடவுளடி யடைந்தனையே) 


“ம துவார்ந்த மலர்ப்பிண்டி மாசவன தீருணெறியைக்‌ 
ச துவாய்ப்பட்‌ டியலாமை சழிசாவன்‌ மிசைபூண்டு 
பொதுவாய்வண்‌ டறைசோலைப்‌ பொழிலணியுஞ்‌ சந்தத்து 
ளிதுவாகு மறரெறியென்‌ நினிதமர்க்த வியல்பினையே: 


“தேனுலா மலர்ப்பிண்டித்‌ தேவாசோன்‌ றிருந்தடியை 
வானுலா மமரர்களும்‌ விஞ்சையரும்‌ வந்தெத்த 
ஜனுலா மூடம்பெய்தி யுச்சர்த மால்வரைமேல்‌ 
வேணிலான்‌ மனங்சனல விதாடகனை விரும்பினையே," 


இவை தா ழிசை, 


எனவாக்கு, 
இது தனிச்சொல்‌, 


(அணிசிளர்‌ தலெல்குல்‌ மணிமலி கலையினை t 
பணிமொழி கினதருள்‌ பலரிவ ணருளென மருள்குவை; 
கறையறு துறவுடை யிறைவன திருவடி கவவுறு காதலை; 
மூறையற முழுவது மலிபொரு ணிலைமையைமலம ற வுணர்தலு மகிழ்ந்தனை; 
திருமலர்‌ சஞலிய சகெழிகை இகழ்தரு மணிமலி மகரமு 
மறுவறு திலகமு மணிந்தனை; 
முழுமதி யிதுவென முதுபுதன்‌ மதுவிரி திருமல ரிதுவென 
மொழியினு மளியின மிகலிய முகத்தினை ; 
சகையென மினலென ஈளிர்சட ரொளியென வசையமை யமிழ்தென 
வளைசடன்‌ மணியென முசைவிரி மலரென முறுவலை; 
குழலென வமிழ்தென ஈனியினி சனியென மலியொவி மருவிய மலருறை 
மிஞிறென ம$ூழ்தரு குயிலென மழலைய மொழியினை; 
பெறலரு மரபின திருவம சருண்மொழி யுருவரு ளுறுவர்க ளொழிவிலர்‌ 
வினவலின்‌ மருளற வருளிய வறிவன தீருண்மொழி ம௫ழ்ந்தனை ” 


இவை அராகம்‌, 


ர ட. 
* (திதிலாவினைபெருக' எனவும்‌ பாடம்‌, 


i 'பிரித்தருளாமென' எனவும்‌ பாடம்‌, ட 


செய்யுளியல்‌ 807 


(குரும்பையும்‌ பொற்செப்புக்‌ கோங்கி சரும்பும்‌ 
விரும்பின வீங்கு முலை ; 
முலைத்தலைச்‌ செஞ்சணங்கு வேங்கை மலரோ 
டலைத்தன வம்பொற்‌ பிதிர்‌” 


இவை பேரெண்‌. 


மணிடனைந்த முடியினை நீ; மானிகலு நோக்கினை 8; 
அணிபுனைந்த வல்குலை நீ; மரும்பாரு முறுவலை $) 
காதணிர்த குழையினை நீ; கதுப்பணிந்த கண்ணியை ந; 
போதணிந்த குழலினை நீ; பொருவரிய புகழினை $” 
இவை சற்றெண்‌, 
அதனால்‌, 
இது தனிச்சொல்‌, 


( அரணெறி பயந்த வறிவரு சாறிவன்‌ 
பொருணெறி புகன்ற வாய்மொழி வழாது 
குணம்‌ துறை போகிய வெண்ணரும்‌ பெருமை 
கணந்துறை போகிய காவலன்‌ சண்ணி 
யுலவுபுக முரவோன்‌ றிருசகர்‌ 
நிலவி யெம்மிடர்‌ நீக்குமதி நீயே” 


இது சுரிதகம்‌, 


இது வண்ணகவொத்தாழிசைக்‌ கலிப்பாவிற்‌ சோதப்பட்ட 
வுறுப்புப்‌ பிழையாது வந்தவாறு: தரவுக்‌ தாழிசையும்‌ தலையளவு 
பெற்றுத்‌, தாழிசைப்பினனர்‌ அராகம்‌ பெறாது தனிச்சொற்‌ 
பெற்று, அம்போதரங்கத்திற்‌ கோதிய வராகவடி பெறாதாய்‌, வண்‌ 
ணகத்துக்‌ கோதப்பட்ட வராகம்‌ சான்கும்‌ எட்டுமென்னும்படி 
சட்டடியால்‌ ௮.ராகமவை நாற்சீர்‌ முதலாகப்‌ பதின்மூன்று ரிறுதி 
யாக அராகவடி வருகவென்னு மோத்தினால்‌ வந்து அராகத்‌ இறுதி 
வெண்பாவாய்‌ இரண்டடியால்‌ இரண்டு பேரெண்‌ வந்து, அவை 
அர்தாதித்தொடையால்‌ வந்த; இடையெண்‌ வாராதாய்ச்‌ சிற்‌ 
றெண்‌ தலையளவிற்‌ கோதிய வசாவடி எண்ணெட்டும்‌ வர்‌, தனிச்‌ 
சொற்‌ பெற்றுக்‌ சடைச்சண்௮டக்கெயலுள்‌ வண்ணித்து வர்து சுரி 
தீகத்தாலிற்றது, 


308 யாப்பறாக்கல விருத்தி 
மற்றையன விவ்வாறு செயிற்றியத் துள்ளும்‌, அகத்தியத்‌ துள்ளும்‌ 
ஓதிய விலக்கணச்‌ தழுவிக்‌ கிடந்‌ தனவில்லை யென்பது, இவ்வாறு 
சொன்னார்‌ நீர்மலி வார்சடையோன்‌ பேர்மகிழ்ந்த பேராசிரியர்‌. 
இவ்வாறு வருவனவற்றை அளவியல்‌ வண்ணக வொத்தாழிசைக்‌ 
கலிப்பா வென்றும்‌, அல்லனவற்றை அளவடி வண்ணக வொத்தா 
ழிசைக்‌ கலிப்பாவென்றும்‌ வழங்குவர்‌, என்னை? 
(( குறில்வயி னிரையசை கூடிய அடிபெறினே 


வண்ணக மாகும்‌” 
என்றார்‌ ௮விஈயனார்‌, 
[கலிவேண்பா வாமாறு,] 
85, தன்றளை யோசை தழுவிதின்‌ றீற்றடி. 
வெண்பா வியல து கலிவெண்‌ பாவே. 
இஃதென்னுதலிற்றோ வெனின்‌, நிறுத்தமுறையானே கலி 
வெண்பாவாமா றுணர்த்துத னுதலிற்று, 
இதன்‌ பொருள்‌;--கலித்தளை தட்டுக்‌ கலியோசை தழுவிக்‌ 
சடையடி வெண்பா இறுமாறே போல முச்‌சீரடியால்‌ இறுவது யாது, 
அஅ கலிவெண்பா என்று வழங்கப்படும்‌ என்றவாறு, என்னை 1 


ஈலியொலி கொண்டு தன்றளை விரவா 
பிறுமடி வரினே வெண்கலி யாகும்‌” 


எனறு ௮விஈயனார்‌, 

4 தளைகலி தட்டன தன்சீர்‌ வெள்ளை 
களையுஈ வின்றிக்‌ கடையடி குறையின 
விரவர லில்லா வெண்கலி யாகும்‌” 

என்றார்‌ மயேச்சாரர்‌. 


“ வெண்டளை தன்றளை யென்றிரு தன்மையின்‌ 
வெண்பா வியலது வெண்கலி யாகும்‌” 


என்றார்‌ சாச்சைபாடினியார்‌. 
'வன்சலிப்பா வெனினும்‌, ல்க ஒக்கும்‌, 


செய்யுளியல்‌ 309 


வரலாறு :- 
 பண்கொண்ட வரிவண்மெ பொறிக்குயிலும்‌ பயில்வானா 
விண்சொண்ட வசோகின்மே விழுமியோர்‌ பெருமானை க 
கண்ணாலு மனத்தாலு மொழியாலும்‌ பயில்வார்கள்‌ 
விண்ணாளும்‌ வேந்தரா வார்‌” 


இது சிறப்படைக்‌ கலித்தளையால்‌ வந்த கலிவெண்பா, 


“4 நாகிளம்பூம்‌ பிண்டிச்கீழ்‌ கான்முசனாய்‌ வானிறைஞ்ச 
மாசதஞ்சேர்‌ வாய்மொழியான்‌ *மாதவர்ச்கு மல்லார்ச்கும்‌ 
திதசல வெடுத்துரைத்தான்‌ சேவடிசென்‌ றடைந்தார்க்கு 
மாதுயரந்‌ தாத லெளிது” 


இது இறெப்புடையுரிச்சீர்‌ வெண்டனையான்‌ வந்த வெண்கலிப்பா, 


ம ஏர்மலர்‌ நறுங்சோதை மெருத்தலைப்ப விறைஞ்சித்தன்‌ 
வார்மலாத்‌ தடங்கண்ணார்‌ வலைப்பட்டு வருந்‌ தியவென்‌ 
ரார்வரை யகன்மார்பன்‌ றனிமையை யறியுக்கொல்‌ 

* 2ர்மலி கொடியிடை இறந்து” 

இது சிறப்பிலாசிரிய நிரைத்தளையான்‌ வந்த வெண்கலிப்பா, 

ப முழங்குகுரன்‌ [மூ.ரசியம்ப முத்‌ திலங்கு $நெடுக்குடைச்ழ்ப்‌ 
பொழிந்தமதக்‌ சருஞ்சுவட்டுப்‌ பொறிமுசத்த சளிதூர்ந்து 
பெருஈலம்‌ பொது?ச்சிப்‌ பெயராத பெருமையாற்‌ 
பொருகழற்கால்‌ வயவேந்தர்‌ போற்றிசைப்ப வீற்றிருப்பார்‌ 
மருள்சேர்ந்த நெறி£க்கி வாய்மைசால்‌ குணந்தாக்க 
அருள்சேர்ந்த வறம்புரிந்தா ரமாந்து'' 

இது இறப்பில்‌ வஞ்சித்தளையான்‌ வந்த வெண்கலிப்பா, 
ஓழிர்ததளை தட்ட வெண்கலிப்பாவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 


இச்சூத்திரத்துள்‌ 'தன்றளே யோசை தழுவி சின்று' என்பது 
வேண்டா, (ஈற்றடி வெண்பா வியலது கலிவெண்பா' வெனவமை 
யும்‌, என்னை? 
6 வெள்ளையுட்‌ பிறதளை வி.ரவா வல்லன 
வெல்லாத்‌ தளையும்‌ மயங்கியும்‌ வழங்கும்‌" (யாப்பருங்சலம்‌-22,) 

* (வரசவா்க்கும்‌ எனவும்‌ பாடம்‌; 

1 “கீர்சிறை எனவும்‌ பாடம்‌, 

ர “முழலியம்ப' எனவும்‌ பாடம்‌, 

$ (வெண்குடை' எனவும்‌ பாடம்‌, 


310 யாப்பருக்கல விருத்தி 


சன அனுமிலக்கணத்தால்‌ வெண்பாவொழிச்‌ தல்லாத செய்யுட்களுள 
வேற்றுத்தளை விரவுமென்பதூஉம்‌, விரவினுந்‌ தன்றளையால்வருவது 
சிறப்புடைத்தென்ப தூஉம்‌ கூறப்பட்டன. (துள்ள லிசையன கலிப்பா” 
(யாப்பருங்கலம்‌-78) என னும்‌ பொத விலக்கணத்தால்‌ கலியெல்லாம்‌ 
அளளலோசையாலே வருமென்பதூஉம்‌ சொல்லப்பட்டதாகலின்‌ 
பெயர்த்துர்‌ 'தன்றளே யோரை தழுவி நின்று” என்று கூறியது 
கூறவண்டிய தென்னை ? ஒருசாராசிரியர்‌ செப்பலோசையிற்‌ சிறிது 
வழுவிற்று வழுவாது என்னும்‌ பெற்றியானும்‌ செப்பலோசையிற்‌ 
சிதையாதும்‌ ஒரு பொருண்மேல்‌ வெள்ளடியால்‌ வந்து, வெண்பா 
விறுமாறே யிறுவன கலிவெண்பா வென்னுஞ்‌ சிறப்புடைய வென்று 
சாடுத்தோதினா ரென்ப ததிவித்தற்கு வேண்டப்பட்ட த, என்னை? 


“ ஒருபொரு ணுதலிய வெள்ளடி யியலான்‌ 
* வழுவினறி ஈடப்ப து கலிவெண்‌ பாட்டே” (தெொல்‌-பெ-செய்‌-164,) 


சான்றார்‌ தொல்காப்பியனாராகலின்‌, 
வரலாறு; 


“4 சுடர்த்தொடீ சேளாய்‌ தெருவினா மாடும்‌ 
மணற்டிற்றில்‌ சாலிற்‌ சிதையா வடைச்சிய 
கோதை பரிந்து வரிப்பந்து கொண்டோடி 
சோதக்க செய்யுஞ்‌ சிறுபட்டி மேலோர்நாள்‌ 
அன்னையும்‌ யானு மிருந்தேமா வில்விரே 
யுண்ணாடீர்‌ வேட்டே னெனவர்தாற்‌ கன்னை 
யடர்பொற்‌ சிரகத்தால்‌ வாகச்‌ சுடரிழாய்‌ 
உண்ணுநீ ரூட்டிவா வென்று ளெனயானுச்‌ 
தன்னை யறியாது சென்றேன்ம ற்‌ ௦ றன்னை 
வளைமுன்கை பற்றி ஈலியத்‌ தெருமர்திட்‌ 
டன்னா யிவனொருவன்‌ செய்ததுகா ணென்றேனா 
வன்னை யலறிப்‌ படர்தரத்‌ தன்னையா 
னுண்‌ ஷீர்‌ விக்கனொ னென்றேனா வன்னையும்‌ 
தன்னைப்‌ புறம்பழித்‌ து நீவமற்‌ றென்னைக்‌ 
கடைக்கண்ணாற்‌ கொல்வான்போ னோக்கி நசைக்கூட்டஞ்‌ 
செய்தானக்‌ கள்வன்‌ மகன்‌,” (சலி - குறிஞ்சி - 1.) 





* (திரிபின்றி வருவது' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 911 


இத வெள்ளோசைகொண் டொருபொருண்மேல்‌ வெள்ளடி 
யால்‌ வந்த கலிவெண்பா, வெள்ளோசையில்‌ வழுவி வேற்றுத்களை 
யால்‌ வருவன வந்துழிக்‌ சண்டுகொள்க, இதுவும்‌ விதப்பினாற்‌ 
கொள்க, (கலிவெண்பாவே' என்றவழி ஏகார விதப்பினால்‌ 
வெள்ளோசையினால்‌ வருவதனைக்‌ கலிவெண்பா வென்றும்‌, பிறவாற்‌ 
ரல்‌ வருவனவற்றை வெண்கலிப்பா வென்றும்‌ வேறுபடுத்துச்‌ சொல்‌ 
வாருமுளர்‌ எனக்கொள்க. 
 அசையடி முன்ன ரராசம்வந்‌ தெல்லா வுறுப்புமுண்டேல்‌ 

வசையறு வண்ணக வொத்தா மிசைச்கலி வான்றளைதட்‌ 

டிசைதன தாகியும்‌ வெண்பா வியைர்‌.துமின்‌ பான்மொழியாய்‌ 

விசையறு சிந்தடி யாலிறு மாய்விடின்‌ வெண்சலியே " 

யாப்பருங்கலக்காரிகை, 


இவவியாப்பருங்கலப்‌ புறனடையை விரி த்துரைத்துக்கொள்க, 
[கோச்சக& கலிப்பா வாமாறு,] 
86. தரவே தரவிணை தாழிசை தாமும்‌ 
சிலவும்‌ பலவுஞ்‌ சிறந்‌_து மயங்கியும்‌ 
ம்ற்றும்‌ விகற்பம்‌ பலவாப்‌ வருதவும்‌ 
கொச்சக மென்னுங்‌ குறியின வாகும்‌, 
இஃதென்னுதலிற்றோ வெனின்‌ கொச்சகக்கலிப்பா வாமா 
அணர்த்துத னுதலிற்று. 
இதன்பொருள்‌:--(தரவே தரவிணை தாழிசை தாமும்‌, சிலவும்‌ 
பலவும்‌ றெர்து மயங்கியும்‌' என்பது தரவேவந்தும்‌, தரவிரண்டாய்‌ 
வந்தும்‌, காழிசை சில வந்தும்‌, தாழிசை பல வந்தும்‌, தரவு முதலா 
திய வாறுறுப்புக்‌ தம்முண்‌ மயங்கியும்‌, பிறபாவினோடு மயக்கியும்‌ 
வருவன வெல்லாங்‌ கொச்சகக்கலிப்பாவென்றவாறு, 
தரவொன்றேவந்தாற்‌ றரவுகொச்சகக்கலிப்பாவென்றும்‌, தர 
விரண்டாய்‌ வந்தாற்‌ றரவிணைக்கொச்சகக்கலிப்பாவென்றும்‌, சிலதா 
மிசை வர்காற்‌ சஃருழிசைக்கொச்சகக்கலிப்பாவென்றும்‌, பலதா 
ழிசை வந்தாற்பஃருழிசைக்‌ கொச்சகக்கலிப்பாவென்றும்‌, தமவுமுத 
லாயெவாறுறுப்புர்‌ தம்முண்‌ மயங்கியும்‌, பிறபாலினோட மயங்கியும்‌ 
வருவனவற்றை மயற்கிசைக்‌ ஓகொச்சசச்கலிப்பா என்றும்‌ வழங்குப, 


919 யாப்புருங்கல விருத்தி 


(சொல்லின்‌ முடிவி னப்பொருண்‌ முடி.த்‌.தல்‌' என்பது தர்திர 
அத்தியாகலி னிவவாறு கூறப்பட்டது. 

(தாமும்‌' என்று மிகுத்துச்‌ சொல்லியவதனால்‌ தனிச்சொல்‌ 
இடையிடையேவர அமையும்‌, அம்போதரங்க உறுப்பும்‌ அருகிவரும்‌, 
சுரிதகமும்‌ அருதிவரப்பெறும்‌ எனக்கொள்க, சிறந்து' என்று 
மிகுத்துச்சொல்லியவதனால்‌ இவற்றின்‌ மூழிசை யிற்றடிகுறைர் து 
வரவும்‌ அமையும்‌ எனக்கொள்க, 

(மற்றும்‌ விகற்பம்‌ பலவாய்‌ வருஈவும்‌, கொச்சக மென்னும்‌ குதி 
யினவாகும்‌' என்பது கலிக்கோதப்பட்ட வுறுப்பெல்லாங்‌ குறை 
வின்மிக்‌ கலியின்றன்மை பெற்ற வு.றுப்புக்கள்‌ மிக்கும்‌, குறைக்தும்‌, 
பிறழ்க் தும்‌, உறழ்ச் தும்‌, வண்ண்மும்‌ அடியுக்‌ தொடையும்‌ மயங்கியும்‌, 
௮ராகவடி யந்தாதித்தொடை கொடுத்தும்‌, ௮த்தொடை பலவாய்‌ 
வதும்‌, சலிக்கண்‌ வாரா வென்ற கேரீற்றியற் சர்வர்‌. தும்‌, நிரைஈடுவா 
இய வஞ்ியுரிச்சர்‌ வந்தும்‌, ஐஞ்சேடி வச்தும்‌, முச்சிராலு மிருரோ 
௮ம்‌ ௮ம்போதரங்க வுறுப்புப்பெற்றும்‌, இவ்வாறு ஒத்தாழிசைக்‌ 
சலிப்பாக்களோடு ஒவ்வாது வருவனவெல்லாம்‌ *மயங்கிசைக்கொச்‌ 


சகக்கலிப்பா வென்று வழங்கப்படும்‌ என்றவாறு, 


தரவொன்றாய்ச்‌ சுரிதகம்‌ பெற்றதனைச்‌ சுரிககத்தரவு கொச்சச 
மென்றும்‌, சுரிதகமில்லாததனை இயற்றரவு கொச்சகமென மும்‌, 
தாவு இரட்டித்துச்‌ சுரிதகம்‌ பெற்று வந்ததனைச்‌ சுரிதகததரவிணேக்‌ 
கொச்சகம்‌ என்றும்‌, சுரிசகமில்லாதகனை இயற்றரவிணைக்கொச்சகம்‌ 
என்றும்‌, ஈற்றடிகுறையாது லெ தாழிசையால்‌ வந்ததனை இயற்‌ 
சஃருழிசைக்‌ கொச்சகமென்றும்‌, ஈற்றடிகுறைந்து லெதாழிசை 
யால்‌ வந்ததனைக்‌ குழறைச்சிஃரைழிசைக்‌ கொச்சகக்கலியென மும்‌, 
ஈற்றடி குறையாது பலதாழிசையால்‌ வர்ததனை இயற்பஃராழிசைக்‌ 
கொச்சகக்கலி யென்றும்‌, ஈற்றடி குறைந்து பலதாழிசையால்‌ வர்‌ 
ததனைக்‌ குறைப்பஃருழிசைக்‌ கொச்சகக்கலி யென்றும்‌, கலியுறுப்புச்‌ 
களோடு மயங்கி வந்ததனை இயன்மயங்கிசைக்‌ கொச்சகமென்றும்‌, 
பிறபாவினோடு மயங்வெந்ததனை அயன்‌ மயங்கிசைக்கொச்சகமென்‌ 
தம்‌, ஒரு போகென்றும்‌ வழம்கப்படும்‌' எனவும்‌ பாடம்‌. 5 


செய்யுளியல்‌ 313 


மும்‌ இவ்வாறு வேறு பகுத்துச்‌ சொல்வாரும்‌ உளர்‌ எனக்‌ 
கொள்க, என்னை? 


“ ஒதப்‌ பட்ட வுறுப்புவகை யெல்லா 
மேதப்‌ படாமைக்‌ கலிக்யெல்‌ பெய்தி 
மிக்கும்‌ குறைந்தும்‌ பிறழ்ந்து முறழ்ந் தும்‌ 
வண்ணமு மடியுர்‌ தொடையு மயக்கியு 
மடுக்கிய லந்தர்‌ தொடுத்தன பல்கியும்‌ 
கலிவயிற்‌ கடிந்த ீரிடை மிடைந் தும்‌ 
நாற்சீ ரிறந்த ரொடு சிவணியும்‌ 
மூச்ச ரிரு£ ரம்போ தரங்க 
மச்சீர்‌ முடிலிடை யழிவில தழுவியும்‌ 
கொச்சகக்‌ *கலிவயிற்‌ கூறவும்‌ படுமே ” 


எனறார்‌ பிறரு மெனக்கொளக, 
அவற்றை இயன்மயங்கிசை யென்று வழங்குவாரு முளரெனக்‌ 


கொள்க, (மற்றும்‌ விகற்பம்‌ பலவாய்‌ வருஈவுங்‌, கொச்சக மென்‌ 

னும்‌ குறியின வாகும்‌' என்பதனாலே, இப்பொருளெல்லாம்‌ விரித்‌ 

தஅரைத்துக்கொள்க. அவற்திற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு: 

“( செல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ செயிர்த்தெறிர்த சனவாழி 
முல்லைத்தார்‌ மறமன்னர்‌ முடித்தலையை முருக்கிப்போய்‌ 
எல்லைநீர்‌ வியன்கொண்மூ விடைநுழையு மதியம்போல்‌ 
மல்லலோரம்‌ கெழில்யானை மராமம்பாய்ந்‌ தொளித்ததே ” 

' வெறிகொண்‌ டலரும்‌ பொழிலார்‌ சமயமும்‌ 
மூறிசொண்‌ டறையு மூரல்வார்‌ சுரும்பி 
னொலிகொண்‌ டதனின்‌ னிசைபா. டி.வர 
நலமின்‌ புறுசா டகமா டி.கிற்ப 
மந்திசென்‌ நந்தி தொழப்படுஞ்‌ சீர்மிச 
ஈர்‌ திய விஞ்சை யன்வென்‌ றனனே ” 


இவை யியற்றரவு கொச்சகக்கலிப்பா. 


(4 வார்பணிய தாமத்தால்‌ வளைக்கையோர்‌ வண்டோச்ச 
வூர்பணிய மதியம்போ னெடுக்குடைக்‌€ முலாப்போந்தான்‌ 
கூர்பணிய வேற்றானைக்‌ சொற்கையார்‌ கோமானே ” 


அவாகீகண்டு, 


214. யாப்பருள்கல விருத்தி 


“ பூமலர்‌ ஈறுக்கோதை புலம்பலைப்ப மறும்கொண்டாற்‌ 
மாமலர்ச்சண்‌ மடவார்க்குத்‌ தொல்பசையே யன்றியுக்‌ 
காவலற்குப்‌ பெரியதோர்‌ கடனாகக்‌ கிடவாதே " 

இத வெண்டளையால்‌ வந்த வியற்றரவிணைக்‌ கொச்சகக்கலிப்பா. 


“ குடகிலைத்‌ தண்புறவிற்‌ கோவல ரெடுத்தார்ப்பத்‌ 
தடகிலைப்‌ பெரார்தொழுவிற்‌ தகையேறு மரம்பாய்ர்‌ து 
வீங்குமணிக்‌ கயிறொரீ இத்‌ தாங்குவனத *தொன்றப்போய்க்‌ 
கலையினொடு முயலிரியச்‌ கடிமுல்லை முறுவலிப்ப ” 


எனவாக்கு, 
 ஆனொடு புல்லிப்‌ 1பெரும்புதன்‌ முனையும்‌ 
கானுடைத்‌ தவர்தேர்‌ சென்ற வாறே ” 
இது சுரிதகத்‌ தரவு கொச்சகக்கலிப்பா. 
வடிவுடை நெடுமுடி வானவற்கும்‌ வெலற்கரிய 


கடிபடு மறும்பைந்தார்க்‌ காவலர்க்கும்‌ காவலனாங்‌ 
கொடிபடு 1வரைமாடச்‌ கோழியார்‌ கோமானே ' 


எனவாம்கு, 

(( துணேவளைத்தோ ளிவண்மெலியத்‌ தொன்னலம்‌ $ துறப்புண்டாக்‌ 
இணைமலர்த்தா ரருளுமே விதுவிதற்கோர்‌ மாறென்று 
துணைமலர்த்‌ தடங்கண்ணார்‌ துணையாகக்‌ கறுதாரோ ” 
அதனாற்‌, 

“்‌ செவ்வாய்ப்‌ பேதை யிவடிறத்‌ 
தெவ்வா மாங்கொவிஃ தெண்ணிய வாறே ” 

இது இெப்புடை யாசிரியத்தளையால்‌ வந்த சுரிதகத த.ரவிணைக்‌ 
கொச்சகக்கலிப்பா. i 


பிறதனளையா லும்‌ வந்தவழிக்கண்டுகொள்க, 





* (ஏறப்போய்‌' எனவும்‌ பாடம்‌, 
1 *பெரும்புறா' எனவும்‌ பாடம்‌. 
1 (மணிமாடக்‌ கூடலார்‌' எனவும்‌ பாடம்‌. 
$ (தொடர்ப்புண்டாங்கு' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ $18 


(! பரூடத்தடக்கை மதயானைப்‌ பணையெருத்தின்‌ மிசைத்தோன்றிச்‌ 
குரூ௨க்கொண்ட வெண்குடைக்£ழ்ச்‌ குடைமன்னர்‌ புடைசூழப்‌ 
படைப்பரிமான்‌ ஜறேரினொடும்‌ பரந்‌ துலவு மறுனிடைச்‌ 
கொடித்தானை யிடைப்பொலிந்தான்‌ கூடலார்‌ கோமானே ” 

இதுதரவு, 
ஆங்கொருசார்‌, 

4 உச்சியார்க்‌ இறைவனா யுலகமெலாம்‌ காத்தளிக்கும்‌ 
பச்சையார்‌ மணிப்பைம்பூட்‌ புரந்தரனாப்‌ பாவித்தார்‌ 
வச்சிரம்‌ காணாத காரணத்தான்‌ மயங்கனரே ; 

ஆற்கொருசார்‌, 

! அக்கால மணிசிரைகாத்‌ தருவரையாற்‌ பனிதவிர்த்து 
வக்கிரனை வடிவழித்த மாயவனாப்‌ பாவித்தார்‌ 
சக்கரம்‌ காணாத காரணத்தாற்‌ சமழ்த்தனரே ; 

ஆங்கொருசார்‌, 

! மால்கொண்ட பகைசணிப்பான்‌ மாத்தடிர்‌து மயங்காச்செம்‌ 
கோல்கொண்ட சேவல்‌ கொடியவனாப்‌ பாவித்தார்‌ 
வேல்கண்ட தன்மையான்‌ விம்மித.ராய்‌ கின்றனரே” 


இவை மூன்றுர்‌ தாழிசை, 
அல்தானறு, 
இது தனிச்சொல்‌, 


4 கொடித்தே ரண்ணல்‌ கொற்கைக்‌ கோமான்‌ 
கிறைபுக ழொருவன்‌ செம்பூட்‌ சேஎய்‌ 
*  என்றுணி யறிர்தனார பலரே தானும்‌ 
ஐவரு ளொருவனென றிய லாகா 
மைவரை யானை மடங்கா வென்றி 
மன்னவன்‌ வாழியென்‌ நேத்தத்‌ 
தென்னவன்‌ வாழி திருவொடும்‌ பொலிந்தே.” 


இது சுரிதகம்‌. 


இஃது இடையிடை தனிச்சொற்பெற்று வந்து, சேரிசையொத்‌ 
தாழிசைக்கலிப்பாவிற்‌ சிறிது வேறுபட்டுக்‌ தாழிசை மூன்றே 
யாய்த்‌ தன்றளையான்‌ வந்த வியற்சிருழிசைக்‌ கொச்சகக்கலிப்பா, 


௦16 யாப்பருங்கல விருத்தி 
“ மாயவனாய்‌ முற்றோன்றி மணிரிரைகாச்‌ தணிபெற்ற்‌ 


வாயடீள்‌ குடையினரா யரசர்கள்‌ பலர்கூடி 
மணிகின்ற மேனியான்‌ மதநகையைப்‌ பெறுகுவார்‌ 
அணிகின்ற விடைகொண்டா ரெனச்சொல்லி யறைந்தனரே 


ச்‌ 


இது தரவு. 
தானவ்வழி, 
“ எழுப்பற்றிச்‌ சனர்‌ துறுமி யெவ்வழியு மியமியமப 
விழுக்குற்று என்றாராம்‌ பலர்‌ ; 
அங்கே, 
வாளூற்ற கண்ணாளை மகிழவிப்பா மெனக்கருதி 
கோளுற்று கின்றாரும்‌ பலர்‌” 
ஆண்டே, 
“இத்திறத்தாற்‌ குறையென்னை யிருங்கிளைக்குங்‌ கேடென்னப்‌ 
பற்றாது சின்றாரும்‌ பலர்‌” 
இவை மூன்றுச்‌ தாழிசை, 
அதுகண்டு, 
இது தனிச்சொல்‌, 
(( மைவரை கிறத்தன மாலை யியருழக்‌ 
கைவரை நில்லாது கடிதேற்‌ நெருத்தொடிப்ப 
வழுக்கெ ராய மமர்ந்தது சுற்றம்‌ 
எழுந்தது பலசன மேறுதொழு விட்டன 
கோல வரிவளை .தானும்‌ 
கால்வன போலும்‌ கடிமட்‌ வோர்க்கே” 
இத சுரிதகம்‌. 
இஃது இடையிடை தனிச்சொற்‌ பெற்று ஈற்றடிகுறைந்து 
வந்த மூன்று தாழிசை பெற்றுவர்‌ தமையாற்‌ குறைச்சிஃருழிசைக்‌ 
கொச்சசக்கலிப்பா. சிறப்பில்‌ வெண்டனையால்‌ வந்து, நாலடித்‌ தர 
வாடி யிரண்டடித்‌ தாழிசையாலும்‌, ஆறடிச்‌ சுரிதகத்தாலும்‌ வந்த 
தெனக்கொள்க. பிறதளையானும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 
“4 தண்மதியேர்‌ முகத்தாளைத்‌ சனியிடத்து ஈனிசண்டாம்‌ 
குண்மதியு முடனிழையு முடன்றளர முன்னாட்கண்‌ 


செய்யுளியல்‌ | 41 


* கண்மதியோர்ப்‌ பிவையின்றிக்‌ காரிகையை கிறைகவர்ஈது 
பெண்மதியின்‌ மடுழ்ந்தகின்‌ பேரருளும்‌ பிறிதாமோ”' 


இது தரவு. 
“4 இளநல மிவள்வாட விரும்பொருட்குப்‌ பிரிவாயேல்‌ 
தளால முகைவெண்பற்‌ ரூழ்குழ றளர்வாளோ ) 
“4 தகைநல மிவள்வாடத்‌ தரும்பொருட்குப்‌ பிரிவாயேல்‌ 
வகைல மிவள்வாடி. வருந்தியில்‌ லிருப்பாளோ ; 
! அணிசல மிவள்வாட வரும்பொருட்குப்‌ பிரிவாயேன்‌ 
மணிஈல மகிழ்மேணி மாசோடு மடிவாளோ; 
1! நாம்பிரியோ மினியென்று நன்னுதலைப்‌ பிரிவாயேல்‌ 
ஓம்பிரியோ 1மெனவுரைத்த வுயர்மொழியும்‌ பழுதாமோ; 
£ குன்றளித்த திரடோளாய்‌ கொய்புனத்துக்‌ கூடியநாள்‌ 
அன்றளித்த வருண்மொழியா 1 லருளியது மருளாமோ; 
6 இல்பகலு மூடியக்காற்‌ சிலம்பொலிச்சீ றடிபரவிப்‌ 
பல்பகலுர்‌ தலையளித்த பணிமொழியும்‌ பழுதாமோ” 
இவை யாழுக்‌ தாழிசை, 
அதனால்‌) 
இது தனிச்சொல்‌, ப 
4 அரும்பெற லிவளினுர்‌ தரும்பொரு எதனிலும்‌ 
பெரும்பெற லரியன வெறுக்கையு மற்றே 
விழுமிய தறிமதி யறிவால்‌ 
கெழுமிய காதலிற்‌ றரும்பொருள்‌ சிறிதே,” 
இது சுரிதகம்‌. 
இது சறெப்புடைத்தன்றளையால்‌ சாலடித்தரவும்‌ இரண்டடித்‌ 
தாழிசை ஆறும்‌ தனிச்சொல்லும்‌ காலடிச்‌ சுரிசகமும்‌ பெற்றுவர்த 
இயற்பல்றாழிசைக்‌ கொச்சகக்கலிப்பா. குறைப்பஃருழிசைக்‌ சொச்‌ 
சகக்கலிப்பா வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 
“ மணிகிளர்‌ நெடுமுடி. மாயவனுர்‌ தம்முனும்போன்‌ 
றணிசிளர்‌ நெடுங்கடலுங்‌ கானலுந்‌ தோன்றுமால்‌ 
ல்‌ தீவையனன நொப்பறைய ஜை றயன்னம்‌ 
இரைநயந்‌ திரைகூரு மேமஞ்சார்‌-துை றவகேள்‌; 


* கண்ம தியொப்‌ பிவையின்றி ' எனவும்‌ பாடம்‌, 
+ “ என்றஙின்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


1 ( அருளுவதும்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


048 யர்ப்பருக்கல விருத்தி 
மலையென மழையென மஞ்செனத்‌ திரைபொக்டுச்‌ ப 
கடலெனக்‌ காற்றெனக்‌ சடி துவர்‌ திசைப்பினும்‌ 
விமுமியோர்‌ வெகுளிபோல்‌ வேலாழி யிறக்கில்லா 
தெழுமுந்கீர்‌ *பரந்தோங்கு மேமஞ்சார்‌ துறைவகேள்‌." 
இவை யிரண்டுக்‌ தரவு, 
( சொடிபுரையு நழைறுசுப்பிற்‌ குழைக்கமர்ந்த இருமுகத்தோள்‌ 
தொடிகெடுழ்ந்த தோள்கண்டுஈ்‌ துறவலனே யென்றியால்‌; 
“ கண்கவர்‌ மணிப்பைம்பூண்‌ கயில்கவைய சறுபுறத்தோள்‌ 
தெண்பணிநீ ருகக்கண்டுர்‌ செரியலனே யென்றியால்‌; 
“ நீர்பூத்ச சிரையிதழ்கக ணின்றொசிந்த புருவத்தோள்‌ 
பீர்பூத்த அதல்கண்டும்‌ பிரியலனே யென்றியால்‌; 
! கனைவரல்யாற்‌ நிகுகரைபோற்‌ கைகில்லா' துண்ணெ௫ழ்ந்து 
கினையுமென்‌ னிலைகண்டு நீங்கலனே யென்றியால்‌; 
4 வீழ்சுடரி னெய்யேபோல்‌ விழுமநோய்‌ பொறுக்கில்லா 
தாழுமென்‌ 1ணிலைகண்டு மகல்கிலனே யென்றியால்‌ ; 
1! கலங்கவிழ்ந்த நாய்கன்போற்‌ களை துணை பிறிதின்றிப்‌ 
புலம்புமென்‌ னிலைகண்டும்‌ போகலனே யென்றியால்‌.” 
இவை யானும்‌ தாழிசை. 
அதனால்‌, 
இது தனிச்சொல்‌. 
எ அடும்பயி விறும்பி னெடும்பணை மிசைதொழறுற்‌ 
கொடும்புற மடலிடை யொடுக்கிென குருகு; 
“(செறிதரு செருவிடை யெறிதொழி லிளையவர்‌ 
நெறிதரு புரவியின்‌ மறிதருர்‌ தியில்‌; 
“4 அரசுடை சிரைபடை விரைசெறி முரசென 
ுரைதரு திரையொடு கீரைபொரும்‌ கடல்‌; 
ப அலங்கொளி ரவிர்சுட ரிலங்கொளி 31: மலர்தொறுங்‌ 
கலந்தெறி காலொடும்‌ புலம்பின பொழில்‌.” 


இவை கான்கும்‌ அராகம்‌, 
* ( பரந்தொழுகும்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
1 4 கிலைகண்டுர்‌ தாங்கலனே ' எனவும்‌ பாடம்‌, 
4 (மறைதொறும்‌' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 919 
“ விடாஅது கழலுமென்‌ வெள்வளையுர்‌ தவிர்ப்பாய்மன்‌ 
கெடாஅது பெருகுமென்‌ கேண்மையு சிறுப்பாயோ; 
ஒல்லாது கீழலுமென்‌ னொளிவளையுர்‌ தவிர்ப்பாய்மன்‌ 
சில்லாது பெருகுமென்‌ னெஞ்சமு சிறுப்பாமோ; 
| தாக்காது கழலுமென்‌ றகைவளையுர்‌ தவிர்ப்பாய்மன்‌ 
நீக்காது பெருகுமென்‌ னெஞ்சமு கிறுப்பாயோ,"” 
இவை மூன்றும்‌ தாழிசை, 
மறவாத வேன்பினேன மனகிற்கு மாறுரையாய்‌ 
துறவாத தமருடையேன்‌ றுயர்‌தீரு மாறுரையாய்‌ ; 
 காதலார்‌ மார்பன்றிக்‌ காமக்கு மறார்துரையாய்‌ 
ஏதிலார்‌ தலைசாயயானுய்யு மாறுரையாய்‌ ; 
(( இணைபிரிர்தார்‌ மார்பன்றி யின்பக்கு மருர்‌ துரையாய்‌ 
துணைபிரிந்த தமருடையேன்‌ றுயர்‌தீரு மாறுரையாய்‌,”' 
இவையும்‌ தாழிசை. 
எனவாக்கு, 
இது தனிச்சொல்‌, 
1! பகைபோன்‌ றதுதுறை; பரிவா யினகுறி; 
நகையிழர்‌ த துமுகம்‌) ஈனிகா ணிற்றுளம்‌; 
தீகையிழர்‌ ததுதோள்‌ ; தீலைசிறட்‌ ததுதயா ; 
புகைபரர்‌ ததுமெய்‌; பொறையாயிற்‌ நென்னுயிர்‌." 
இவையிரு£ ரெட்டம்போதரங்க வுறுப்பு, 
அதனால்‌, 
இது தனிச்சொல்‌. 
இனையது கினையா லனையது பொழுதால்‌ 
இனையல்‌ வாழி தோழி 1 துனைவரல்‌ 


பனியொடு கழிக வுண்கண்‌ 
என்னொடு கழிகவித்‌ துன்னிய நோயே.” 


இது சுரிதகம்‌, 





* 4 அருளஞுடையேன்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
1 * தொலையா ' எனவும்‌ பாடம்‌, 


980 யாப்பருக்கல வீறாத்தி 


இது தாவீரட்டித்துத்‌ தாழிசையாறும்‌, தனிச்சொல்லும்‌, அரா 
சம்‌ கான்கும்‌, பெயர்த்துர்‌ தாழிசையும்‌, தனிச்சொல்லும்‌, எட்டம்‌ 
போதரங்கவுறுப்பும்‌, தனிச்சொல்லும்‌, சுரிதகமும்‌ இவ்வாறு கலிக்‌ 
கோதப்பட்ட ஆறுறுப்புமே மிக்குங்‌ குறைந்தும்‌ பிறழ்க்‌ த முறழ்ர்‌து 


மயங்கியும்‌ வர்‌ தமையால்‌ இயன்‌ மயங்கிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா. 


(( காமர்‌ கடும்புனல்‌ கலந்தெம்மோ டாடுவா 
டாமரைக்கண்‌ புதைத்தஞ்சித்‌ தளர்ந்ததனோ டொழுகலான்‌ 
நீணாக ஈறும்பைக்தார்‌ தயங்கப்பாய்ர்‌ தருளினாற்‌ 
பூக முறத்தழீஇப்‌ போதந்தா னகனகலம்‌ 
வருமுலை புணர்ந்தன வென்பதனா லென்றேழி 
யருமழை தரல்வேண்டிற்‌ நருகிற்கும்‌ பெருமையளே”' 
* அவனுநதான்‌, 


6 ஏன லிதணத்‌ தூற்புகை யுண்டியங்கும்‌ 
வானூர்‌ மதியம்‌ வரைசேரி 1னவ்வரைத்‌ 
தேனி னிராலென வேணி யிழைத்‌ இருக்கும்‌ 


கானக நாடன்‌ மகன்‌ ; 


( திறுகுடி யீரே சிறுகுடி மீரே 
வள்ளி வீழா வரைமிசைத்‌ தேன்றொடா 
கொல்லை குரல்வாக்டு மீனா மலைவாழ்நர்‌ 
அல்ல புரிந்தொழுக லான்‌ ; 


“ காந்தள்‌ கழிகமழும்‌ கண்வாம்‌ நிருஞ்லெம்பின்‌ 
வாம்கமை மென்றோட்‌ குறவர்‌ மடமகளிர்‌ 
தாம்பிழையார்‌ கேள்வற்‌ ரொழுதெழலாற்‌ 1 றம்மையருர்‌ 
தாம்பிழையார்‌ தாந்தொடுத்த கோல்‌ ; 
ஏனவாக்கு, 


(/ அறத்தொடு சீன்றேனைச்‌ கண்டு திறப்பட 
வென்னையார்க்‌ குய்த்‌ துரைத்தாள்‌ யாய்‌ ; 
அவரும்‌, 


தெரிகணை நோக்டுச்‌ ேரோக்கிக்‌ சண்சேர்‌ ' 
தொருபக லெல்லா முருத்தெழுர்‌ தாறி 
யிருவர்கட்‌ குற்றமு மில்லையா லென்று 
தெருமர்து சாய்த்தார்‌ தலை; 





* ( அவன்றானும்‌' எனவும்‌ பாடம்‌, 
1 ' அவ்வரைக்கண்‌' எனவும்‌ பாடம்‌, 


{ * தன்னையரறும்‌! எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 391 


தெரியிழர்ய்‌ நீயுசின்‌ கேளும்‌ புணர 

வரையுறை தெய்வ முவப்ப வுவந்து 

குரவை தழீஇயா மாடக்‌ குரவையுட்‌ 

கொண்டு கிலைபாடிச்‌ காண்‌ ; 

ஈலலாய்‌, 

ஈன்னாட்‌ டலைவரு மெல்லை ஈமர்மலைக்சட்‌ 
டாகாண்டார்‌ தாங்குவா ரென்னோற்‌ றனர்கொல்‌ ; 
புனவேய்கைத்‌ தாதுறைக்கும்‌ பொன்னறை முன்றில்‌ 
ஈனவிற்‌ புணர்ச்சி நடக்குமா மன்றோ 

ஈனவிற்‌ புணர்ச்சி ஈடக்கலு மாங்கே 

கனவிற்‌ புணர்ச்சி கடியுமா மன்றோ ; 
விண்டோய்கன்‌ னாடனு நீயும்‌ வதுவையுட்‌ 
பண்டறியா தீர்போற்‌ படர்‌இந்பீர்‌ மற்கொலோ 
பண்டறியா தீர்போற்‌ படர்ர்தர்‌ பழச்கேண்மை 
கண்டறியா தேன்போற்‌ கரக்கிற்பென்‌ மற்கொலோ ; 
மைதவழ்‌ வெற்பன்‌ மணவணி காணாமற்‌ 

கையாற்‌ புதைபெறூடம்‌ கண்களும்‌ கண்களோ; 
என்னைமன்‌, 

கின்கண்ணாற்‌ காண்பெனமன்‌ யான்‌ ; 

நெய்த லிதழுண்சண்‌, கின்கண்ணா தென்கண்‌ மன" 


எனவாக்கு, 


இது தனிச்சொல்‌. 


ரெறியறி செறிகுறி புரிதிரி பறியா வறிவனை முந்துறீஇத்‌ 
தகையிகை வகைதொகை யறியுஞு சானறவ ரினமாக 

வேய்புரை மென்றோட்‌ பசலையு மம்பலு 

மாயப்‌ புணர்ச்சியு மெல்லா முடனிீக்கச்‌ 

சேயுயர்‌ வெற்பனும்‌ *புகுந்தனன்‌ 

1 போதெழி லுண்கணும்‌ பொரிகமா வினியே'' (கலி-குறிஞ்‌-3.) 


இத சுரிதகம்‌. 


இது வெள்ளை பலவுமயங்கி அசிரியவடியும்‌ விரவிவந்தமையால்‌ 
௮யன்மயங்கிசைக்‌ கொச்சகக்கலிப்பா, இதன்‌ முதற்கண்‌ ணேரிற்‌ 


தியற்சிர்‌ வந்தவாறு கண்டுகொள்க, 


* வந்தனன்‌" என்பது சலித்தொகை அச்சுப்பிர தியிலுள்ள பாடம்‌, 
1 “பூவெழில்‌' என்பது சலித்தொகை ச்சுப்பிசதியல்‌ உள்ள பாடம்‌; 


él 


092 யாப்பருங்கல விருத்தி 


“ நறுவே்கைச்‌ து.றுமலர்‌ ரன்னுதலார்‌ கொண்டணிய 
வுறுபாம்கர்ப்‌ புனத்‌ தருக ரொருசிறைஙின்‌ றேமாகக்‌ 
கடிசாவற்‌ குறவர்தம்‌ காப்பினாற்‌ கதஞ்சிறந்திட்‌ 
டிடியோடு முழக்கிற்றா யிருங்சளிறு தோன்றலு 
மஞ்செமக்கு வந்தடைய வருளினால்‌ வேல்விடலை 
வெஞ்சினத்தா லதன்றிறல்லீழ்‌ த்‌ தென்றடர்தோள்‌ கவைஇக்கொளப்‌ 
பொற்பினான்‌ முலைபொதிர்த்த வென்பதினா லென்றேழி 
கற்பினா லுலகினுட்‌ கருதியதே யாகுமே,” 


இன தரவு. 


அவனே, 

அயன்மலைக்‌ காவலன்‌ காதல னாமே 
இவளே, 

அதற்கொண் டும்பயப்‌ பெய்தினளே 
யானே, 

இதற்கொண்டும்‌ பெரும்பட ரெய்தினனே 
அதனால்‌, 

இதுவித னிலைமை யெனுமது விதியுணரா 
மதுவிரி மலரிய ளுறுவன எலர்‌ ; 

அலர்சில பலரறி குறியுறு வகைகொடி 
தனையிது மிகநொது மலர்வரை வதைகட ஸனுமர்‌) 
அமர்தரு விதியென நுணுகி விலகிடை 
தமர்பல ருடன்மகிழ்‌ தகையின இவ டகை ; 
தீகைபெறு குழலெழி லழல்சழல்‌ பழியினள்‌ 
பழிபட ரிடரொடு பல 

பல துயர்‌ செலப்புரி 

புரிதெரி விலர்தமர்‌ 

தமர்பல தகுதியொ டெமரிவர்‌ 

தகுதகை மிகை விறலது விதி 


இவை அராகம்‌, 


இனியே, 

ஆட னடைப்‌ புரவிச்‌ செம்பூட்‌ சேஎய்க்‌ 
கூடலெனக்‌ குயின்றன தோள்‌ ; 

மறந்தரு தானைச்‌ செம்கோற்‌ எள்ளி 
யுறர்தையிற்‌ சிறந்தன முலை; 

மஞ்சுவரைத்‌ திணிசோட்‌ பூழியர்‌ மன்னவன்‌ , 


செய்யுளியல்‌ நிற்ப 


வஞூயென மலர்ந்தன கண்‌'' 

இன்றே, 

பொலிக.நும்‌ வினையே பொலிகநம்‌ வினையே 
நாணணி கொண்ட, ஈன்னுத லரிவைக்கும்‌ 
பூணணி கொண்ட பொக்குவரை மார்பற்கும்‌ 
மனையீ ரோதி வாழ்வொடு மல்கிய 

புனைமீ ரோதிக்கும்‌ பொலிகறும்‌ வினையே ; 
இவ்வகை, 

1 வினைசெய்‌ மாக்களும்‌ விரும்பினர்‌ வாழ்த்திப்‌ 
புனை£ல மெய்தின்‌ நிப்பதியே 

நொதுமலர்க்‌ கரைந்தன்று முரசு 

மணமொடு மகிழ்ந்தது மனை 

கண்ணொடு கெழீஇயின இளை ; 

அஃதான்று, 

முன்னாட்‌ களவொடு பழகிப்‌ 

பின்னாட்‌ கற்பொடு புணர்ந்தன்றா லிதுவே” 


இதுவும்‌, பிரிர்திசைக்‌ குறளடிகளும்‌ அந்தாதித்‌ தொடையாகிய 
அராகவடிகளும்‌ தனிச்சொற்களும்‌ விரவி,மிக்குங்‌ குறைந்‌ அம்‌ பிறழ்ச்‌ 
அம்‌ வதும்‌, இடையிடை ஆசிரியங்களும்‌ வெள்ளைகளும்‌ மயம்கியும்‌ 
வந்தமையின்‌, மயங்கிசைக்கொச்சகக்‌ கலிப்பா எனப்படும்‌, பிரிந்‌ 
இசைக்‌ குறளடியாவன, இருசீரடிய முச்சரடியுமாய்வரும்‌ அம்யோ 
தரங்கமெனக்‌ கொள்க, பிறரு மிவற்றுக்‌ கிலக்கண மிவ்வாறே சொன்‌ 
னார்‌. என்னை ! 
££ தரவே யாகியு மிரட்டியுஈ்‌ தாழிசைச்‌ 
லெவும்‌ பலவு மயங்கியும்‌ பாவே 
ரொத்தா ழிசைக்கலிக்‌ கொவ்வா வுறுப்பின 
கொச்சகக்‌ கலிப்பா வாகு மென்ப ”' 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 
॥ தரவே தர்விணை தாழிசை சிலபல 
வரன்முறை பிறழ வயற்பா மயச்டியும்‌ 
தனிச்சொற்‌ பலவா யிடையிடை ஈடந்தவும்‌ 
ஒத்தா ழிசைக்கலி யுறுப்பினிற்‌ பிறழந்தவும்‌ 
ட டை 
1 வினையே மாக்களும்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


444 மாப்பகுக்கல விருத்தி 


வைத்த வழிமுறையால்‌ வண்ணக விறுவாய்‌ 
மயக்கி வர்தவு மியங்குரெறி முறையிற்‌ 
கொச்சகக்‌ கலியெனக்‌ கூறினர்‌ புலவர்‌ ” 
எனறார்‌ காமவேளைக்‌ கறுத்தபுத்தேள்‌ காமந்தாங்கிய ஈல்லாசிரியா, 
 எருத்திய லின்றி யிடைசிலை பெற்றும்‌ 

இடைகிலை யின்றி யெருத்துடைத்‌ தாயும்‌ 
எருத்த மிரட்டித்‌ திடைகிலை பெற்றும்‌ 
இடைய திரட்டித்‌ தெருத்துடைத்‌ தாயும்‌ 
இடையு மெருத்து மிரட்டுற வந்தும்‌ 
எருத்த மிரட்டித்‌ திடைகிலை யாளுய்‌ 
அடக்கியல்‌ சாறு மமைந்த வுறுப்புக்‌ 
இடக்கை முறைமையிற்‌ கிழமைய தாயுந்‌ 
த. ரவொடு தாழிசை யம்போ தரங்கம்‌ 

... மூடுகியல்‌ போக்கிய லென்றிவை யெல்லாம்‌ 
முறைதடு மாற மொழிந்தவை யின்றி 
யிடைகிலை வெண்டாச்‌ லபல சேர்ந்து 
மற்றும்‌ பிறபிற வொப்புறுப்‌ பில்லன 
கொச்சக மென்னும்‌ குறியின வாகும்‌”? 


ஈனருர்‌ காக்கைபாடினியார்‌. 


இனி ஒருசார்‌ கொச்சகங்களை ஒரு போகு என்று வழங்கு 
வாரு முளர்‌. மயேச்சுவரராற்‌ சொல்லப்பட்ட அம்போதரங்கமும்‌, 
வண்ணகமும்‌ என்றிரண்டு தேவபாணியுர்‌ திரிர்து, தரவொழித்து 
அல்லாவுறுப்புப்‌ பெறினும்‌, தாழிசை யொழித்து அல்லாவுறுப்புப்‌ 
பெறினும்‌, அம்போதரங்கத்து ளோதப்பட்ட மூவகை யெண்ணும்‌ 
நீங்கலும்‌, வண்ணகத்துச்‌ கோதப்பட்ட விருவகை யெண்ணு நீக்‌ 
இலும்‌, நீங்கிய உறுப்பொழியத்‌ தனிச்சொல்லுஞ்‌ சுரிசுகமும்‌ 
பெற்று வருவன ஒருபோகு எனப்படும்‌, அவை, அம்போதரங்க 
உறுப்புக்‌ தமீஇயின ௮ம்‌ போதரங்க ஒருபோகு எனவும்‌, வண்ணக 
உறுப்புத்‌ சழீஇ.பின வண்ணக ஒர போகு எனவும்‌ படும்‌, என்னை? 
“ கூறிய வுறுப்பிற்‌ குறைபா டின்றித்‌ 
தேறிய விரண்டு தேவ பாணியும்‌ 
தவே குறையினும்‌ தாழிசை மொழியிலும்‌ 


செய்யுளியல்‌ 
இருவகை முத்திறத்‌ தெண்ணே நீங்களும்‌ 
ஒருபோ கென்ப வுணர் தி னோரே” 
எனறார்‌ மயேச்சுவரர்‌. 
வரலாறு 3 

ம சரைபொருநீர்க்‌ கடல்கலங்கக்‌ சருவரைமத்‌ ததுவாகத்‌ 
திரைபொருது புடைபெயரத்‌ திண்டோளாற்‌ கடைர்தனையே ; 
மூகில்பொரு துடல்கலங்க முழவுத்தோள்‌ புடைபெயர 
வசல்விசும்பி னமரர்க்கு மாரமுதம்‌ படைத்தனையே ; 
வரைபெரிய மத்தாக வாளரவம்‌ சயிருகத்‌ 
திரையிரியக்‌ கடல்கடைந்து திறுமகளைப்‌ படைத்தனையே '' 


இவை மூன்று௩ந்‌ தாழிசை, 
“4 அமரரை யமரிடை யமருல கதுவிட 
அமரது புகழ்மிக மிகவிக லடுத்தனை ”' 
இஃது அராகம்‌, 
4 அலைகட லுலகமு மந்தணர்க்‌ இந்தனை ; 
உலகொடு கிலவிய வொருபுகழ்‌ சுமர்தனை'' 


( ஆதிக்க ணரசெய்தினை ; 
நீதிக்கண்‌ மதிகிரம்பினை ; 
விளங்கெரி முதல்வேட்டனை ; 
துளச்கெரியவர்‌ புகழ்‌ துளக்சை " 


இவை இடையெண்‌. 


2 அலகு நீ; உலகு நீ; அருளு நீ) பொருளு ந; 
கிலவு ரீ; வெயிலு நீ; கீழலு நீ; நீரு நீ” 


இவை யளவெண்‌, 
சனவாங்கு, 
இது தனிச்சொல்‌. 


॥ பவழ மெறிதிரைப்‌ பர்வைக்‌ கோவே 
புகழ்‌ துறை கிறைர்த.டொறாவே னர்தி 


536 யர்ப்பருக்கல விருத்தி 


யுலகுட னளந்தனை நீயே 
யுலகொடு கிலவுமதி யுதயவனல்‌ர யொத்தே '? 


இது சுரிதகம்‌, 


இஃது அம்போதரங்க வொருபோகு, பிறவும்‌ அம்போ 
தாங்க வுறுப்புப்பெற்று வந்த வம்போதாங்க வொரு பாகு வந்த 
வழிச்கண்‌ கொள்க, வண்ணகவுறுப்புப்‌ பெற்றுவந்தன எல்லாம்‌ 
வண்ணகவொருபோகு. அவை வருமா று: 


( அகலிடமு மமருலகு மமர்பொருது மறந்தோற்றுப்‌ 
புகலிடசின குடைகிழலாப்‌ புகுமரணம்‌ பிறிதின்றி 
மறந்தோற்று கிறங்கருகி மாற்புசழு நிலைதளரப்‌ 
புறந்தோற்றுக்‌ கழலார்ப்பப்‌ பொருகளம்‌ வெறிதாக 
மண்ணுலகு மறிகடலு மாமலையு கிலைகலங்க 
விண்ணுலகம்‌ வியப்பெய்த வெஞ்சமத்து எலைத்தனையே ' 

£ அதனால, 

4 கனைகட லுடைதிரை கரைபொரக்‌ கடைந்தனை ; 
முனைவரு மமரரு முறைமுறை வந்துகின்‌ 
னிணைமலர்‌ பலர்புகழ்‌ பயில்வதோர்‌ பண்பினை ; 
மருளுறு துதைகதிர்‌ மணியது மணிசிற மருளுகின்குடை ; 
குடையது குளிர்சிழ லடைகுண வுயிர்களை ௮ளிக்கு சின்கோல்‌ ; 
கோலது செம்மையிற்‌ குறைகடல்‌ வளாக மாலையுங்காலையு மழ்‌தூற்‌ 

[8 ன று 


’ 


இவை அராகம்‌, 


4 அருயிர்க்‌ செல்லா மமிழ்‌ தின்‌ றமையா 
நீரினு மினிதுசின்‌ னருள்‌ 
அருளு மலைசடலு மாயிரண்டு மொக்கும்‌ 
இருள்கொடி. மேற்கொண்டாய்‌ கினக்கு” 


இவை பேரெண்‌. 
! நீர்கலங்காச்‌ தோயநீ; கிலவுலக மீந்தோய்நீ; 
போரமர்க்‌ கடச்ேதோய்‌£) புனையெரிமுன்‌ வேட்டோய்‌£ீ; 
ஒற்றைவெண்‌ குடையோய்‌£) கொற்றச்செங்‌ கோலோய்‌ரீ: 
*பாதையர்‌ துறைவனீ பரியவ ரிறைவனி '' 
இவை ிறெறெண்‌. 


ம்யித்ப்தே பப்ப ம்ம்ம்‌. தில்ல ங்‌ அவல னில்‌ லே கல்வ யர்‌ ல! ல்‌) ஸ்‌ வ களு ம்பம்‌ ்தல்‌ ப அம்மு தவ ப்டட அலவகை க வம்‌ க்கத்‌ பம்‌ 


* (பாதைய' எனவும்‌ பாடம்‌, 





1 


செய்யுளியல்‌ 841 


எனவாக்கு, 
இது தனிச்சொல்‌. 


! பொருகுடை வளாக மொருகுடை கிழற்றி 

யிருபிறப்‌ பாளர்க்‌ கிருகிதி மீந்து 

மனமதிழ்ந்‌ தருள்புரி பெரும்புக ழச்சுத 

கோவே யினையை யாதலிற்‌ பனிமதி 

தீவழு கந்தி மாமலைச்‌ சிலம்ப 

ஈந்திசிற்‌ பரவுத னாவலர்க்‌ கரிதே"' 

இது வண்ணக வொருபோகு. பிறவும்‌ வண்ணக வுறுப்புப்‌ 

பெற்று வந்த வண்ணக வொருபோகு வந்தவழிக்‌ கண்கொள்க ) 
என்னை ? 


“| தரவின்‌ முத்‌ தாழிசை பெற்றும்‌ 
தாழிசை யின்றித்‌ தரவுடைத்‌ தாடியும்‌ 
எண்ணிடை யிட்டுச்‌ சன்னம்‌ குன்றியும்‌ 
அடக்கிய லின்றி யடி.கிமிர்ர்‌ தொழுகியும்‌ 
யாப்பினும்‌ பொருளினும்‌ வேற்றுமை யுடையது 
சொச்சக வொருபோ காகு மென்ப'' (தொல்‌-பொ-செய்‌-149,) 


என்றார்‌ தொல்காப்பியனார்‌. அவை யெல்லாம்‌ வந்தவழிக்‌ கண்டு 
கொள்க, இவை யெல்லாம்‌ (மற்றும்‌ விகற்பம்‌ பலவாய்‌ வருஈவும்‌- 
கொச்சக மென்னும்‌ குறியின வாகும்‌ ' என்பதனா ஓுரைத்துக்‌ 
கொள்க, 


நேரிசை யொத்தாழிசைக்‌ கலிப்பா, அம்போதரங்க வொத்‌ 
தாழிசைக்‌ கலிப்பா, வண்ணக வொத்தாழிசைக்‌ கலிப்பா, கலி 
வெண்பா, தரவு கெ!ச்சசக்கலிப்பா, தரவிணேக்‌ கொச்சகக்கலிப்பா, 
த2ஃருழிசைக்‌ கொச்சகக்கலிப்பா, பஃருழிசைக்‌ கொச்சகக்கலிப்பா, 
மயங்கசைக்‌ கொச்சகக்கலிப்பா என்னும்‌ ஒன்பது கலிப்பாவும்‌ 
வெள்ளைச்‌ சுரிதக கேரிசை யொத்தாழிசைக்கலிப்பா, அகவற்‌ சுரிதச 
நேரிசை யொத்தாழிசைக்‌ கலிப்பா, ௮ளவியலம்போதரங்க வொத்‌ 
தாழிசைக்‌ கலிப்பா, அளவழியம்போதரங்க வொத்தாழிசைக்‌ 
கலிப்பா, ௮ளவியல்‌ வண்ணக வொத்தாழிசைக்‌ கலிப்பா, ௮ளவழி 
வண்ணக வொத்தாழிசைக்‌ கலிப்பா, கலிவெண்பா, வெண்கலிப்பா, 
இயற்றரவு கொச்சகக்கலிப்பா, சுரிதகத்தரவு கொச்சகக்கலிப்பா, 


588 யாப்பருங்கல விருத்தி 


இயற்ற ரவிணைக்‌ கொச்சகக்கலிப்பா, சுரிசகத்‌ தரவிணைச்‌ கொச்சகக்‌ 
கலிப்பா, இயற்சிஃருழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, குறைச்சிஃறுழி 
சைக்‌ கொச்சகக்கலிப்பா, இயற்‌ பஃரழிசைக்‌ கொச்சகக்கலிப்பா, 
குறைப்பரழிசைக்‌ கொச்சகக்‌ கலிப்பா, இயன்‌ மயங்கிசைக்‌ 
கொச்சகக்கலிப்பா, அயன்‌ மயங்கசைக்‌ கொச்சகக்கலிப்பா என 
விவவா று விகற்பிக்கப்‌ பதினெட்டாம்‌. 


அவை மூன்று துள்ளசீலாசையாலு முறழ வைம்பத்துகான்‌ 
காம்‌, 

பதினெட்டுச்‌ கலியினையும்‌ ஆசிரிய ரேர்த்தளை யிரண்ட மொழித்‌ 
இ, அல்லாத பன்னிரு தளையானுங்‌ கூறுபடுப்ப விருநாற்றொரு 
பத்தாறாம்‌. 

* [ஒசையுக்‌ தளையும்‌ கூட்டியுறழ அறுநூற்று நாற்பத்தெட்டாம்‌. 
ஒத்தாழிசைக்‌ கலிப்பா வொழித்து அல்லாக்‌ கலியுள்‌ ஆசிரிய நேர்க்‌ 
தளை யிரண்டும்‌ அருகிவரப்‌ பெறும்‌ என அவற்றோடுக்‌ கூட்டியுரைக்‌ 
குங்கால்‌ எழுழாற்‌.மிருபது கலிப்பாவாம்‌.] பிறவகையாலும்‌ விகற்‌ 
பிக்கப்‌ பலவுமாம்‌. என்னை? 

4 ஒத்தா ழிசைக்கவியென்‌ றோதிய வாறினையும்‌ 
முத்‌ நிறத்‌ தோசையான்‌ முன்முரணிவைத் து 
வழுவற்ற வாறிரண்டு வானறளையான்‌ மாற 
வெழுமுப்பத்‌ தாரா மெனல்‌ ” 

“கொச்சக மீரைந்தும்‌ வெண்கலி யோரிரண்டும்‌ 
வைத்திசையோர்‌ மூன்றினான்‌ மாறியபின்‌ மற்றவற்றை 
மாசில்‌ பதினான்கு வான்றளையான்‌ மாறவரு 
மாசிகந்த வைந்நூற்று நானகு "' 


இவை இருதிறமுங்‌ கூட்டினால்‌ எழுநாற்‌றிருபது கலிப்பாவாம்‌, 
பிறவாற்றானும்‌ விகற்பிக்கப்‌ பலவாம்‌, 
“ நான்கு முதலாக நாலைம்‌ தெழுத்தளவு 
மான்ற வகவ லடிக்கெழுத்தா-மூன்‌ றுடைய 
பதீதாதி யாகப்‌ பதிற்றிரட்டி யீராக 
வைத்தார்‌ முரற்கைக்‌ கெழுத்து ” 
* இத்தொகை விவரம்‌ ரல ஏசெளிலில்லை, 


செய்யுளியல்‌ 229 


ஏதம்‌ தழுவா திசைசேர் திருநான்கு 
நீதி ஈலஞ்சேர்ம்‌ த] கிற்றலா--லோதிய 
மூன்றாங்‌ இடக்கை முறைமை முரற்கைக்கு 
மூன்றாம்‌ குலம்வகுத்தார்‌ முன்‌ '' 
வணிகர்ச்‌ கெண்ணில' மாவன 


“| தனிமை யாற்றன்‌ முனிவில தை 
லிடத்‌ துத்‌ தெருமரல்‌ பொழுதொடு புணர்த 
லுறுவது தெரித லுறுவதஞ்‌ சாமை 
வகுத்த லீட்டல்‌ வாணிகன்‌ றுறையே 0 


இவற்றை விரித்துரைத்துக்‌ சொள்சு, 
' தரவே தரவிணை தாழிசை தாமுஞ்‌ லெபலவாய்‌ 


மரபே யியன்று மயக்‌இயும்‌ வந்தன வாங்கமைத்தோள்‌ 

அ.ரவே ரகலல்கு லம்பேர்‌ நெடுங்கண்வம்‌ பேறுகொங்கைக்‌ 

குரவே கமழ்குழ லாய்கொண்ட வான்பெயர்‌ கொச்சகமே ”? 
_யாப்பருங்கலக்காரிகை, 


இவ்வியாப்பருங்கலப்‌ புறகடையை விரித்துரைத்துக்கொள்க, 
[கலித்தாழிசையாமாறு,] 


87. அடியெனைத்‌ தாடியு மொத்துவந்‌ தளவினிற் 
கடையடி மிகுவது கலித்தா மிசையே. 


என்பது சூத்திரம்‌, இஃதென்னுதலிற்றோ வெனின்‌, கலிப்பா 
வாமாறுணர்த்திக்‌ கலிப்பாவின்‌ இனமாமா றுணர்‌ ததுவா னெடுத்துக்‌ 
கொண்டார்‌, இச்குத்திரம்‌ கலிப்பாவின்‌ இனத்தினுள்‌ தாழிசை 
யாமாறுணர்த்துத னுதலிற்று, 

இதன பொருள்‌ :-—அடிஜலெவாயும்‌ பலவாயும்‌ வந்து, தத்தமி 
லொத்து ஈற்றடிமிக்கு வருவன வெல்லாங்‌ கலியொத்தாழிசை 
யென்றும்‌, கலித்தாழிசையென்றும்‌ வழங்கப்படும்‌ என்றவாறு, 

(றுடியெனைத்தாக்யு மொத்துங்‌ கடையடிமிகுவது கலித்தா 
ழிசைமே' என்னாது 'வந்து' என்றும்‌ (அளவினில்‌ என்றும்‌ மிகுத் அச்‌ 
சொல்லவேண்டியது என்னை ! ்‌ 

(வந்து' என்று மிகுத்‌ தச்‌ சொல்லியதாவ ௮, இரண்டடியினவாய்‌ 
ஈற்றடி. மிக்கு வருவனவும்‌, ஈற்றடி மிக்கு ஏனையடி தம்முளொவ்வா 
தருவெருவனவு முள வொருசார்த்‌ தாழிசை யென்ப தறிவித்தம்‌ 
கெனக்கொள்க., 


4 


840 யாப்பராச்சல. விருத்தி 


(அளவினில்‌' என்று மிகுத்துச்‌ சொல்லியதாவ த, ஒரு பொருண்‌ 
மேன்‌ மூன்றாய்‌ வருவனவற்றைக்‌ கலியொத்தாழிசை யென்றும்‌, 
ஒன்றாயும்‌ இரண்டாயும்‌ மூன்றின்‌ மிக்கும்‌, மூன்றாய்ப்‌ பொருள்‌ 
வேருயும்‌ வருவனவற்றைக்‌ கலித்தாழிசை யென்றும்‌ பெயர்‌ வேறு 
படுத்தச்‌ சொல்லுவாருமுள ரொருசாராசிரிய ரென்பதலிவித்தற்‌ 
கெனக்கொள்க, 

! கலித்தாழிசையே ' என்ற ஏகாரவிதப்புச்‌ சொல்லவேண்டிய 
தென்னை ? ஈற்றடி. மிக்கு ஏனையடி யொத்து வருவனவற்றை யெல்‌ 
லாஞ்‌ சிறப்புடைக்‌ கலித்தாழிசை யென்றும்‌, ஒவ்வாது வருவனவற்‌ 
தைச்‌ சிறப்பில்‌ கலித்தாழிசை யென்றும்‌, ஈரடியானும்‌ ஈற்றடி மிக்கு 
வருவனவும்‌ சிறப்பில்‌ கலித்தாழிசை யென்றுஞ்‌ சொல்லுவ ரொரு 
சாராசிரியரென்பது அறிவித்தற்கு வேண்டப்பட்டதெனக்‌ கொள்க, 

வாலாறு:_ 

“ கொய்நினை காத்‌ தும்‌ குளவி யடுக்கத்தெம்‌ 

பொய்தற்‌ *9றுகுடில்‌ வாரனீ யைய ஈலம்வேண்டின்‌ ; 
4 ஆய்தினை காத்‌ து மருவி யடுக்கத்தெம்‌ 

மாசில்‌ சிறுகுடில்‌ வாரனீ யைய ஈலம்வேண்டின்‌ ; 
“ மென்றினை காத்து மிகுபூங்‌ கமழ்சோலைக்‌ 

குன்றச்‌ செறுகுடில்‌ வாரனீ யைய நலம்வேண்டின்‌"" 


இவை யிரண்டடியாய்‌ ஈற்றடி. மிக்கு ஒரு பொருண்மேன்‌ மூன்‌ 
தடுக்கி வந்தமையாற்‌ கலியொத்தாழிசை எனப்படும்‌, 


“ வாள்வரி வேங்கை வழக்குஞ்‌ சறுரெறியெய்‌ 
கேள்வரும்‌ போழ்தி னெழால்வாழி வெண்டிங்காள்‌ 
கேள்வரும்‌ போழ்தி னெழாதாய்க்‌ குறராலியரோ 
நீள்வரி நாகத்‌ தெயிறே வாழி வெண்டிங்காள்‌ ” 


இஃது ஒரு பொருண்மேல்‌ ஒன்றாய்‌ ஈற்றடி மிக்கு ஏனையடி தம்‌ 
முள்‌ ஒத்து வந்தமையாற்‌ சிறப்புடைக்‌ கலித்தாழிசை எனப்படும்‌. 
! திலமகள்‌ கேள்வனு ரோகழலி னானும்‌ 
சலமிகு கச்சியார்கோ வென்பவே 
கலமிகு கச்சியார்‌ கோவா னானுஞ்‌ 
சிலைமிகுதோட்‌ சிங்கனவ னென்பவே செருவிடை யானையவ னென்புவே ” 
எனவும்‌; 


ன்‌ இ க க்‌ 


*'(இிறுகும.” எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 39] 


॥ பூண்ட பறையறையப்‌ பூத மருள 
நீண்ட சண்டயா னாடுமே 
நீண்ட சடையா னாடு மென்ப 
மாண்ட சாயன்‌ மலைமகள்‌ சாணவே காணவே” 


எனவும்‌ இவை யொரு பொருண்மே லொன்றாய்‌ ஈற்றடிமிக்கு 
இரண்டாமடிகுறைர்து ஏனையடி இரண்டுமொத்துவநர்த சிறப்பில்‌ 
கலித்தாழிசை. பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 


கலியொத்தாழிசை, கலித்தாழிசையென்று வேறுபடாதே 

அவற்றைக்‌ கலித்தாழிசையென்று வழங்கவு மமையும்‌, இவற்றை 
யெல்லாம்‌ விகற்பித்துச்‌ சிறப்புடைக்‌ கலியொத்தாழிசை, சிறப்பில்‌ 
கலியொத்தாழிசை, சிறப்புடைக்‌ கலித்தாழிசை, இறெப்பில்‌ கலித்‌ 
தாழிசை என்று கூறுபடுப்ப நான்காம்‌, அவை இறப்புடைத்‌ 
தளையானும்‌, சிறப்பில்‌ தளையானுங்‌ கூறுபடுத்து நோக்க ஐம்பத்‌ 
தாரும்‌, அவையெல்லாம்‌ வந்தவழிக்‌ கண்கொள்க, என்னை ? 

1 ௮ந்தடி. மிக்குப்‌ பலசில வாயடி 

*தந்தமி லொன்றிய தாழிசை யாகும்‌ '' 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 


ட துந்த வடிமிக்‌ கல்லா வடியே 
தர்தமு ளொப்பன கலித்தா மிசையே” 


என்றார்‌ றுகாக்கைபாடினியார்‌. 


6 ஈற்றடி மிக்க வொத்தன வாடிப்‌ 
பலவுஞ்‌ சிலவு மடியாய்‌ வரினே 
கலிப்பா வினத்துத்‌ தாழிசை யாகும்‌ ”' 
என்றார்‌ ௮விஈயனார்‌, 
“எ அடிபல வாடயுஈ்‌ கடையம்‌. சரமிகிற்‌ 
கடிவரை யில்லைக்‌ கலித்தா ழிசையே " 
என்றார்‌ காமனைச்‌ காய்ர்தவர்‌ சாம மகிழ்ந்த ஈல்லாசிரியர்‌. (௩௪) 
* ர்தமிலொன்றி' எனவும்‌ பாடம்‌, 
1 கடிவரை யில்லா' எனவும்‌ பாடம்‌, 


$52 யாப்பருங்கல விருத்தி 
[கலித்துறையாமாறு,] 
88. நெடிலடி நான்காய்‌ நிகழ்வது கலித்‌ துறை, 
இஃதென்னுசலிற்றோவெனின்‌, கலித்துறையாமா முணா்த்‌ 
்‌ அதனுதலிற்று, 
இதன்‌ பொருள்‌:;--ஐஞ்‌£ரடி. ஈான்காய்‌ ஈடப்பது கலித்துறை 
எனப்படும்‌ என்றவாறு, 


( நெடிலடி. ஈான்காயது கலித்துறை' என்னாது (நிகழ்வது ' 
என்று மிருத்துச்‌ சொல்லவேண்டிய தென்னை? அடிமறியாய்‌ ஐஞ்‌ 
சீர்‌ ஈாலடியாய்‌ வருவனவற்றைக்‌ கலிமண்டிலத்துறை யென்றும்‌, 
அடிமறியாகாதே யைஞ்சர்‌ காலடியால்‌ வருவனவற்றைக்‌ கலிடிலைத்‌ 
துறை யென்றும்‌ வழங்கப்படு மென்ப தறிவித்தற்கு வேண்டப்‌ 
பட்டது. 


அவை வருமாறு: 
(! மிக்க மாதவம்‌ வீட்டுல கடைதலை விளைக்கும்‌ 
தக்க தானங்க டணப்பரும்‌ போகத்தைப்‌ பிணிக்கும்‌ 
தொக்க லங்க ளியக்கமி றுறக்கத்தைப்‌ பயக்கும்‌ 
சிக்கெனப்‌ பூசனை திகழொளிப்‌ பிழம்பினைத்‌ இருத்‌ தும்‌ '' 


இஃதடிதோறும்‌ பொருண்முடிந்து, அடிமறியாய்‌ ஐஞ்சேடி 
யர்ன்‌ வந்தமையாற்‌ கலிமண்டிலத்துறை எனப்படும்‌, 
/யானுச்‌ தோழியு மாயமு மாடுச்‌ துறைண்ணித்‌ 
தானும்‌ தேரும்‌ பாகனும்‌ வந்தென்‌ னலனுண்டான்‌ 
தேனும்‌ பாலும்‌ போல்வன சொல்லிப்‌ பிரிவானேல்‌ 
காலும்‌ புள்ளுப்‌ கைதையு மெல்லாம்‌ கரியன்றே ” 


இஃதடிமறியாகாதே ஜஞ்சீரடியான்‌ வந்தமையாற்‌ கலிநிலைத்‌ 
துறை எனப்படும்‌, பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 

இவை பதினாலு தளையாலுங்‌ கூறுபடுத்து சோக்க விருபத்‌ 
தெட்டுத்‌ துறையாம்போலு மெனக்கொள்க. என்ன ? 


“4 ஐஞ்சீர்‌ முடிவி னடித்தொகை நான்மையொடி 
எஞ்சா மொழிந்தன வெல்லாம்‌ கலித்துறை ”' 


என்றார்‌ சாச்சைபாடினியார்‌, 


செய்யுளியல்‌ 333 
4 ஐஞ்சர்‌ நான்கடி. கலித்துறை யாகும்‌” 
என்றார்‌ ௮விஈயனார்‌. (௩.டு) 
[கலிவிநத்தமாமாறு,] 
89. அளவடி. நான்கின கலிவிருத்‌ தம்மே 
இஃதென்னுதலிற்றோவெனின்‌, கலிவிருத்தமாமா றுணர்‌ த்துத 
னுதலிற்று, 


இதன்பொருள்‌ :-—ாற்சீராலாயெ நான்கடியுடையன வெல்லாங்‌ 
கலிவிருத்த மெனப்படும்‌ என்றவாறு, 


(அளவடி, நான்கின்‌ கலிவிருத்‌ தம்மே' என்றவழி ஏகார 
விதப்பினால்‌ அடிமஜியாய்‌ நாற்சீர்‌ காலடியால்‌ வருவன கலிமண்டில 
விருத்தமென்றும்‌, அடிமறியாகாதே நாற்சீர்‌ காலடியால்‌ வருவன 
கலிரிலைவிருத்தமென்றும்‌ வழங்கப்படும்‌ எனக்‌ கொள்க, 

வரலாறு: 


( இந்திரர்க ளேத்‌ துமடி யிண்டுயிர்க ளோம்புமடி 
வெர்திறன்‌ ஞாயிற்றெழில்‌ வீவிலொளி வெல்லுமடி 
மந்திரத்தி னோ துமடி. மா துயரச்‌ தர்க்குமடி 
யந்த.ரத்தி னயவிதழ்‌,த்‌ தாமரையி னங்கணடி ”' 
இஃதடிமதியாய்‌ நிற்றலின்‌ கலிமண்டில விருத்தம்‌ என்று வழங்‌ 
கப்படும்‌ எனச்கொளக, 
ட விரிகதிர்‌ மதிமுக மடஈடை கணவனே 
டரியுறு கொழுகிழ லசையின பொழுதினி 
*னெரிகரு தளிர்சினை யிதழ்மிசை யுறைவோன்‌ 
றரலில னெனின்மன முரைமின்‌ மெனவே” 


இஃதடிமதி 'யாகாதே நின்றவாறே நின்று பொருள்பயத்தலிற்‌ 
கலிநிலை விருத்தம்‌ என்று வழங்கப்படும்‌, இவை தளையாற்‌ கூறு 
படுத்து ரோக்க விருபத்தெட்டு விருத்தமாம்‌. அவையெல்லாம்‌ வந்த 
வழிக்‌ கண்டுகொள்க, £ அளவடி சான்சென ' என்று பன்மை 
சொல்லியவதனான்‌ கலியொலி வழுவாது சாற்சீர்‌ ஈாலடியான்‌ வரு 
வன வெல்லாம்‌ தரவு கொக்சகச்‌ கலிப்பாவென்று வழங்கப்படும்‌ 
எனக்கொள்க, வரலாழு:-- 





* “செரிதறா ' எனவும்‌ பாடம்‌, 


0076 ்‌ யாப்பருங்கல விருத்தி 


*( செல்வப்போர்க்‌ கதக்கண்ணன்‌ '' என்பது கலித்தளையான்‌ 
வநதத. 
(/ நரற்ர்‌ நாலடி வருவ தாயி 
னொலியி னியைந்த கலிவிருச்‌ கு i 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 
“ஜஞ்சீர்‌ சாற்‌£ ரடிரான்‌ காயி 
னெஞ்சாக்‌ கலியின்‌ றுறையும்‌ விருத்தமும்‌” 
என்றார்‌ மயேச்சுவரர்‌. 
! நாலொரு ரா னடந்த வடித்தொகை 


மீரிரண்‌ டாகி யியன்றவை யாவும்‌ 
காரிகை சான்ற கலிவிருத்‌ தம்மே ” 


என்றார்‌ காக்கைபாடினியார்‌. 
( நாற்சீர்‌ நாலடி. கலிவிருத்‌ தம்மே ” 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌, 


கலிக்னெமாகிய தாழிசை, அறை, விருத்தம்‌ என்னும்‌ மூன்றி 
னுள்ளும்‌ ஒரு பொருண்மேல்‌ மூன்றாய்‌ வருக்‌ தாழிசையை ஒருபுடை 
யொப்புமைரோக்கி ஒருபொருண்மேன்‌ மூன்றாய்வருந்தாழிசையைச்‌ 
சிறப்புறுப்பாகவுடைய வொத்தாழிசைக்‌ கலிப்பாவின்‌ இனமென்றும்‌, 
ஒரு பொருண்மே லொன்றாயும்‌, இரண்டாயும்‌, மூன்றின்‌ மிக்கும்‌ 
வருர்‌ தாழிசையை மிக்குங்‌ குறைந்‌ தங்‌ கிடத்தல்‌ என்னு மொப்புமை 
ரோக்கிக்‌ கொச்சகக்‌ கலிப்பாவின்‌ இனமென்றும்‌, ஐஞ்£ரடி கொச்‌ 
சகத்துள்‌ ௮ருகிவருமாகலின்‌ அவ்வொப்புமையாற்‌ கலித்துறையை 
யுங்‌ கொச்சகக்கலிப்பாவின்‌ இனமென்றும்‌, விருத்தம்‌ காற்2ர்‌ காலடி. 
யால்‌ வருதலிற்‌ கலிவெண்பாவின்‌ இனமென்றும்‌, ௮வற்றா லொரு 
புடை யொப்புமை நோக்கிப்‌ பாச்சார்த்தி வழங்கப்படும்‌ எனச்‌ 
கொளச;, 


4 அடிவரை யின்றி யளவொத்து மந்தடி. நீண்டிசைப்பிற்‌ 
கடி.தலில்‌ லாக்கலிச்‌ தாழிசை யாகும்‌ கலித்‌ துறையே 
நெடிலடி. நான்காய்‌ சிகழ்வது நேரடி யீரிரண்டாய்‌ 

, விடினது வாகும்‌ விருத்தர்‌ திருத்தகு மெல்லியலே '' 


யாப்பராங்கலக்காரிகை, 
இவ்‌ வியாப்பருங்கலப்‌ புறகடையை விரித்துரைத்துக்‌ கொள்க, 
கலிப்பாவும்‌ இனழம்‌ மடிந்தன, 
* இச்செய்யுளை 4919-ஆம்‌ பச்கத்திற்காண்ச, 


செய்யுளியல்‌ 893 


[வஞ்சிப்பாவாமாறு.] 
90. தாங்க லிசையன வஞ்சி மற்றவை 
யாய்ந்த தனிச்சொலோ டகவலி னிறுமே, 

இஃதென்‌ னுதலிற்ரோவெனின்‌, நிறுத்தமுறையானே வஞ்சிப்‌ 
பாவிற்‌ கோசையு மீறுமாமா அணர்த்துத னுதலிற்று, 

இதன்பொருள்‌ :---தூங்கலோசையைத்‌ தமக்கோசையாச 
வுடைய வஞ்சரிப்பாக்கள்‌ ; அவைதாம்‌ தனிச்சொல்லோடு புணர்ந்து 
ஆசிரியச்‌ சுரிதகத்தால்‌ இறும்‌ என்றவாறு, 

( தூங்கலிசையன வஞ்சி யாய்ர்த தனிச்சொலோ டசவலி 
னிறுமே' என்றாலும்‌ கருதிய பொருளைப்‌ பயக்கும்‌, ' மற்றவை ' 
என்று மிகுத்துச்‌ சொல்லவேண்டிய தென்னை ! ஏர்திசைத்‌ தூங்க 
அம்‌, அகவற்மூங்கலும்‌, பிரிந்திசைத்‌ தூங்கலும்‌ என மூன்று 
வகைப்பரெ தூங்கலோசை என்பதறிவித்தற்கு வேண்டப்பட்ட அ, 
இரண்டு வஞ்சிப்பாவினையு மூன்று தூங்கலோசையானும்‌ உறழ 
ஆறாம்‌; இரண்டு வஞ்சிப்பாவினையும்‌ பதினான்கு தளையானுமுறழ 
விருபத்தெட்டாம்‌; ஓசையும்‌ தளையுங்‌ கூட்டியுறழ எண்பத்து 
நான்காம்‌ எனக்‌ கொள்க, 

( தூங்க லிசையன வஞ்சி மற்றவை தனிச்சொலோ டகவலி 
னிறுமே ' என்னாது ! ஆய்ந்த ' என்று மிகுத்துச்‌ சொல்லிய அ ஒரு 
சாரார்‌ வேற்றடி விரவாத வஞ்ரிப்பாக்களை இன்னியல்‌ வஞ்சிப்பா 
எனவும்‌; வேற்றடி விரவிவந்த வஞ்சிப்பாக்களை விரவியல்‌ வஞ்சிப்பா 
எனவும்‌ வேண்வே ரென்ப தறிவித்தற்கு வேண்டப்பட்ட அ. 

இவ விரண்டு வஞ்சிப்பாவினையும்‌ இவ்‌ விருபெயரானுங்‌ கூறு 
படுப்ப ஈான்காம்‌; அவை, இன்னியற்குறளடி வஞ்சிப்பா, விரவியற்‌ 
குறளடி வஞ்சிப்பா, இன்னியற்‌ சிந்தடிவஞ்சிப்பா, விரவியற்‌ சிந்தடி 
வஞ்சிப்பா என, இவை மூன்று தூங்கலோசையானு முறழப்‌ பன்‌ 
னிரண்டாம்‌. அவை பதினாலு தளையானுங்‌ கூறுபடுப்ப வைம்பத்தா 
ரேம்‌, அவை ஓசையுச்‌ தனையுங்‌ கூட்டியுறழ நாற்றறுபக்தெட்டாம்‌, 
பிறவகையா லும்‌ விகற்பிக்கப்‌ பலவுமாம்‌ எனக்கொள்க, 

அவற்திற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு :-- 

it பார்பரவிய பருவரைத்தாய்க்‌ 


கார்கவினிய கதழொளியாய்‌ 


886 யாப்பருங்கல விருத்தி 


நீர்மல்கிய நீண்மலரவாய்‌ 
திறமல்கிய தேனினமுமாய்‌, 
அதனால்‌ 
மொய்மலர்‌ துவன்றிய தேம்பாய்‌ 
மலரடி யிணையை வைத்தவா மனனே ” 


என்பது ஏந்திசைத்‌ தூங்கலோசையான்‌ வந்த குறளடி வஞ்சிப்பா. 


 பூர்சாமரைப்‌ போசலமர 
தேம்புனவிடை மீன்றிரிதரும்‌ 
வளவயலிடைக்‌ களவயின்மகிழ்‌ 
வினைக்கம்பலை மனைச்சிலம்பவும்‌ 
மனைச்லெம்பிய மணமுரசொலி 
வயற்கம்பலைக்‌ கயலார்ப்பவும்‌ 

நாளும்‌, 
*மூழு மகிழ்‌ தாங்‌ கூரன்‌ ்‌ 
புகழ்த லானாப்‌ பெருவண்‌ மையனே ” 
என்பது ஏர்‌ இசைக்‌ தூங்கலோசையான்‌ வந்த குறளடி வஞ்சிப்பா, 

(। பானல்வாய்ச்‌ தேன்விரிர்தன 
கானல்வாய்க்‌ கழிமலர்ந்தன 
ஞாழலொடு நறும்புனனை 
தாழையொடு முருகுயிர்ப்ப 
வண்டல்வாய்‌ ஈறுநெய்தல்‌ 
கண்டலொடு கடலுடுத்‌ துத்‌ 
தவளமுத்தஞ சங்கீன்று 
பவளமொடு ஜெமிர்ர்‌ துராஅய்‌ 

இன்னதோர்‌, 

கடிமண முன்றிலு முடைத்தே 
படுமீன்‌ பரதவர்‌ பட்டினர்‌ தானே ” 


இஃது ௮கவற்றாங்கற்‌ குறளடி வஞ்சிப்பா. 
“4 தொடியுடைய தோண்மணந்தனன்‌ 
கடிகாவிற்‌ பூச்சூடினன்‌ 
நறைகமழ்‌ சாந்தரீவினன்‌ 
செற்றோரை வழிதேய்த்தனன்‌ 
நட்டோரை யுயர்வுகூறினன்‌ 











* “மழ எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ 


வலியரென வாய்மொழியலன்‌ 
மெலியரென மேற்செல்லலன்‌ 
பிறரையொன்‌ நிரப்பறியலன்‌ 
இரப்போர்க்கு மறுப்பறியலன்‌ 
வருபடையை யெதிர்கழறினன்‌ 
பெயர்படையைப்‌ புறங்கண்டனன்‌ 
நெடுந்தெருவிற்‌ றேரோட்டினன்‌ 
*கடும்பரிய மாகடாயினன்‌ 
உடல்சினத்த களிறூர்்தனன்‌ 
தீஞ்சொற்றசும்பு தொலைச்சனன்‌ 
வாவுவப்பப்‌ ப௫ஜர்த்தனன்‌ 
மயக்குடைய மொழிவிடுத்தனன்‌ 
ஆங்குச்‌, 
செய்வகை யெல்லாஞ்‌ செய்தன னாதலி 
னிடுக வொன்றே ஈடு௪ வொன்றோ 
படுவழிப்‌ படுகவிவ்‌ விசல்வெய்யோன்‌ லையே," 


இது பிரிர்திசைச்‌ தூங்கற்‌ குளைடி வஞ்சிப்பா, 

' சொடிவாலன குருகிறத்தன குறுந்தாளன 
வடிவாலெயிற்‌ றழலுளையன வள்ளூரென 
பணையெருத்தி னிணையரிமா னணையேறிதீ 
துணையில்லாத்‌ அறவுரெறிக்‌ றைவனா௫ 
யெயினடுவ ணினி திருர்‌ தெல்லோர்க்கும்‌ 
பயில்படுவினை பத்‌ தியலாற்‌ செப்பியோன்‌ 

புணையெனத்‌, 

திருவுறு திருந்தடி கசைதொழ 
1வெருவுறு நாற்கதி வீடுஈனி யெளிதே " 


இஃ ஏந்திசைத்‌ தூங்கற்‌ சிந்தடி வஞ்சிப்பா. 
 தொன்னலத்தின்‌ புலம்பலைப்பத்‌ தொடி த்தோண்மேற்‌ 
பன்னலத்த கலந்தொலையப்‌ பரிவெய்தி 
யென்னலத்தகை யிதுவென்னென வெழில்காட்டிச்‌ 
சொன்னலத்சசைப்‌ பொருள்கருத்தினிற்‌ சிறந்தாம்கெனப்‌ 
பெரிதும்‌, ்‌ 

கலங்களு ரெய்தி விடுப்பவும்‌ 
லெம்பிடைச்‌ செலவுஞ்‌ சேணிவர்‌ தற்றே” 

* “தடும்பரி யூர்கடாயினன்‌' எனவும்‌ பாடம்‌, 
- 7 “விரிவுறு' எனவும்‌ பாடம்‌, 

43 


884 யாப்பறாக்சலவிருச்தி 


இஃ்தசவற்‌.றாங்கற்‌ சிக்தடி வஞ்சிப்பா, 

“பாலத்தஞ செலவிவளொடு படுமாயி 
னீ ரவத்சை ஈடைவேண்டா வினிஈனியென 
ஈஞ்சிறு குறும்பிடை மூதெயிற்றியர்‌ 
திறம்‌ துரைப்பத்‌ தெறுகதிர்‌ சென்றுறு 
மாற்கட்‌ டெவிட்டினர்‌ கொல்லோ 

வெனவாக்கு, 

ரொ .தமலர்‌ வேண்டி கின்னொடு 
மதுகர முற்ற வாடவர்‌ தாமே,” 


இது பிரிர்திசைத்தூங்கற்‌ சிர்தடி வஞ்சிப்பா, 


( அங்கண்வானத்‌ தமரரசரும்‌ 
வெக்களியானை வேல்வேர்தரும்‌ 
வடிவார்கூந்தன்‌ மங்கையரும்‌ 
சடிமலரேர்திச்‌ கதழ்ச்திறைஞ்சச்‌ 
சிங்கஞ்சுமந்த மணியணைமிசை 
கொக்வெரசோடன்‌ *கொழுகிழற்$ழ்ச்‌ 
செழுநீர்ப்பவளத்‌ இரள்சாம்பின்‌ 
முழுமதிபுரையு முக்குடைல்‌ 
வெக்கண்வினைப்பகை விளிவெய்தப்‌ 
பொன்புனைமரெடுமதில்‌ புடைவளைப்ப 
- வனந்தச துட்டய மவையெய்த 
நனந்தலையுலகுட னவை£க்க 
மந்தமாருத மருங்கசைப்ப 
வந்தர துர்‌ துமி கின்றியம்ப 
இலங்குசாமரை யெழும்‌ சலமர 
சலக்ளெர்பூமழை ஈனிசொரிதர 
இனிதிறார்‌ ௮, 
அருணெறி மடாத்திய வாதிதன்‌ 
திருவடி பரவுதுஞ்‌ சித்திபெறற்‌ பொருட்டே” 
இது ,பொதுச்சீரான்‌ வந்த குறளடி வஞ்சிப்பா, பட்டினப்‌ 
பாலை யென்னும்‌ வஞ்சி நெடும்பாட்டு ஆசிரியவடி விரவி வந்த வேர்‌ 
இசைத்‌ தூங்கல்‌ விரவியற்‌ குறளடி வஞ்சிப்பா. விரவியற்‌ சிந்தடி 
வஞ்சிப்பா வந்தவழிக்‌ சண்டுகொள்க, தளைவிகற்பங்களால்‌ வரு 
வனவும்‌ வர்தவழிக்‌ கண்டுகொள்க, 


* 4! குளிர்சிழல்‌ '' எனவும்‌ பாடம்‌, 





செய்யுளியல்‌ 329. 


(( தனறளை பாதர்‌ சனிச்சொற்‌ சுரிதக 
மென்றிவை நான்கு மடுக்யெ தூக்கை 
வஞ்ச யெனப்பெயர்‌ வைக்கப்‌ படுமே” 


சான்றார்‌ காக்கைபாடினியார்‌, 


( தூக்க லிசையாய்த்‌ தனிச்சொற்‌ சுரிதகர்‌ 
தான்பெறு மடி. தளை தழீஇ வரைவின்றா 
யெஞ்சா வசையது வஞ்சிப்‌ பாவே” 


சான்றார்‌ ௮விஈயனார்‌. 
(1! தாக்க லோசை நீங்கா தாகி 
நாற்சீர்‌ சிரம்பா வடியிரண்‌ டுடைத்தாய்‌ 
மேற்‌€ ரோதிய வைஞ்டர்‌ பெற்றுச்‌ 
சுரிதக மாசிரிய முரியதனி னடுத்து 
வந்த தாயின்‌ வஞ்சிப்‌ பாவே” 
சான்றார்‌ நீர்மலி்த வார்சடையோன்‌ பேர்மடிழ்ர்த பேராசிரியர்‌, 
4 எரிரண்டோ டரா றெழுவா யிறுவாயாச்‌ 
சேரு மெழுத்திரு£ீர்‌ வஞ்சிக்கா--மோரு 
செடிலடிக்கு ரோர்தனவு மூவொருச£ர்‌ வஞ்சிக்‌ 
கடிவகுத்தா ரெட்டாதி யாய்ர்து” 
பன்னிய சீர்பயின்று பத்து கிலத்தவாய்‌ 
மன்னவனைச்‌ சேர்ர்து வனப்பெய்தி---மன்னுதலால்‌ 
நான்காம்‌ பாவென்றுரைக்கு நாம நூல்‌ வஞ்சியை 
நான்காம்‌ குலமென்றார்‌ ஈன்கு'' 


இவற்றை விரித்துரைத்துக்கொள்க, 
இருடி, வஞ்சிக்‌ கொன்பதுரிலத்தொடு முச்ரேடி வஞ்சி. 


சிறப்பின்மையால்‌ ஒரு மிலமேயாகச்‌ கொண்டு வஞ்ச யெல்லாமாய்ப்‌. 
பத்து நிலமென்ப தொல்காப்பியனார்‌ முதலிய தொல்லாசிரியர்‌, 
அதுவே இச்தாலுள்ளுர்‌ அணிபு, 

ஈான்காங்‌ குலத்திற்குப்‌ பத்து நிலமாவன, 


॥ ஆணைவழி கிற்றன்‌ மாண்வினை சொடச்சல்‌ 
சைச்சட னாற்றல்‌ சரிவகத்‌ துண்மை : 


ட யாப்பரும்கலவிருத்‌ தி 

யோவா முயற்சி யொக்கல்‌ போற்றல்‌ 

மன்றிடை மகிழ்த லொற்றுமை கோடல்‌ 

இருர்திய வறத்திற்‌ நீரா தொழுகல்‌ 

விருக்து புறந்தருதல்‌ வேளாண்‌ டுறையே” 
சான்று ஒதப்பட்டன. 

(/ மன்னவ னென்ப தாசிரியம்‌ 

வெண்பா முதலா நால்வகைப்‌ பாவு 

மெஞ்சா நாற்பால்‌ வருணாக குரிய” 
சான்றார்‌ வாய்ப்பியமுடையா ராகலின்‌, அதது விரித்துரைத்துக்‌ 
கொள்க. (௩௭) 


[வஜ்சித்தாமிசையும்‌ வஜ்சித்துறையு மாமாறு, ] 
91. குறளடி. நான்மையிற்‌ கோவை மூன்றாய்‌ 
வருவன வஞ்சித்‌ தாழிசை தனிவரிற்‌ 
௮றையென மொழிப அணிந்திச னோரே, 


இஃ்தென்னுதலிற்றோ வெனின்‌, வஞ்சித்தாழிசையும்‌ வஞ்சித்‌ 
துறையுமாமா ௮ணாத்துத னு தலிற்று, 

இதன்‌ பொருள்‌ :-—இருசீரடி கான்காய்‌ ஒரு பொருண்மேன்‌ 
மூன்றாய்‌ வருவன வஞ்சித்தாழிசை ; அச்செய்யுள்‌ கான்கடியாய்‌ 
ஒரு பொருண்மேல்‌ ஒன்றாய்‌ வருவது வஞ்சித்துறை யென்று நூற்‌ 
அணிவுடையார்‌ கூறுவார்‌ என்றவாறு, 

கரு பொருண்‌ மேலாகிய தொடர்ச்சி யீண்டும்‌ கோவைக்‌ 
திளவியாற்‌ கூறுபடுப்பதெனக்‌ கொள்க, (தனிவரிழ்‌ றுறையென 
மொழிப துணிந்திசி னோரே' என்ரு லங்‌ கருதிய பொருளைக்‌ 
சொண்டு நிற்கும்‌, 'வருவன' என்று மற்றொரு வாய்பாட்டாற்‌ 
சொல்லவேண்டிய தென்னை | 

ஒரு பொருண்மேன்‌ மூன்றாய்‌ அடிமறியாகாதே வருவனவற்றை 
வஞ்சி நிலை,த்தாழிசை யென்றும்‌, அடிமதியாய்‌ வருவனவற்றை வஞ்சி 
மண்டிலத்தாழிசை யென்றும்‌, ஒரு பொருண்மே லொன்றாய்‌ 
அடிமறியாகாகதே வருவனவற்றை வஞ்சி நிலேத்துறை யென்றும்‌, 
அடிமதியாய வருவனவற்றை வஞ்சி மண்டிலத்துறை யென்றும்‌ 


செய்யுளியல்‌ 441 
வழங்குவ ரொருசாராசிரிய ரென்பதறிவித்தற்கு வேண்டப்பட்ட, 
அவற்றிற்குச்‌ செய்யுள்‌ வருமாறு;-- 
(6 இரும்பிடியை யிகல்வேழம்‌ 
பெரும்கையால்‌ வெயின்மறைக்கும்‌ 
அராஞ்சுர மிறந்தார்க்கே 
விரும்புமென்‌ மனனேகாண்‌ 
(( மடப்பிடியை மதவேழர்‌ 
தடக்கையால்‌ வெயின்மறைக்கும்‌ 
இடைச்சுர மிறந்தார்க்கே 
நடக்குமென்‌ மனனேகாண்‌ : 
4 பேடையை யிரும்போத்துத்‌ 
தோகையால்‌ வெயின்மறைக்கும்‌ 
காடக மிறந்தார்க்கே 
யோடுமென்‌ மனனேகாண்‌” 
இவை யொருபொருண்மேல்‌ மூன்றா யடிமதியாகாதே வந்தமை 
யால்‌ வஞ்சிரிலைத்தாழிசை. வஞ்ச மண்டிலத்தாழிசை வந்தவழிக்‌ 
கண்டுகொள்க. 
! மார்வுற வணிர்தாலு 
மார்வுறாய்‌ மணிவடமே 
தோளுநச்‌ செறித்தாலுர்‌ 
தோளுருய்‌ ளெர்வளையே ” 


இஃத ஒரு பொருண்மே லொன்றாய்‌ அடிமறியாகாதே வர்த 
மையால்‌ வஞ்சி நிலைத்‌ துறை, 


4 மூல்லைவர்ய்‌ முறுவலித்தன 
கொல்லைவாய்க்‌ குருந்தின்றன 
மல்லல்வான்‌ மழைமுழம்கின 
செல்வர்தேர்‌ வரவுகாண்குமே ”' 


இஃது ஒரு பொருண்மே லொன்றாய்‌ அடிமறியாய்‌ வர்தமை 
யான்‌ வஞ்சிமண்டிலத்‌ துறை, பிறவும்‌ வந்தவழிக்‌ கண்டுகொள்க, 
பிறரு மிவ்வாறே சொன்னார்‌, என்னை ! 
“ ஒன்றினை ஈான்மை யுடைச்தாய்ச்‌ குறளடி. 
வர்தன வஞ்சித்‌ திறையென மாகும்‌ "' 


242 யாப்பருச்கலவிருத்தி 
குறளடி நான கிவை கூடின வாயின்‌ 
முறைமையி னவ்வகை மூன்றிணைர்‌ தொன்றி 
வருவன வஞ்சித்‌ தாழிசை யாகும்‌” 
சன்றார்‌ காக்கைபாடினியார்‌, 
எஞ்சா விரு£ர்‌ நாலடி. மூன்றெறனில்‌ 
வஞ்சித்‌ தாழிசை தணிவரிற்‌ றுறையே '' 
என்றார்‌ சிறுகாக்கைபாடினியார்‌. 
(! இரு£ர்‌ நாலடி மூன்றிணைர்‌ திறுவது 
வஞ்சித்‌ தாழிசை தனிவரிற்‌ றுறையே '' 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 
6 இருசீர்‌ நாலடி மூன்றிணைர்‌ தொன்றி 
வருவது வஞ்சித்‌ தாழிசை தனிகின்‌ 
ரெொருபொருண்‌ முடிந்தது துறையென மொழிப '' 
என்றார்‌ மயேச்சுவரர்‌. (௩௮ ) 
[வஜ்சி விரத்தமாமாறு,] 
92, சிந்தடி. நான்காய்‌ வருவது வஞ்சிய 
தெஞ்சா விருத்த மென்மனார்‌ புலவர்‌. 
இஃ்தென்னுதலிற்றோவெனின்‌ வஞ்சிவிருத்தமாமா றுணாத்‌ 
ததணுதலிற்று. 
இதன்பொருள்‌ :--முச்சீரடி சான்‌ குடைத்தாய்‌ வருஞ்செய்யுள்‌ 
வஞ்சிவிருத்த மென்றார்‌ புலவா என்றவாறு, 


(இந்தடி சான்காய்‌ வருவது வஞ்சியது விருத்த மென்மனார்‌ 
புலவர்‌ ' என்றாலுங்‌ கருதியபொருளைப்‌ பயக்கும்‌, *எஞ்சா' என்று 
மிகுத்‌ துச்‌ சொல்லவேண்டியதென்னை ? முச்சரடி சான்காய்‌ அடிமதி 
யாகாதே வருவன வற்றை வஞ்சி கிலைவிருத்தம்‌ என்றும்‌, அடிமதியாய்‌ 
வருவனவற்றை வஞ்சி மண்டிலகிருத்தம்‌ என்றும்‌ வழங்குவர்‌ ஒரு 
சா ராசிரிய ரென்பதறிவித்தற்கு வேண்டப்பட்டது, வரலாறு; 

“*வாளார்‌ வார்கழல்‌ வீக்யெ 
தாளார்‌ தாமுடைர்‌ தோடினார்‌ 


துலை து ம்ம்‌ பணய வ வான்‌ தண ப்‌ 5 
* “ வூளா " எனவும்‌ பாடம்‌, 





செய்யுளியல்‌ 24 


நாளை நாணுடை மற்கைமார்‌ 
தோளை நாணிலர்‌ தோயவே ” 
எனவும்‌, 


£ முந்து கொன்ற மொய்ம்பினான்‌ 
வரது தோன்ற வார்லெ : 
யம்பினெய்து கொன்றுதாய்க்‌ 
இன்ப மெய்து வித்தபின்‌ ”' 
எனவும்‌, இவை யடிமறியாகாதே வர்தமையால்‌ வஞ்சி நிலை 
விருத்தம்‌. 
“ சொல்வ லோம்புமின்‌ ரோனி 
செல்ல லோம்புமின்‌ றீரெறி 
கல்ல லோம்புமின்‌ கைதவம்‌ 
மல்லன்‌ ஞாலத்து மாந்தர்காள்‌ ”' 
இஃதடிமறியாய்‌ வர்தமையான்‌ வஞ்சி மண்டிலவிருத்தம்‌, பிற 
வும்‌ வந்தவழிக்‌: கண்டுகொள்க. என்னை ? 
குறளடி ஈான்கன மூன்றெரு தாழிசை கோதில்வஞ்ரித்‌ 
துறையொரு வாது தனிவரு மாய்விடிற்‌ இந்தடிரான்‌ 
கறைதரு காலை யமுதே விருத்தம்‌ தனிச்சொல்வர்‌ த 
மறைதலில்‌ வாரத்தி னாலிறும்‌ வஞ்சிவஞ்‌ சிக்கொடியே. 
யாப்பருங்சலக்காரிகை, 
இக்காரிகையை விரித்துரைத்துக்‌ கொள்க, 
! முச்சீர்‌ நாலடி யொத்தவை வரினே 
வஞ்சி விருத்த மென்றனர்‌ கொளலே ” 


எனறார்‌ சிறுகாக்கை பாடினியார்‌. 


! சிந்தடி. சான்காய்வருவ.து வஞ்சியது, எஞ்சாவிருத்தம்‌' என்று 
பிறிதொரு வாய்பாட்டாற்‌ சொல்ல வேண்டியதென்னை? எல்லாப்‌ 
பாவும்‌ தன்‌சீராலும்‌, தன்றனையா லும்‌ வருவன தலையா கன்பாவென்‌ 
அந்‌, தன்‌சீருர்‌ தன்றளையும்‌ பிறபாவின்‌ ரோடுர்‌ தளையோடு மயக்க 
வருவன இடையாகின்பாவென்றும்‌, தன்‌€ரும்‌ தன்றளையுமின்‌ றியே 
வருவன சடையாகின்பாவென்றும்‌ வழங்குவ ரொருசா ராரிரியர்‌ 
என்பதறிவித்தற்கு வேண்டப்பட்டது, என்னை? 


* தன்சீர்‌ சிலையிற்‌ றளைதம தழீஇய 
ம்‌ வின்பா வென்ப வியல்புணர்ம்‌ தோரே 


சக்கி யாப்பருங்கலவிருத்‌ தி 


யேனையவை விரலி னிடையெனப்‌ படுமே 
தானிடை யில்லது கடையெனப்‌ படுமே" 


என்றார்‌ மயேச்சுவரர்‌. 
வஞ்சரிலைத்தாழிசை முதலாகவுடையன செய்யுள்‌ சிறப்புடை 
ஏழுதளையானும்‌, ப்பில்‌ எழுதளையானும்‌ கூறுபடுப்ப ஒரோ ஒன்று 
பதினான்கு பாகுபாட்டைச்‌ சொல்லும்‌, பிறவசையாலும்‌ விகற்பிக்‌ 
கப்‌ பலவுமாம்‌. 
“ வஞ்சிப்பா நான்கும்‌ தணவாமூன்‌ ரோசையா 
லெஞ்சாத வீராறா மீண்டவற்றை--யெஞ்சாத 
பந்தம்‌ பதினான்‌இன்‌ மாறப்‌ பழுதின்றி 
வந்தன நூற்றறுபத்‌ செட்டு” 
“ அந்தத்‌ இற்‌ பாவிற்‌ இனெமாய வாறினையும்‌ 
பந்தம்‌ பதினான்‌௫ னாற்பகுப்ப--வர் தன 
வெண்பத்து நான்கா மினியவற்றின்‌ மிச்சனவும்‌ 
பண்புற்றுப்‌ பார்த்துக்‌ கொளல்‌ ” 


இவற்றை விரித்துரைத்துக்கொள்க, (௩௯) 
வத்சிப்பாவும்‌ இனழம்‌ மடிந்தன. 


[ புறநடை.] 
98. மிக்குங்‌ குறைந்தும்‌ வரினு மொருபுடை 
யொப்புமை நோக்கி யொழிந்தவுங்‌ கொளலே, 


இஃதென்னுதலிற்றே வெனின்‌, மேற்சொல்லப்பட்ட பாக்கட்‌ 
கசெல்லா,மெய்தியதோர்‌ இலக்கண முணர்த்துத னுதலிற்று, 
இதன்‌ பொருள்‌:--மேற்‌ சீரும்‌ அடியும்‌ வரையறுக்கப்‌ பட்ட 
பாவும்‌, பாவினமும்‌ சொன்னபெற்றியிற்‌ நிரிர்‌து, மிக்கும்‌ குறைந்‌ 
அம்‌ வந்தாலும்‌, அவற்றை யொருபுடை ஒப்புமை ரோக்கி யொழிந்த 
செய்யுட்களையும்‌ ௮வற்றின்பாற்‌ சார்த்தி வழங்கப்படும்‌ என்றவாறு, 
வரலாறு 
“ கோழியும்‌ கூவின *குக்கி லழைத்தன 
தாழியு ணீலத்‌ தடங்கணீர்‌ போதுமினோ 
ஆழிகுழ்‌ வையத்‌ 1தறிவ னடியேத்தி 
த்‌ குக்கில்‌ குரலியம்பும்‌ ' எனவும்‌ * குக்கில்குரல்காட்டும்‌ ' எனவும்‌ பாடம்‌, 
1 ' அண்ண லடிபோற்றி' எனவும்‌ பாடம்‌, ட்‌ 


செய்யுளியல்‌ 345 


கூழை ஈனையக்‌ குடைம்‌ துன்‌ குளிர்புனல்‌ 
ஊழியுண்‌ மன்னுவோ மென்றேலோ ரெம்பாவாய்‌ "' 
சாற்சீர்‌ சாலடியால்‌ வருவது கலிவிருத்தம்‌ என்று வரையறுச்‌ 
துச்‌ சொன்னார்‌. இஃது ஐந்தடியால்‌ வந்ததாயினும்‌ ஒரு புடை 
யொப்புமை நோக்கிக்‌ கலிவிருத்தத்தின்பாற்படுத்து வழங்கப்படும்‌. 
இதனைத்‌ தரவு சொச்சகமெனினு மிழுக்காது, இஃது அவிசயனார்‌ 


காட்டிய பாட்டு, 


“ நீல கிறத்தனவாய்‌ ரெய்கனிர்‌ து போதவிழ்ந் து 
கோலம்‌ குயின்ற குழல்வாழி ரெஞ்சே 
கோலக்‌ குயின்ற குழலும்‌ கொழுஞ்சிகையும்‌ 
காலக்‌ கனலெரியின்‌ வேம்வாழி நெஞ்சே 
காலக்‌ கனலெரியின்‌ வேவன கண்டாலும்‌ 
சால மயங்குவ தென்வாழி நெஞ்சே "' 


எனவும்‌, 


“ வித்தகர்‌ செய்த விளக்குமுடி. சவித்தார்‌ 
மதீதக மாண்பழிதல்‌ காண்வாழி நெஞ்சே 
மத்தக மாண்பழிதல்‌ கண்டான்‌ மயங்காதே 
உத்தம ஈன்னெறிக்க ணில்வாழி நெஞ்சே 
உத்தம ஈன்னெறிக்க ணின்றூக்கஞ்‌ செய்தியேற்‌ 
சித்தி படர்த றெளிவாழி நெஞ்சே ” 
எனவும்‌ இத்தொடக்கத்தன ஒருசார்‌ வளையாப திப்பாட்டும்‌, 
* “ கல்வினைக்‌ கதிர்மணிக்‌ சவண்பெய்து கானவர்‌ 
கொல்லையிற்‌ களிறேறி வெற்பே யாதே 
கொல்லையுட்‌ களிழேறி வெற்பனிவ்‌ வியனாட்டார்‌ 
பல்புகழ்‌ வானவீன்‌ மாளே யாதே 
பல்புகழ வானவன்‌ 1ருலொடுசார்‌ மன்னர்க்கோர்‌ 
நல்ல படா௮ பறையே யாதே ” 
எனவும்‌), 
“ஈரித மிணர்நீல மிடைதெரியா தரிச்‌ இிடூஉம்‌ 
ஆய்கதி ரழற்செந்ரெ லரியே யாதே 
யாய்கதி ரழற்செர்ரெ லகன்செறுவி லரிந்திடுஉங்‌ 
காவிரி வளகாடன்‌ கழலே யாதே 


* “கல்லிணை' எனவும்‌ பாடம்‌, 
1 (தாள்சேரா' எனவும்‌ பாடம்‌, 


940 மாப்பரும்கல விருத்தி 


காவிரி வளநாடன்‌ கழல்சேர்‌ மன்னர்க்‌ 
காரர ணிற்ற லரிதே யாதே ” 


எனவும்‌, 


( ஜித்‌ இலங்‌ கழலாக கிரைதொடி மடால்லா£ 
எக்காவா னிடுமண லிணரே யாதே 
எக்கர்வா னிடுமண லிணர்புணர்ந்‌ இசைந்தாடும்‌ 
கொற்சையார்‌ கோமானே கொடியே யாதே 
கொற்கையார்‌ கோமான்‌ கொடி த்‌ இண்டேர்‌ மாறற்குச 
செற்றர ணிற்ற லரிதே யாதே” 


எனவும்‌, இத்தொடக்கத்தன முப்பெட்டுச்செய்யுளும்‌ ஆறடி. 
யான்‌ மிக்கனவேனும்‌, ஒருபுடை யொப்புமை நோக்கிக்‌ கலிவிருத்‌ 
தத்தின்பாற்படுத்து வழங்கப்படும்‌, கொச்சகக்கலியின்பாற்‌ படுத்தி 
னும்‌ ஆம்‌. இவை மிக்கன, 


இனிக்‌ குறைந்து வருவன அசிரியப்பாவிற்கு மூன்றடிச்‌ சிறுமை 
என்ரு. ராயினும்‌, கலிக்கும்‌ வஞ்சிக்கும்‌ சுரி சசமாய்‌ இரண்டடியால்‌ 
வந்தனவுமுள. அவற்றையும்‌ இவவிலக்கணத்தாற்‌ குற்றமில்லை 
யென்று வழங்குப. மருட்பாவு மவ்வாறே எனக்கொள்க, 
வரலாறு: 
“்‌ சற்றுநீர்‌ சூழ்டெக்கிற்‌ 
பொற்றாமரைப்‌ பூம்படப்பைத்‌ 
தெண்ணீர்‌ 
ஈல்வய லூரன்‌ கேண்மை 
*யல்லிராம்‌ கூந்தற்‌ கலரா னாதே ” 


வஞ்சிப்பாவிற்கு மூன்றடிச்‌ சிறுமை என்று வரையறுத்துச்‌ 
சொன்னார்‌. இஃதிரண்டடியால்‌ வந்ததாயினும்‌, ஒருபுடை யொப்‌ 
புமை நோக்கி வஞ்சிப்பாவின்பாற்படுத்து வழங்கப்படும்‌, இரண்‌ 
டடியால்‌ வஞ்சிவரும்‌ என்றெடுத்தோ தினார்‌, மயேச்சுவரர்‌ முதலாயெ 
ஒருசா.ராசிரியர்‌ எனக்கொள்க, என்னை ! 


“ வெண்பா வாசரிரியம்‌ கலியே வஞ்சியென . 
அண்பா வுணர்ந்தோர்‌ அவலும்‌ காலை 


* “ சில்லிறாம்‌, கூர்தல்‌ ' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ றத்‌ 
இரண்டு மூன்று நான்கு யிரண்டும்‌ 
இரண்ட வடியின சிறுமைக்‌ கெல்லை "' 
என்றாராகலின்‌, அவர்காட்டும்‌ பாட்டு:-- 
1 பூந்தண்டினை மலர்மல்கெய பொழிற்பிண்டி 
வேந்தன்புகழ்‌ பரவாதவர்‌ வினைவெல்லார்‌ 
அதனால்‌, 
அறிவன தடியிணை பரவப்‌ 
பெறுகுவர்‌ யாவரும்‌ பிறவா நெறியே ” 
இதனை முச்சீர்‌ வஞ்சியாக வலகிட்டுக்‌ கண்டுகொள்க, *(சிி 
யகட்பெறினே '' என்னு மிணைக்குற ளாசிரியப்பாவினுள்‌ ஐஞ்சீரடி. 
யும்‌ அருகெந்தன எனக்கொள்க, 
“ அணிடிளர்‌ சிறுபொறி யவிர்துத்தி மானாகத்‌ தெருத்தேறித்‌ 
தணியிரும்‌ பனிமுர்நீர்த்‌ 1தொட்டுழந்து மலர்ந்தனையே '' 
இக்கலியுள்‌ ஜஞ்£ டியும்‌ வந்தன எனக்கொள்க, 
ப கலியொடு வெண்பா வகவல்‌ கூறிய 
வளவடி தன்னா னடக்குமன்‌ னவையே ” (யாப்பருங்கலம்‌-2 7,) 
என்ற சூத்திரத்தில்‌ (அவை' என்ற விதப்பினாலும்‌, இச்சூத்தி 
இரத்தாலும்‌ இவற்றையுங்‌ குற்றமில்லையென்று கொண்டு வழங்குப; 
புராண கவிஞராற சொல்லப்பட்டவாகலின்‌, 
4 திலம்பாஅய்ப்பாஅய்ப்‌ பட்டன்று நீலமா மென்றோள்‌ 
சலம்போஒய்ப்போஒய்க்‌ கெளவை செயல்‌ '' 
இவ்வெள்ளையுள்‌ ஐஞ்சீரடியும்‌ வந்தன பிற வெனின்‌ ௮ளபெடை 
இரும்‌, தளையும்‌, அடியும்‌; தொடையுங கெடாமைப்பொருட்டு 
வேண்வெ தலல த; ௮ளபெழுந்து கெடரின்றவிடத்து வேண்டப்‌ 
படாது ; எனனை ! 
“மாத்திரை வகையாற்‌ றளைதம கெடாசிலை 
யாப்பழி யாமையென்‌ றளபெடை. வேண்டும்‌” 
என்றா.ராகலின்‌, 
அதனால்‌ முதற்சீர்‌ புளிமாங்கா யாகவும்‌ இரண்டாஞ்சா தே 
மாங்காயாகவும்‌ ௮லகிட்டு ஈாற்சீரேயாகக்‌ கொள்க, ஐஞ்சா வெள்ளை 
யுட்‌ புகாமை யெற்றாற்‌ பெறுதுமெனின்‌, 
ட்‌ இயன்‌ 210 ந பத்தி காணல 
* 'தொட்தெதுயி லமர்ந்தனையே' எனவும்‌ பாபம்‌, 





ப 


அ 


71] யாப்பருள்சல வீருத்தி 


 ரஞ்8 ரடுக்கலு மண்டில மாக்கலும்‌ 
வெண்பா யாப்பிற்‌ குரிய வல்ல ' 


என்று ஈக்ரனா ரடி. நூலுள்‌ எடுத்தோதப்பட்டமையாற்‌ பெறு 
அம்‌ ; “பிறநூன்முடிநீதது தானுடம்படுதல்‌'' என்பது தர்திரவுத்தி 
யாகலின்‌, 


இனி ஆசிரியத்துள்ளும்‌, கலியுள்ளும்‌ ஐஞ்சீரடிவரும்‌ என்பது 
எற்றுாற்பெறுதமெனின, 


“( வெண்டளை விரவியு மாரிரியம்‌ விரவியும்‌ 
ஐஞ்சீ ரடியு முளவென மொழிப '” (தொ-பொ-செய்‌-08,) 


என்று தொல்காப்பியனார்‌ எடுத்தோதினமையாற்‌ பெறுதும்‌. 
இப்பாட்டுக்களுஞ்‌ செய்யுளியலுட்‌ காட்டின வெனச்‌ கொள்க, 


! தாழிரும்‌ பிணர்த்தடக்கைத்‌ 
தண்கவு ளிழிகடாத்துக்‌ 
தாழ்வாகத்‌ தம்பேணாக்‌ 
சடுஞ்னெத்துக்‌ களிற்றெருத்தி 
னிலனெளியச்‌ தொகுபிண்டிக்‌ 
கடன்மருளப்‌ படைநடுவண்‌ 
எற்றுரியி னிமிழ்மு.ரசல்‌ 
கூற்றுட்க வெழீஇச்சிலைப்பக்‌ 
கேளல்லவர்‌ மிடல்சாய 
வாள்வலியா னிலம்வெளவி 
முழுதாண்டவர்‌ வழிகாவல்‌ 
குன்றுமருளச்‌ சோறுகுவைஇப்‌ 
புனன்மருளான்‌ னெய்சொரிர்‌ து 
இருமறைமுதல்வர்‌ வழிகாட்ட 
வாகுதியி னழலருத்திப்‌ 
பல்சேள்வித்‌ துறைபோகிய 
தொல்லிசையான்‌ மீக்கூறுற்‌ 
கொற்கையார்‌ குலவேறே 
கூடலா ரடுபொருஈ 
வென்றியா்‌ 
னல்கயார்த்த வரிக்கணேயின்‌ 
மர்புளியின்‌ வரவிசைப்ப 
கனிவிரும்பி ஈயனோக்கி 


செய்யுளியல்‌ 249 


யினிவேண்டாகின்‌ கணைத்தொழிலென 
வெனக்கொவ்வாமைப்‌ பெரிதருளி 
தனக்கொப்பத்‌ தலையளித்தனன்‌ 
அதற்கொண்டும்‌, 
கலம்கொண்டன கள்ளென்கோ 
காழ்கோத்தன குட்டென்கோ 
நெய்தனிர்த வறையென்கோ 
குய்கொண்டன துவையென்கோ 
வெனைப்பலவெமக்குத்‌ தண்டாது 
வைகறெொறும்‌ கைகவிசொரித ரலை 
விலங்குகதி ரவிர்வெள்ளி 
யலங்குபெண்ணை வழியுறையினும்‌ 
குளஞ்சேர்ந்து சனிகொட்பினு 
மருந்தே மார்ர்தனம்‌ யாமே 
வருந்தல்‌ வேண்டா *வாழ்கசின்‌ றாளே.” 
முப்பத்தாறடியான வந்த இக்குறளடி. வஞ்சியுள்‌,'வென்றியான்‌ 
எனவும்‌, (அதற்கொண்டும்‌' எனவும்‌ சீர்கூனாய்‌ வர்கன. 
£ தாக்க லிசையன வஞ்சி மற்றவை 
யாய்ந்த தனிச்சொலோ டகவலி னிறுமே ' 
என்றார்‌. சுரிதகத்தருகு தனிச்சொலின்றி வர்ததாயினும்‌ வஞ்‌ 
சிப்பாவென்றே வழங்கப்படும்‌, பிறவும்‌ புராணகவிஞரான பாடப்‌ 
பட்டு மிக்கும்‌, குறைந்தும்‌ வருவனவற்மை இவ்விலக்கண த்தான்‌ ஒரு 
புடை யொப்புமைநோக்டுப்‌ பெயரிட்டு வழங்கப்படும்‌, என்னை ! 
“உணர்த்திய பாவினு சொத்த வடிகள்‌ 
வகுத்துரை பெற்தியு மன்றிப்‌ பிறவும்‌ 
ஈடக்குன வாண்டை ஈடைவகை யுள்ளே” 
சான்றார்‌ சாக்சைபாடினியார்‌. 
ப ஒத்த வடியினு மொவ்வர்‌ விகற்பினு 
மிக்கடி வரினு மப்பாற்‌ படுமே” 
என்றார்‌ ௮விஈயனார்‌. 
॥ பர்வு மினழு மேவிய வன்றி 


வேறுபட நடந்துக்‌ கூறுபட வரினு 
மர்றறி புலவ ரறிந்தனர்‌ கொளலே,”' 


* 'வாழ்ககின்‌ னருளே' எனவும்‌ பாடம்‌, 


350 யாப்பருங்கல விருத்தி 


என்றார்‌ பிறைநெழமுடிக்‌ கறைமிடற்றோன்‌ பெயர்‌ மகிழ்ந்த 
பேராசிரியர்‌. 


வரிசை பெரிதுடையர்‌ கட்கலமுக்‌ தூயர்‌ 
புரிசை யொருசாரா ரம்பலமுந்‌ தண்ணீரும்‌ தன்னிலத்த வல்ல- 
தெற்கொற்றித்‌ தோன்றுச்‌ திருசென்‌ மலையேநம்‌ [புரிசைக்குத்‌ 
பொற்கொற்றி புக்கிருக்கு மூர்‌.” 

எனவும்‌, 

“்‌ இடங்கிற்‌ இடகங்கற்‌ இடந்த கயலைத்‌ 
தடங்கட்‌ டடக்கட்‌ டளிரியலார்‌ கொல்லார்‌-இடங்கில்‌ 
வளையாற்‌ பொலிந்ததோள்‌ வையெயிற்றுச்‌ செவ்வாய்‌ 
இளையாட்டி கண்ணொக்கு மென்று,” 

எனவும்‌, 

6 வஞ்சி வெளிய குருகெல்லாம்‌ 
பஞ்சவ னான்மாடக்‌ கூடலிற்‌ கல்வலிது 
சோழ னுறந்தைக்‌ கரும்பினிது தொண்டைமான்‌ 
கச்சியிற்‌ காக்கை கரி.” 

எனவும்‌ வரும்‌ இத்தொடக்கத்துப்‌ பொய்கையார்‌ வாக்கும்‌, 
குடமூக்கிற்‌ பகவர்செய்த வாசு தேவனார்‌ சிந்த முதலாகிய வொருசார்‌ 
செய்யுட்களும்‌ எப்பாற்‌ பிமோவெனின்‌, ஆரிடச்‌ செய்யுள்‌ எனப்‌ 
படும்‌. ஆரிடமென்பது உலகியற்செய்யுட்கட்‌ கோதிய உறுப்புக்‌ 
களின்‌ மிக்கும்‌, குறைந்துங்‌ டெப்பன எனக்கொள்க. 

(வரிசை பெரிதுடையா'' என்பது மிக்கது, அல்லன மிக்குங்‌ 
குறைந்தும்‌ வந்தன. அவ்வாரிடச்செய்யுள்‌ பாடுதற்குரியார்‌ அக்கு 
தற்கும்‌, கெடுத்தற்கும்‌ அற்றலுடைய ராகி இம்மைமறுமை முக்கா 
லப்‌ பண்பும்ணர்ந்த விருடிக ளெனக்கொள்க, என்னை ! 

“ உலகியற்‌ செய்யுட்‌ கோதிய வளவையிற்‌ 
குறையவும்‌ விதப்பவும்‌ குறையா வாற்றல்‌ 
இருடிகண்‌ மொழிதலி னரிட மென்ப,” 

எனவும்‌, 


(: ஆரிடச்‌ செய்யுள்‌ பாடுதற்‌ குரியோர 
கற்றோே ரீறியா வறிவுமிக்‌ குடையோர்‌ 


செய்யுளியல்‌ 451 


மூவகைக்‌ காலப்‌ பண்பு முறையுணரு 
மாற்றல்‌ சான்ற வருக்தவத்‌ தோரே,” 
எனவுஞ்‌ சொன்னார்‌ பாட்டியன்‌ மரபுடையாராகலின்‌, வடா 
லுடையாரும்‌ பிங்கல முதலாகிய சந்‌ சதாபிரிதிகளுள விருத்தச்சாதி 
விகற்பங்களாற்‌ கடந்த உலகியற்‌ சுலோகங்களின்‌ 'மிக்குங்‌ குறைக்‌ துங்‌ 
தஇிடப்ப இருடிகளாற்‌ சொல்லப்படுவனவற்றை ஆரிடம்‌ என்று வழங்‌ 
குவர்‌ எனக்கொள்க, அஃதே எனின்‌, 
“ ஏரி யிரண்டுஞ்‌ றகா வெயில்வயிருக்‌ 
காருடைய பீலி கடிகாவாச்‌— ரிய 
வத்தியூர்‌ வாயா வணிமயிலே போன்றதே 
பொற்றேரான கச்சிப்‌ பொலிவு.” 
 உடையராய்ச்‌ சென்றக்கா லூரெல்லாஞ்‌ சுற்ற 
மூடவராய்க்‌ கோலூன்றிச்‌ சென்றக்காற்‌-சற்ற 
முடைவயிறும்‌ வேறு படும்‌.” 
“ தண்டகம்‌ பற்றிக்‌ கடக மணிதுளங்க 
வொண்செக்‌ குருதியி* லோ டெர்ததே--கெண்டிக்‌ 
கெழுதகைமை யில்லேன்‌ ெர்‌.தூடப்‌ பன்னா 
ளமுதகண்ணீர்‌ துடைத்த கை.” 
என்றிச்‌ தொடக்கத்தப்‌ பெருஞ்சித்திரனார்‌ செய்யுளும்‌, ஒள 
வையார்‌ செய்யுளும்‌, பத்தினிச்செய்யுளும்‌ முதலாக வுடையன 
வெல்லாம்‌ எப்பாற்படுமெனின்‌, ஆரிடப்போலியென்றும்‌, அரிடவா 
சகமென்றும்‌ வழங்கப்படுமென்க, இவைகளெல்லாம்‌ இருடிகளல்லா 
வேனையோ ராகி மனத்ததுபாடவும்‌, அகவும்‌, கெடவும்‌ பாடறரும்‌ 
கபிலர்‌, பாணர்‌, கல்லாடர்‌, மாமூலர்‌, பெருட்தலைச்சாத்தர்‌ இத்தொ 
டக்கத்தோராலும்‌,; பெருஞ்சித்திரர்‌ தொடக்கத்தோராலும்‌ ஆரி 
டச்‌ செய்யுட்போல மிகவும்‌, குறையவும்‌ பாடப்‌ பவன எனக்‌ 
கொள்க, என்னை? 


“மனத்தது பாடு மாண்பி னோருஞ்‌ 
சனத்திற்‌ கெடப்பாடுஞ்‌ செவ்வி யோரு 
முனிக்கணச்‌ செய்யுண்‌ மொழியவும்‌ பெறுப'' 


என்பது பாட்டியன்‌ மரபாகலின்‌, 


* (னோடு டெப்பதே' எனவும்‌ பாடம்‌, 


944 யாப்பருங்கல விருத்தி 
வரலாறு: 
“ இலோல வாயினு மெட்டி பழுத்தாற்‌ 
குலைல வாங்கணி கொண்டுண லாகா விலையாண்‌ 
முலைலங்‌ * கண்டு முறுவலிக்‌ இன்ற 
வினையுடை செஞ்னை 1 வேறகொ ளீரே,” (திறாமக்திரம்‌-204,) 
இம்‌ மூலர்வாக்கு மிக்கு வந்தவா று கண்டுகொளக, 
“4 வச்சிரம்‌ வாவி சிறைமதி முக்குடை 
ரெற்றிரேர்‌ வாங்கல்‌ விலங்கறுத்த 
லுட்சக்‌ கரவடத்‌ துட்புள்ளி யென்பதே 
புட்கரனார்‌ கண்ட புணர்ப்பு.” 
இது மர்திர நூலிற்‌ புட்கரனா கண்ட வெழுத்துக்குறிவெண்பா, 
இஃ்திரண்டாமடி குறைந்து வந்தது. “ிடங்கிற்‌ இிடங்கில்‌' என்‌ 
னும்‌ பொய்கையார்‌ வாக்கு மிக்குவர்தது, 
“ கறறைப்பற்‌ பெருமோட்டுக்‌ காடு ழவோட்‌ 
கரைத்திறாந்த சாக்தைத்தொட்‌ டப்பேய்‌ 
மறைக்க வறியாது மற்றுந்தன்‌ கையைக்‌ 
குறைக்குமாம்‌ 1கூர்க்கத்‌தி கொண்டு,” 
இது பூதத்தாருகங்‌ காரைக்காற்‌ பேயாரும்‌ பாடியது, இதுவும்‌ 
இரண்டாமடி குறைந்து வந்தவாறு கண்டுகொள்க. அறிவுடைய 
ஈம்பியார்செய்த சரதம்‌ எப்பாற்‌ பமோவெனின, தூங்கலோசைக்‌ 
தாய்ச்‌ சுரிககச்‌ தருகு தனிச்‌ சொலின்றித்‌ “தாழிரும்‌ பிணர்த 
தடக்கை என்னும்‌ வஞ்சிப்பாவேபோல வந்தமையாற்‌ றனிச்சொ 
லில்லா வஞ்சிட்பாவென்‌ று வழங்காமோவெனின்‌, வழங்காம்‌ ; செவி 
யறிவுமாஉவாய்‌ வஞ்யெடியால்வக்‌து பொருளுறுப்‌ பழிச்தமையால்‌ 
உறுப்பழி செய்யுள்‌ எனப்படும்‌ ; புறநிலை வாழ்த்தும்‌, வாயுறை 
வாழ்த்தும்‌, அவையடக்கியலும்‌, செவியமிவு.றாஉவும்‌ என்னும்‌ பொ 
ருண்மேற்‌ கலியும்‌ வஞ்சியுமாய்‌ வரப்பெறா என்றாராகலின்‌. என்னை? 
! வழிபடு தெய்வ கிற்புறம்‌ காப்பப்‌ டர 
பழிதீர்‌ செல்வமொடு வழிவழி சிறந்து 
பொலிமி னென்னும்‌ புறகிலை வாழத்தே 
கலிகிலை வகையும்‌ வஞ்சி யும்பெரறா.'' (மிதால்‌-பொ-செய்‌-1 10.) 
1 (வெய்து கொள்ளீரே' எனவும்‌ பாடம்‌, 
1 'கூன்கத்‌.தி' எனவும்‌ பாடம்‌, 


செய்யுளியல்‌ ' 8721) 


“ வாயுறை வாழ்த்தே யவையடக்‌ இயலே 
செவியறி வுலூஉவென வவையு மன்ன” (தொல்‌-பொஃ-க 111.) 
சான்றார்‌ தொல்காப்பியனார்‌, 


 புறசிலை வாயுறை செவியறி யவையடக்‌ 
கெனவிவை வஞ்சிக்‌ கலியவற்‌ றியலா ” 


எனறார்‌ ஈல்லாறலார்‌. 


அஃதேயெனின்‌, விளக்கத்தனார்‌ பாடிய (கெடலருமாமுனிவர்‌*! 
என்னுங்‌ கலிப்பா புறநிலைவாழ்த்தாய்‌ வந்தது பிறவெனின்‌, ௮ஃது 
ஆசிரியச்சுரிதகத்தான்‌ வந்தமையாற்‌ குற்றமின்றெனக்‌ கொள்க, 


1 இருக்கொண்டு பெருக்க மெய்திவீற்‌ றிறார்‌.து 
குற்றங்‌ கெடுத்‌ து விசும்பு தைவரக்‌ 
கொற்றக்‌ குடையெடுப்‌ பித்து கிலநெளிய 
படைபரப்பி யாங்காங்குக்‌ களிறியாத்‌ த 
நாடுவளம்‌ பெருகக்‌ இளைகுடி யோம்பி 
ஈற்றாய்‌ போல வுற்றது பரிது 
அகத்துக்குப்பகலாணி போலவும்‌ 
மக்கட்குக்‌ கொப்பூழ்‌ போலவும்‌ 
உலகத்‌ துக்கு மந்தரமே போலவும்‌ 
நடுவு கின்று செங்கோ லோச்ச 
யாறில்வழி யாறு தோற்றுவித்துக்‌ 
குளனில்வழி குளர்தொடு வித்து 
முயல்பாய்வழிக்‌ கயல்பாயப்‌ பண்ணியும்‌ 
களிறு பிளிற்றும்வழி பெற்றம்‌ பிளிற்றக்கண்டும்‌ 
களிறூர்‌ பலகாற்‌ சென்று தேன்றோயவும்‌ 
தண்புனற்‌ படைப்பைத்‌ தாகியும்‌ 
குழைகொண்டு கோழியெறிர்‌ த 
இழைசொண்‌ டான றட்டும்‌ 
இலக்கங்கொண்டு செங்கானாரை யெறிந்தும்‌ 
உலக்கை கொண்டு வாளை யோச்௫யுச்‌ 
தங்குறை நீக்கியும்‌ பிறர்குறை தீர்த்தும்‌ 
நாடாள்வதே யரசாட்சி,” 


எனவித்‌ தொடக்கத்தனவும்‌, பாசாண்டங்களும்‌, ஒருசார்ச்‌ 
சொற்கட்டும்‌, கரிப்போக்கு வாசகத்து ஒருசார்ச்‌ த்க்‌ ர எப்‌ 





ட ல ணை டைட்டன்‌ 


து இச்செய்யுளை 28( 2680-ஆம்‌ பக்கத்திற்‌ காண்க, 
49 


254 யாப்பறாங்கலவிறாத்தி 


பாற்‌ படுமெனில்‌, ௮வையெல்லாஞ்‌ சொற்சீரடி எனப்படும்‌ எனக்‌ 
கொளக ; 
॥ கட்டுரை வகையா லெண்ணொடு புணர்ந்து 
முற்றடி யின்றிக்‌ குறைவு £ர்த்‌ தாயு 
மொழியசை யாயும்‌ வழியசை புணர்ந்தும்‌ 
சொற்சர்த்‌ திறுதல்‌ சொற்£ீர்க்‌ யெல்பே” 


என்பது இலக்கணமா தலின்‌, 


சேய்யுளியன்‌ முற்றும்‌, 


பிழையும்‌ திருத்தமும்‌. 








பக்கம்‌, | வரி, 
A 2 
9 126,27 
21 99 

12 0 
14 0] 
ட்‌ 19 
ட 11617 
்‌ 17 
றட 10 
18 6 
19 0] 
20 9 
டட 
21 | 9,10 
ட்‌ 20 
22 10 
7 17 
9) 18 
23 14 
24 11 
28 21 
1) 27 
29 
20 18 
53 90 
ன்‌ dl 
91 7 
92 1 
1) 29 
33 2 
3 0 
ற 15 
9 19 
21 














பிழை. திருத்தம்‌ 
ரேங்கணே ரேங்கனை 
இயனிலை வியணிலை 
எண்டு ஈண்டுத்‌ 
ஈண்டு ஈண்டுத்‌ 
முதல்‌ முதலிற்‌ 
மொழிச்‌ மொழி 
அடுததன அடுக்கன்‌ 
இழவனைப்‌ இழவனை 
ருமினிது றுனினிது 
அக்கு தூக்குத்‌ 
றன்மையி லாசாக்‌ றன்மை யியலாசாக்‌ 
கலைக்காச்கைப்‌ கலைக்காக்கை 
இவ்விருவரிகளையும்‌ நீக்கிவிடுக. 
வருஉ௰ வரூஉம்‌ 
ஒவென்னு ஓ என்னு 
ஓ விவை குறியமற்றை ஒ இவை குறிய 
யேழ்நெட்டழுத்தா மற்றையேழ்‌ நெட்டெழுத்தா 
அவ்வெளபெடை அவ்வள பெடை 
கைநொடி கைந்ரொடி 
அக்கேன அஃகேன 
ஒன்றைரை மாத்திரையாம்‌ | ஒன்றரை மாத்திரையும்‌ ஒரு 

மாதீதிரையுமாம்‌ 

ஒரு மாத்திரையுமாம்‌ மாத்திரையாம்‌ 
ஒரு மாத்திரை மாத்திரை 
மளவினதாய மளவினவாய 
ஒரு மாத்திரை யளவினதாசகி மாத்திரை யளவினவாகச்‌ 
சொன்னாராகலானுக்‌ கொள்ச,| சொன்னாராகலின்‌. 
மளபெடை யைகாரக்‌ மளபெடையை காரக்‌ 
கற்கக்‌ கற்க 
நாகாக்கக்‌ நாகாக்க 


வழாஅலே லாஅய்றின்‌ 
வாரார்‌ வர 

செருப்புப்‌ 

வழாஅ. கீடை 


வழாஅலெல்‌ லாஅ௫ின்‌ 
வாரா ரவர்‌ 

செறுப்புப்‌ 

வழாஅல்‌, “இடை 


யாப்பருக்கலவிரு 











பக்கம்‌, | வரி, 
9௦ 98 
94 (28$,20 
85 19 
38 0 
9 10 
9 12 
» 13 
9 21 
99 22 
40 24 


ர்‌ 


பிழை, 


க 


ஏலாஅய்‌ யென்‌... .. இடை 
இவ்விருவரிகளையு / நீக்கிவிகெ 
மல்கான 

றளைதப 

யாமைறின்‌ 

னல்‌ இய வெல்‌ ல்‌ குண ர்‌ 
வெல்‌ ஸ்கு வர்‌ 

பவள 

பவளக்‌ 


கூறுமாற்றே 





இப்பக்க முடிவில்‌, 


திருத்தம்‌. 


எல்லாஅ என... கீடை 


மகான்‌ 

றளைதம 

யாமையென்‌ 

ன இய வெ ல்குணர்‌ 
வெல்குவர்‌ 

பவள்ள்‌ 

பவள்ள்‌ 


கூடுமாற்றுற்‌ 


! வெள்ளையுட்‌ பிறதளை விரவா ' என்னும்‌ இலக்கணத்தோடு மாறு கொள்‌ 
ஞுமாசலின்‌, ஆண்டுக்‌ குற்றியலிகரத்தை இவ்விலக்கணத்தால்‌ அலகுபெரு 


என்று விலக்க வெண்டளையாம்‌. 


(அருளல்லதியாது ' என்புழிக்‌ குற்றியலிகர 


மாமாற---என்னும்‌ இவ்வரிகளைச்‌ சேர்த்துக்கொள்க. 


41 


19 


)) 
43 


ன்‌ 
44 





| 


அழியா | 

ஆண்டுக்‌ 

ஆண்டுக்‌ 

அலூயெல்பல | 

கூற்றிசைப்பப்‌ 

தூஉபத்‌ 

மிசையான்‌ சொன்ன 
ஈறுதுதலா 

ராஅமெ 

றளைதப 

என்றும்‌ 

ஒருகாற்‌ 

றளைதப ..... சின்றள 

யிசைப்பப்‌ 

யெழுந்தள 

வியற்பா 

தேட்டிடத்து 

வேண்டிப்‌ 

இயற்சீரை, 

உரிச்சோரை 

பொதுச்‌ 

தநூலுடையார்‌ ; என்னை ? 





அழிய. 

ஈண்டுக 

ஈண்டுக்‌ 

அலகியல்பில 

கூறறிசைப்ப 

தூஉஉத்‌ 

மிசையான்கொ னன்ன 
னறத 

லார்மாமை 


யியற்பா 
செட்டிடத்து 
வேண்டிப்‌ 
இயற்சீரை 
நேரீற்றுரிச்சீரை 
கிரையிற்றுரிச்‌ 
அாலுடையார, 


என்றாராகலின்‌ என்பதை நீக்கிவிடுக, 





01 
9 


63 











| 
| 


பிழையும்‌ திருத்தமும்‌ ப 





வரி, பிழை, 
1 | ஒரோ அசை 
2 | 2ரெனப்‌ படுமே 
9 | நான்கினும்‌ 


33 | வளவயலி டைக்‌ 


| திருத்தம்‌, 


4 ஒரோ வகை 

சீரெனச்‌ செப்பினர்‌ புலவர்‌ ” 
நானதினுள்‌ 

வள வயலிடைக்‌ 


64 26,27 இவ்வரிகளின்‌ பாடபேதத்தையே பாடமாகக்‌ கொள்க, 


65 


66 


என்றும்‌, 


21-வது வரிக்குக்டழ்‌, ' கருவிளர்‌ தண்ணிழல்‌ கூவிளர்தண்ணிழல்‌ ' 


22-வது வரிக்குக்‌£ழ்‌, * கருவிளந்தண்பூ கூவிளர்தண்பூ ' என்றும்‌, 
23-வது வரிக்குக்கீழ்‌, 6 கறாவிளாறும்பூ கூவிளாறும்பூ ' என்றும்‌, 


24-வது வரிக்குக்கீழ்‌, * கருவிளாறுகிழல்‌ ” 


| 
| 


சோத்துக்கொள்க. 
2 | முன்னிறிஇக்‌-காக்கு 
4 |னாலசைச்£ீர்ச்‌ 
22 | குடை நவை 


தபி 
29 | பணிமொழி 
25 | 'பெரறுது' 
வஞ்யுரிச்சீர்‌ 
2 (பெருது 
15 | வக. ரமியையினமகரமுமல்‌ 
21 | எனவும்‌ 


97 |லானென்ச, 

2 | முண்மையி 
10 | றந்த... வச்சனகூறிய 
11 | வஞ்சிக்‌ குரைத்தன 


25 | மருந்தே ஈல்குறு 
26 (இது 

1 |இரடியிற்‌ 

8 | ஆசிடையிட்டும்‌ 
5 | வுறுப்பினிறுதிக்‌ 
13 | என்னுங்‌ 

16 | யுருவிக்குப்‌ 


கூவிள௩றுகிழல்‌ ' என்றும்‌ 


முன்னி றீ இ-நீக்கா 


னாலசைச்சர்‌ 


வகார மிசையு மகாரம்‌ 
எனனும இதன புறனடையா 
ட னும்‌, 





 ரேசலுமச்த...... வந்தன 
கூறிய வஞ்சிக்‌ குரியன 





ஒரடியில்‌ அருகிக்‌ 
அயிடையிட்டு 
வுறுப்பின்‌ 
எனவும்‌ 
யுருவக்குப்‌ 





iv யாப்பருங்கலவிருத்‌ தி 


பக்கம்‌. | வரி. பிழை. திருத்தம்‌, 
ட... 88 | வளிதலைஇய - வளித்தலைஇய 
க 30 | மணியணிப்டுனற்‌ மணியணைப்புன்‌ 
77 4 | என எனஇவ்‌ 


78 4-வது வரிக்குக்£ழ்‌, 
என்னும்‌ இவ்வஞ்ூ விருத்தத்‌ துள்‌ ஒரசைப்‌ பொதுச்‌ சர்வர்‌ 
தது. என்று சேர்த்துக்கொள்க. 








£3 9 இவ்வரியை நீக்கிவிகெ. 
்‌ எனவும்‌ க. 
)) 10 | *குர......எனவும்‌ | | ட வறம்‌ 
ச 24 | பாவே பெயரே 
5s 26 | செய்யுளகத்தும்‌-என்றவத  ! செய்யுளகத்து'-என்றத 
79 2 | தாகவின்‌ | னவாகலின்‌ 
ர்‌ 2௦ | வந்தது, | வர்தன, 
80 8 | ரன்ன ரன்னவென்‌ 
வ 4 | றவாய்‌ நீயே டடுறவா திமே 
உட. 6 |“ வலரைவிலவே” வரை! 
ச்‌ 23 | தாக தள்ளாக 
$s 29 | கிகழலிப்பது நியம கிகழ்விப்‌ பதுகியம 
61 10 | கின்ற | கின்றன 
62 4 | நடுநே ரியலா | ஈடுவு நேரியல்‌ 
ச்‌ 7 | வியலா | வியல 
64 3 | என்றாராகலின, என்றாராகலின்‌, 
» 5 | கூறியதனாற்‌ । கூறியவதனாற்‌ 
80 5 | யிரண்டு ்‌ அவ்விரண்டு 
ர்‌ 14 | சிறப்பிலாசிரிய சிறப்புடையாசிரிய 
ர 15 | சே. ரசைத்தளை நேர்த்தளை 
18 | யத்தளை யரேர்த்தளை 
ல 28 | யத்தளை யசிரைத்‌ தளை 
sh 27 | யத்தளை யசிரைத்தளை 
67 15 | வருஞ்சர்‌ நேற்றுச்‌ வருஞ்சீரும்‌ நேர தறுரிச்‌ 
68 6 | ௮சைச்சர்‌ அச்சர்‌ 
5 10 | வாசிரியச்‌ சர்க்கென்று வாசிரியக்‌ கென்‌ றமையான்‌ 
ன்‌ 12 | மென்சவக மென்றக 
்‌ 21 | மூசலசைச்?ர்‌ முதலசை 


89 | 9,10, | இவ்வரிகளில்‌ ' எலாம்‌ என்பவைகளை ' எல்லாம்‌ எனத்‌ 


11,12 | திருத்திக்‌ கொள்க, 


i 51 | புக்காரே புக்கார்‌ 
93 8 | வரினும்‌..... வரினும்‌ வருதலும்‌, வருதலும்‌ 
9) 13 | கலித்தளை கலியடி. 


்‌ 16 | வெண்டளையும்‌ என்பதை ழம்‌ 





பிழையும்‌ இருத்தமூம்‌ 








பக்கம்‌, | வரி, பிழை, திருத்தம்‌. 
96 18 |பிறதளை வெண்பாவினமும்‌ பிறதளை 
3 24 சாரார்‌ சாராரும்‌ 
97 & |(கோலின்மையோ வென்புழி'| (கோவின்மையோ'வென்புழி, 
98 6 [மாறும்‌ மாறும்‌, 
» 7 |யறையும்‌, யறையும்‌ 
ட்‌ 24 பட்ட. தெவமையும்‌ பட்டதெனவுமமையும்‌, 
9) ). (இதுவுக...... கலின்‌ இத..... ..கிலின்‌ 
00 11 | லரிபறக்‌ லரி துபடக்‌ 
ர்‌ 21 (முதலிய முதலாகிய 
ன்‌ 27 |சென்றதென சென்றவென 
101 6 | ரொகையாய | ரொகையாய்‌ 


7,8,9 | இவ்வரிகளின்‌ கடை மூன்று £ர்களை, 

க வுண வின்‌ னொழியா அமுற்றுஞ்‌ 

ட்‌ சுடர்சு ழொளிமூர்த்‌ தியாகி 

ந்‌ பணிந்தார்‌ வினைநீக்‌ இரின்றார்‌ '' 

என்றிவ்வாறு பிரித்துக்‌ கொள்க, 

முதலாகப்‌ | முதலாக ஒன்றுதலைச்‌ சிறந்து 
இவ்வடிபை 'நிரைக்க ரம்களிற்‌ செழுமலைச்‌ சந்தனத்‌ திரள்‌ 
களைக்‌ கரைமேல்வைத்‌' என்றிவ்வாறு பிரித்துக்கொள்க, 


இப்பச்கத்தில்‌ வரும்‌ (அறிவா ரறியும்‌' என்னும்‌ செய்யுளில்‌ 
அடிதோறும்‌ ஐந்தாஞ்‌ ரையும்‌ ஒன்பதாம்‌ சீரையும்‌ காய்ச்‌ 
சீர்களாகவும்‌ ஏனைசசீர்களை மாச்சீர்களாகவும்‌ பிரித்துக்‌ 


| 
i 26 | இவ்வடியை (துணிகொண் டிலக்கு சுடர்வேலி னோடு வரு 
வாணி தென்கொ றுணிவே' என்றில்வாறு பிரித்துக்‌ 
கொள்ச, 
103 20 | மாறுபொருண் மேன்‌ மாறு பொருண்மேன்‌ 
106 2 (அருவெரும்‌; என்னை ? அருவெரப்‌ பெறும்‌ என்றும்‌ 
கூறினார்‌ ஆசிரியர்‌ தொல்‌ 
காப்பியனார்‌ என்பதறிவித்‌ 
தற்கு வேண்டப்பட்ட து, 
ம்‌ 9,ம | இவ்விருவரிகளையும்$ச்விடுக 
1) 19 | தெண்ணுழிச்‌ செண்ணுகின்றுழிக்‌ 
107 12 |உசிச்சீரடி உரியடி 
5; 13 | இருசீர்‌ இரு£ரும்‌ 
97 16 |றைக்‌ 
5 26 | புலவரெனச புலவரென்பதனை ச்‌ 
108 1 (சிந்தடி குறளடி 
110 4 | வரும்‌: (அவையே! வரும்‌ எனக்கொள்க, (௮வை' 
111 5 |[கன்னே கன்னோ 
113 23 |வேந்தன்போ னின்ற வேந்தன்‌ போணனின்ற 
24 | யேந்தெழி லாக யேர்‌ தெழிலாக 





vi யாப்பருக்கலவிருத் தி 




















பக்கம்‌,| வரி, பிழை, இருத்தம்‌, 
115 வதனையென்று வனை * * படுவது 
ன 9 | னம்‌ பிறவும்‌ னம்‌. பிறவும்‌ 
116 20 | வெள்ளடி இயற்‌ கெள்ளடி 
9 25 | மனைக்‌ கலக்கி மனைக்கலக்கி 
118 12 | மொழியசை மொழியிசை 
| வழியிசை வழியசை 
1) 16 | பெருமைய வணங்கு பெருமை யணங்கு 
119 8 | பாவினம்‌ பா 
ன்‌ 18 | விதவகையா விதிவகையா 
29 | மயம்‌இயும்‌ மயம்‌ 
122 11 | (வாசிரியப்பாவிற்கு' என்பதை க்கவிடுக 
ர்‌ 31 | 4விரைப்பைம்பூண்‌” ““அவிர்பைம்பூண்‌”” 
125 7 | “ஆசிரிய... “அவற்றுள்‌, ஆசிரிய 
126 6 கவர்‌ பரி தத்‌ 
127 க்‌ | 
129 516 ரச துவரம்‌ 6 மேற்க துவாய்‌ 
்‌ 8 |7 மேற்கதுவாய்‌ 7 தீழ்க்கதுவாய்‌ 
2 6 (டை... வழங்காது டையை.... வழக்குகின்றுழி 
i 27 | சிறப்புடைத்து, சிறப்புடைத்து 
20 | கொள்க கொள்க, 
186 31 | வல்லின மெல்லின 
» 32 | சக்கயாப்பிற்‌ வந்தவழிக்‌ 
127 1 | வல்லினவெதுகை வல்லினவெதகை, 
143 8 | பெளவம்‌ வார்முகர்‌ பெளவ மறமுகந்‌ 
144 25 | உவை அவை 
145 11 | தழக்குரன்‌ தழங்குகுரன்‌ 


146 | 1,2 (*நெடுக்‌..... பொருள்‌. இதன்பாட பேதமாகக்‌ ழே 
குறிக்கப்பட்டிருப்பதே சரியான பாடம்‌, அதனையே 





கொள்க, 
147 3 | “பொருளால்‌ வந்து' என்பதை நீக்கிவிடுக 
151 2 | மயிலும குயிலும்‌ 
155 9 | திறுவாய்‌ திறுவா 
21 | வரீததாயினு வந்ததாயினுமா 
159 16 | வது வரிச்குக்ம-இணைத்தொடையாமாறு—என்பதைச்‌ 
சேர்ச்‌ துக்கொள்க, 
ன்‌ 17 2. 42. 
ர்‌ 2௦ | யெழுத்தோன்றின்‌ யெழுத்தொன்றின்‌ 
161 8 | வினவும்‌ வினவவும்‌ 
ம்‌ 18 | பொழிப்புமோனை பொழிப்புத்தொடை 
164 90 | பல்லேர்‌ பல்லே 
165 7 [கூழை : கூழைத்தொடை 


167 1 | மேற்கதுவாய்‌ மேற்‌ கதுவாய்ச்‌ தொடை 


பிழையும்‌ திருத்தமும்‌. vii 








பிழை. | திருத்தம்‌, 
இழ்க்க தவாய்மோனை இழ்க்க துவாய்த்தொடை 
முற்றுமோனை முற்றுத்தொடை 
சிறப்பித்ததனாற்‌ சிறப்பித்தது 
| முரணேயாம்‌ முரணேயாம்‌ என்றற்கும்‌, 
முற்றேற்கும்‌ மென்றற்கும்‌ 
ரருளிலா ரருளில 
ஆமாறு அந்தாதித்தொடையும்‌ ஆமாறு 
கூறுதும்‌ கூறுப 
ஈண்டு உடுக்குறியிட்ட இடத்தில்‌ ஓழ்‌ உடுக்குறியிட்டுக்‌ காட்‌ 
டிய பாடத்தைச்‌ சோத்துக்மகொள்க, 
ட்‌ டையிட்டச்தா டை 
இடையிட்டர்தாதி | இ arg br இ 
சர்‌ தனக்‌ வாசஞ்‌ 
குழம்பு சந்தனக்குழம்பு 
இயின்றித்‌ யின்றித்‌ 
பொழிப்பு கூழை 
பெ றுபவோ பெ றுபவே 
கண்டலவம்‌ சண்டலர்‌ 


னும்‌, ன்‌, 
“கொள்ளுமோ வெனினும்‌' என்பதை நீக்கி விடுக. 
பெருங்குழிசி மன்‌ றமறுக பெருமன்ற மறுக 


மாலகாப்ப மால்காட்ப 
வேரரும்ப வேரரும்பும்‌ 
வெண்பா, அசிரியம்‌, சலி 
வஞ்சியென | வஞ்?ி உ ப்‌ ர 
(சா -லோரடியாய்‌' நாலோரடியாயம்‌' 
முகுகுயிர்தீது நேருகுயிர்த்து 
ஸ்லத்வை ஙிலத்தவை 
வானவனுந மாயவனுந்‌ 
வமைதிததய்‌ வமைஇத்தாய்‌ 
பெண்ணெரு பெண்ணொரு 
வென விவ்வாற வெனவும்‌ இவ்வாற்‌ 
வுயிக்கர வுயிர்க்கர 


22, 24, 25 இவ்வரிகளில்‌ நீ என்னும்‌ ௮சையைத்‌ தனி 
யாகக்‌ கொள்ளாது அதன்‌ முன்னுள்ள சீரோடு சேர்த்‌ 
துக்கொள்க, 

சண்டயா சடையா 

மாறற்குச மாதத்குச்‌ 

பெரிதருளி பெரிதருளித்‌ 

103, 105, 107, 109, 111 இப்பக்கங்களின்‌ தலைப்பில்‌ 
தளையோத்து' என்‌ றிருப்பதை (அடியோத்து' எனத்‌ 
தி 








| வரி, | வேறு பாடம்‌, 





92 


95 


2 
i 





29 
90 

91 

7 

17 
20,26 
14 


15 
16 
16 


24 


a ணட சோணவனனைதகை கைலை கைக ணை ன வையக வையக கைவ ணை வணக கைவ ககக கைவ கக கைய வைகை கனை கைவ கைய கை வகைகயவ அவையைகை கவ கைக கைக வைக வைககைள வனவகவ வதகவககள 


பாட பேதங்கள்‌. 


மைன்‌ 





வ்‌ வ வை தாயால்‌ டல்‌ வல்‌ டயல்‌ 


கருத்தே செலுத்தலென்‌ நீரைம்‌ செவியு 

நெறிப்பட வருவது பனுவற்‌ றுறையே” 

என்றோதப்பட்டன. 

“அலரிகாறு துவர்வா யமர்த்த கோச்சி 

ட கரு$ல மதுவுண்ணவும்‌ 

செழு£ர்‌ ஈல்வய லூரன்‌ 

ஏழாவன :-—வெண்டளை இரண்டும்‌, ஆசிரியத்தளை இரண்டும்‌, 
கலித்தளை ஒன்றும்‌. 

வஞ்சித்தளை இரண்டும்‌ என, 

இளவி வேண்டியது விளைச்கும்‌' என்பதாகலின்‌, “தேமா 
புளிமா... நாண்மலரே,”” “(தண்ணிழறண்பூ. ..ஒண்ட 
ளைக்கே,” இவற்றை விரித்‌துரைத்‌ துக்கொள்க, பிறரும்‌, 

என்றார்‌ மயேச்சுவரர்‌, “£ தண்?்‌............ஒண்ணுதலே'' 

. *இருமழை..... ௦ உதாரணமே ” என வரும்‌ இவற்றை 


மயக்கி வந்தவாறு கண்டுகொள்க, 

“ கருவிப்‌ புட்டிலின்‌ சண்டமும்‌ 
மருவிப்‌ பச்கரைப்‌ போழ்களும்‌ 
விரவிப்‌ போர்ச்கள வாயெலாம்‌ 
புரவித்‌ துண்டங்கள்‌ போர்த்தவே,” 

இவ்வஞ்? விருத்தத்துள்‌ ஆசிரியத்‌ தளையும்‌ வெண்டளையும்‌ 
வந்தன, பிறபாவினக்களுள்ளும்‌ தளைமயங்குமாறு வந்த 
வழிக்‌ கண்டுகொள்க. 

பிறவுமிவ்வாறு வழுவி வர்தன கண்டுகொள்க, ““மாஞ்ூர்‌... 
பூங்கொடியே! என்னும்‌ இதனை விரித்துரைத்துக்‌ 
கொள்க, 

(குறள்சிர்‌ தளவு நெடில்கழி ரெடிலென்றாங்‌ 

கனைவகை மரபின வடிவகை தானே' 

“நாலெழுத்‌ தாதி யாக வாழெழுத்‌ 

தேறிய கிலத்தே குறளடி யென்ப' 

சளவிரண்டு மொன்ற செடில்கழியு மொண்பாற்‌ 

( அளவியற்பா வான்ற? ரைர்தெழுத்திற்‌ பல்கா 





(ட ணை சொ ளா ராமை 


பக்கம்‌, வரி, 
107 15,16 
108 18 
ற 20 
109 4 
ற 21 
23,24, 
| 25,26 
115 15,16 
26 
119 25 

25 
120 19,20 
121 13 
122 24 
123 16 
124 21 
125 25 
126 15 
127 15 
128 11 
131 3 
188 19 
189 22 
141 1-4 


பாட யேதக்கள்‌, ix 
வேறு பாடம்‌, 
பிறவாற்றாற்கூறப்‌ பலவுமாம்‌, “குறளிரு£ரட, ......கழிரெடி 


லே" இதனை விரித்துரைத்‌ துக்கொள்க, 

தாழையோடு முருகுயிர்ப்ப 

கண்டலோடு கடலுடித் துத்‌ 

ீபாலத்தஞ்செல விவளொடு படமாயி 

(அகவ லென்ப தாசிரியப்‌ பெயரே” 

னாத, 'கலியொடு வெண்பா வகவல்‌' என்று தலை தடுமாற்றந்‌ 

தந்து புணர்ந்துரைத்தசனால்‌ கலியுள்‌ அம்போசரம்க உறுப்‌ 

புச்‌ சல இரு£ீரடியாலும்‌, முச்சீரடியாலும்‌ வரும்‌ ; அராக 

உறுப்பு நாற்ரடியின்‌ மிக்கு வரும்‌ எனக்கொள்க. அவை 

போக்கிக்‌ சலிப்பாச்‌ 

வான்‌ எடுத்துக்‌ கோடலின்‌, இச்சூத்‌ திரம்‌ ஆரரியப்பாவினுள்‌ 
அல்லாப்‌ பாவினடி மயங்குமாறுணர்த்‌ துதல்‌ அதலிற்று, 

வஞ்சி விரவ லாரிரிய முரித்தே 

i iene ஆடூரியவடி. விரவவும்‌ 

டக்க வெள்ளடி. அருகிவரவும்‌ பெறும்‌ ; 

இது குறளடியுஞ்‌ சிந்தடியு மயம்‌ வந்த வஞ்சிப்பா, (வஞ்சி 
யுளகவல்‌ மயம்கவும்‌ பெறும்‌' என்னா தி மயங்கினும்‌ வரை 
யார்‌' என்று மற்றொரு வாய்பாட்டாற்‌ சொல்லவேண்டிய 
தென்னை ? வஞ்சிப்பாவினுள்‌ ஆரிய மயக்கி வருவது 
அகத்திணையல்லாத வழியே என்ப ஒரு சாராரிரியர்‌ என்‌ 
றற்கு வேண்டப்பட்டது, என்னை ? 


என்றார்‌ சாலடி நாற்பதுடையா ரெனச்கொள்க, “இயற்£ீர்‌ 
வெள்ளடி.. 4௦௦௦௦௯ பூலறமையினே' இதனை விரித்‌ 
துரைத்துக்கொள்க, 
“முடியெல்லாம்‌ தத்துந்தம்‌ 
படைப்போர்‌ குறிப்பினை நக்கப்‌ பெருமை 
திர்பில வெள்ளைக்‌ கடித்தொகை சானே” 
என்றார்‌ பரிமாணனார்‌. (வெள்ளைக்‌ இரண்டடி...... காரி 


கையே' 'அறத்சாறிதுவென...... பூந்கொடியே' என 
னும்‌ யாப்பருங்கலப்‌ புறனடைகளைப்‌ பதசெடுழ்த்‌ துரைத்‌ 
துக்‌ கொள்க, 

யடுத்து ஈடப்பி னடியாம்‌-வடுத்‌ தீர்ந்த 

(தசொடையெனப்‌ படுவ நடைவகை தெரியின்‌ 

யாகுபாட்டைச்‌ சொல்லு மென்ற 

௨௯௨௨ ய்ம்பலைதி தமர்ந்த 

த்‌ தீரன்‌ செல்லும்‌ 

இறைக்காச்சா னேசமருண்‌ மாலையு மாலை 

மாக்கொடி யானையு மெளவற்‌ பந்தரும்‌ 

கார்க்கொடி முல்லை.புக்‌ கலந்து மல்லிகைப்‌ 


% பாட பேதங்கள்‌, 





வரி, | வேறு பாடம்‌, 





cc 





பூக்கொடிப்‌ பொதும்பரும்‌ கானஞாழலும்‌ 
அச்கொடி. கமழ்ர்‌ துதான்‌ றுறக்க மொக்குமே” 
143 20 | பாவகை நான்காம்‌ பகரும்‌ காலே” 
2௦ | அஃதொழிச்‌ தொன்றி னெதுசை யாகும்‌ (இது தொல்காப்‌ 
பிய அச்சப்பிரதியின்‌ பாடம்‌) 
147 | 20 இது ஈத்தத்தனார்‌ கூறியது. 
. 22 [இது பல்காயனார்‌ கூறியது. 








33 
149 15 | இப்பாட்டுச்‌ கையனார்‌ காட்டிய தெனக்கொள்க, 
153 17 | திருறுதற்‌ பொறித்த திலசமு மணக்கே'' 
155 (4)9)6, (பரவை மாச்கடற்‌ ரறொகுதிரை வரவும்‌ 
பண்டைச்‌ செய்தி யின்றிவண்‌ வரவும்‌ 
பகற்பின்‌ முட்டா திரவின து வரவும்‌ 
166 11 | படிய பாவை மாயோ ளொண்சண்‌ 
167 2௦ (செண்சடற்‌ சேர்ப்பனை. 4. 
169 21 | “கருங்கண்‌ வெள்வளை வார்கோற்‌ சேயிழை 
170 7 | இன்னுமியாமின்னாயிர்‌தீரேமூளேம்‌” 
174 | (சொல்லி யுலப்பிக்கலாகா, 
191 24 ௨ டவ ல கறுக்கையா 
152 26 (*அடலமர்‌ வேனோக்கி' 'அடல்வே லமர்ரோக்கி' என்பவும்‌ 
186 9 | வகைமுடி வில்வினை வாகெ வெனவே [பாடம்‌, 
186 22 | பொழின்மலர்ப்‌ பூம்புன்னை 
187 6 |“ மேனமக்‌ கருளும்‌ வியனரும்‌ கலமே 
194 11 |“ ௮ இ ௨ ௭ ஒ என்னு மைந்தெழுத்தல்லாத 
195 10 | இவ்வரியிலுள்ள ' விசற்பம்‌ ' என்பது சல ஏஃகளிவில்லை. 








ரீ 


இ: 


